﻿நிகோலாய் ஸ்டாரிகோவ்
உக்ரைன்: குழப்பமும் புரட்சியும் டாலரின் ஆயுதம்
ரஷ்ய உலகின் மீதான அதிரடி தாக்குதலில் புவிசார் அரசியல் அறிமுகம்
நீங்கள் அரசியலில் ஆர்வம் காட்டவில்லை என்றால், அரசியல் உங்கள் மீது ஆர்வமாக இருக்கும். இந்த கசப்பான வார்த்தையின் உண்மை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2013 இன் இறுதியும் 2014 இன் முதல் பாதியும் மில்லியன் கணக்கான மக்களை "அரசியல் உறக்கநிலையிலிருந்து" எழுப்பியது. அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்கள் நேசித்தார்கள், குழந்தைகளை வளர்த்தார்கள், திட்டங்களை உருவாக்கினர் மற்றும் சிறந்ததை நம்பினர். ஆனால் அவர்களின் நம்பிக்கைகள் நிறைவேறவில்லை. "சிறிய" அரசியலில் கூட ஆர்வம் காட்டாதவர்களின் வாழ்க்கையில் பெரிய அரசியல் முரட்டுத்தனமாக வெடித்தது. ரஷ்யாவின் எல்லைகளுக்கு அருகில் வெடித்தது. உக்ரைன் நம் மக்களின் ஒரு பகுதி, ரஷ்ய உலகின் ஒரு பகுதி. முதலில், தெருவில் புவிசார் அரசியலின் இந்த வருகை ஒரு சிறிய வேடிக்கையாகவும் உற்சாகமாகவும் இருந்தது - மேலும் பலர் பணம் சம்பாதிப்பதற்காக அல்லது "பார்வை" செய்ய அங்கு சென்றனர். மீண்டும் 2004 - ஒரு புதிய மைதானம். ஆனால் பின்னர் அது முற்றிலும் சோகமாக மாறியது: போலீஸ்காரர்கள் மற்றும் பெர்குட் போராளிகள், போராளிகள் வெளவால்கள் மற்றும் சங்கிலிகளால் எரிக்கப்பட்டனர். முகமூடி அணிந்த ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் புவிசார் அரசியல் வந்துவிட்டது. முகமூடி அணிந்த முகம் 2013-2014 "அரசியல் பருவத்தின்" சின்னம்...
பின்னர் அது பயமாக இருந்தது. பின்னர் பிப்ரவரி 1917 இன் படங்கள் திடீரென்று டிவி திரைகளில் உயிர்ப்பித்தன. அராஜகம், சட்ட அமலாக்கத்தை கலைத்தல், தெருக்களில் வன்முறை, "புரட்சியின் போது" தவறாக நடந்து கொண்டவர்களின் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இரவு நேர வருகைகள்.
நிகழ்வுகள் பயங்கர வேகத்தில் நகர்ந்தன. இரண்டு மாதங்களுக்குப் பிறகு, பெரும் தேசபக்தி போரின் வினோதமான படங்கள் உயிர்ப்பிக்கத் தொடங்கின. ஒடெசாவில் மரணதண்டனை நிறைவேற்றுபவர்களால் மக்கள் எரிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர். மரியுபோல், ஸ்லாவியன்ஸ்க் மற்றும் கிராமடோர்ஸ்க் ஆகிய இடங்களில் கொல்லப்பட்டனர்.
புவிசார் அரசியல் என்பது வளங்களைக் கட்டுப்படுத்த பெரும் சக்திகளுக்கு இடையிலான போட்டியாகும். அதுதான் முழுப் புள்ளி. இந்தப் போராட்டம் முடிவற்றது மற்றும் முடிவோ தொடக்கமோ இல்லை. இது ஒரு பிரம்மாண்டமான சதுரங்கமாகும், இதில் இராணுவங்கள், கட்சிகள் மற்றும் மாற்று விகிதங்கள் மூலம் நகர்வுகள் செய்யப்படுகின்றன. இந்த விளையாட்டில் மனித உயிருக்கு மதிப்பில்லை.
இந்த விளையாட்டில் ரஷ்ய உலகம் முக்கிய வீரர்களில் ஒன்றாகும். வீரர்களாக இருக்காமல் விளையாட்டின் பொருளாக மாறுவோம். உங்களை நீங்களே அகற்றுவது சாத்தியமில்லை, அதனால்தான் விளையாட்டின் விதிகள், அதன் பொருள் மற்றும் உங்கள் எதிரிகளைப் பார்ப்பது மிகவும் முக்கியம். அவர்களை துல்லியமாக போட்டியாளர்களாக கருதுங்கள், "கூட்டாளிகள்" அல்ல. நீங்கள் விரும்பியதை நீங்கள் அழைக்கலாம், ஆனால் சாரத்தை இழக்கக்கூடாது.
அவர்கள் ரஷ்ய உலகத்தை, தனித்துவமான ரஷ்ய நாகரிகத்தை அழிக்க விரும்புகிறார்கள். குறைந்தபட்சம், பலவீனப்படுத்தவும், அதிகபட்சமாக, ரீமேக் செய்யவும், எங்கள் குறியீட்டையும் மதிப்புகளையும் மாற்றவும். போர் என்பது கிரகத்தின் மீது செல்வாக்கைப் பெறுவதற்கான ஒரு வழியாகும், இது எங்கள் "கூட்டாளிகள்" முழுமையாக தேர்ச்சி பெற்றுள்ளது. ஆனால் ரஷ்யாவை தேவையில்லாத போருக்கு இழுக்க, வேறொருவரின் கைகளால் சண்டையிடுவது சிறந்தது. ஒரு நபரின் இரண்டு பகுதிகளை ஒருவருக்கொருவர் எதிர்த்து நிற்க. அவர்கள் இதை ஏற்கனவே இந்தியாவில் செய்து, அதை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என இரண்டு பகுதிகளாகப் பிரித்துள்ளனர். செர்பியர்கள், குரோஷியர்கள் மற்றும் போஸ்னியாக்களைப் போலவே இந்த இரண்டு மாநிலங்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டன. அவர்கள் ஒன்றாக இருந்தபோது அவர்கள் ஒரு பெரிய மற்றும் வலுவான யூகோஸ்லாவியாவைக் கொண்டிருந்தனர். இப்போது இறையாண்மைக் கொள்கை இல்லாத துண்டுகள் உள்ளன.
நாம் புரிந்து கொள்ள வேண்டும்: உக்ரைனில் என்ன நடந்தது என்பது மிகவும் குறிப்பிட்ட அமைப்பாளர்களையும் ஒரு குறிப்பிட்ட இலக்கையும் கொண்டுள்ளது.
ரஷ்யாவின் வெற்றிகளின் நினைவை புதைத்து, இறுதியாக "ரஷ்ய" பிரச்சினையை தீர்ப்பதே குறிக்கோள்.
நாம் இருக்க மாட்டோம்.
அத்தியாயம் 1 யூரோமைடனின் வாடிக்கையாளர் யார்?
ரஷ்யாவின் புதிய கொள்கை உக்ரைனுடன் தொடங்கியது
12/23/2013
முக்கியமான நிகழ்வுகள் பெரும்பாலும் சாதாரண மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பிஸியாக இருப்பதால் கவனிக்கப்படாமல் கடந்து செல்கின்றன. 1917 அக்டோபரில் யாரோ போல்ஷிவிக்குகள் அதிகாரத்தை கைப்பற்றுவதை கவனிக்கவில்லை, அவர்களது தனிப்பட்ட கவலைகளில் மூழ்கினர். ஆகஸ்ட் 1991 நாட்களில் யாரோ ஒருவர் தங்கள் நாட்டின் சரிவை கவனிக்கவில்லை, "அரசாங்கம்" போல் மாறுவேடமிட்டனர்.
எனவே இன்று, நம் கண் முன்னே, ரஷ்யா தனது வெளியுறவுக் கொள்கையின் சூத்திரத்தை மாற்றியுள்ளது.
ரஷ்யாவின் புதிய கொள்கை உக்ரைனுடன் தொடங்கியது.
கோர்பச்சேவ் மற்றும் அவரது கூட்டாளிகளால் புவிசார் அரசியல் வீரராக ரஷ்யா-யுஎஸ்எஸ்ஆர் துரோகமாக கலைக்கப்பட்ட பிறகு, நீண்ட காலமாக நம் நாட்டிற்கு அதன் சொந்த வெளியுறவுக் கொள்கை இல்லை, அதன் முக்கிய பிரதிநிதி வெளியுறவு மந்திரி கோசிரேவ். அவர் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டார், அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் எந்த நடவடிக்கைகளுக்கும் எப்போதும் "ஆம்" என்று கூறினார்.
உண்மையில், நவீன ரஷ்யாவின் வெளியுறவுக் கொள்கை புடினின் கீழ் மட்டுமே தோன்றியது. இதற்கு முன், மிகப்பெரிய சாதனை "சைகைகள்" மட்டுமே: ப்ரிஸ்டினாவுக்கு ரஷ்ய பராட்ரூப்பர்களின் அணிவகுப்பு (இங்குஷெட்டியாவின் தற்போதைய தலைவரான யூனுஸ்பெக் எவ்குரோவுக்கு நன்றி), அட்லாண்டிக் மீது பிரதமர் ப்ரிமகோவின் விமானத்தின் திருப்பம் (ஆரம்பத்திற்கு பதிலளிக்கும் வகையில். யூகோஸ்லாவியா மீது குண்டுவீச்சு).
2000களில் ரஷ்யா தனது சொந்த நலன்களைப் பாதுகாக்கத் தொடங்கியது, அமெரிக்க அல்லது ஐரோப்பிய நலன்களை அல்ல. முதலில், காகசஸில் ஒழுங்கை நிலைநாட்டி பயங்கரவாத கும்பல்களை ஒழிப்பதன் மூலம், பின்னர் ஈராக்கிற்கு எதிரான அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு ஆதரவளிக்காததன் மூலம்.
2013 ஆம் ஆண்டில், ஸ்னோவ்டென், சிரியா, உக்ரைன்: நமது நாட்டிற்கான வெளியுறவுக் கொள்கை வெற்றிகளின் முழுத் தொடரையும் நாங்கள் ஏற்கனவே கவனித்தோம். இன்று இந்த வெற்றிகள் முன்பு "வெள்ளை ரிப்பன்களை" அணிந்தவர்களால் கூட மறுக்கப்படவில்லை, மேலும் இன்று வெளிப்படையான விஷயங்களை மறுத்து நகைப்புக்குரியதாக மாற விரும்பவில்லை.
பென்டகன், சிஐஏ மற்றும் வெளியுறவுத்துறையின் ரகசிய தரவுகளுக்கான அணுகல், மத்திய கிழக்கில் செல்வாக்கு விரிவாக்கம் (அரபு நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கான கூடுதல் ஒப்பந்தங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்திக்கான ஒப்பந்தங்கள்). உக்ரைனில் விமானம் மற்றும் கப்பல் கட்டுதல், அணுசக்தி ஒப்பந்தங்கள் (Rosatom உலகம் முழுவதும் அணு மின் நிலையங்களை தீவிரமாக உருவாக்கி வருகிறது, மேலும் உக்ரேனிய நிறுவனங்களின் உதவி பாதிக்காது) மற்றும் உக்ரைனில் நேட்டோ தளங்களை விலக்குவது தொடர்பான புதிய ஒப்பந்தங்களை ரஷ்யா பெற்றது. ஐரோப்பிய யூனியனின் எல்லையில் உள்ள கோடுகளை எதிர்த்து இஸ்காண்டர்கள் அமைதியாக திரும்புவது மற்றொரு பிளஸ் ஆகும். எங்கள் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க "கூட்டாளர்கள்" ஒரு ஆறுதலாக, சோச்சியில் ஒலிம்பிக்கைப் புறக்கணிப்பதாக நேரடியாக அறிவிக்க முடியாத ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கான "யூரோமைடன்" மற்றும் விமான டிக்கெட்டுகளில் சேமிப்புகளைப் பெற்றனர். ” அங்கு, புடினின் இராஜதந்திரத்தின் விரைவான நடவடிக்கைகளுக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
எவ்வாறாயினும், 2013 எங்கள் இராஜதந்திரத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளின் ஆண்டாக மட்டும் இல்லை. ரஷ்ய வெளியுறவுக் கொள்கையின் சாராம்சம் தீவிரமாக மாறிவிட்டது. நாங்கள் பாதுகாப்பிலிருந்து தாக்குதலுக்கு நகர்ந்தோம். நிச்சயமாக, நாங்கள் பாதுகாப்பு மற்றும் இராஜதந்திர இயல்பின் தாக்குதல் இரண்டையும் குறிக்கிறோம். முன்னதாக, இந்த பகுதியில் அனைத்து ரஷ்ய நடவடிக்கைகளும் தற்காப்பாக இருந்தன. உதாரணத்திற்கு சிரியாவை எடுத்துக் கொள்வோம். சிரிய அரசுரிமையை அழிக்க ரஷ்யா அரசுகளை அனுமதிக்கவில்லை என்பது இன்று அனைவருக்கும் தெளிவாகத் தெரிகிறது. நாங்கள் அதை எப்படி செய்தோம்? வெவ்வேறு வழிகளில் - ஆயுத விநியோகம், இராஜதந்திர ஆதரவு, பிற "சிறப்பு உதவி". ஆனால் அது எப்போதும் எங்கள் "கூட்டாளிகளின்" நகர்வுகளுக்கு எதிர்வினையாக இருந்தது.
அவர்கள் "அமைதியான எதிர்ப்பாளர்களுக்கு" நிதி மற்றும் ஆயுதங்களை வழங்கத் தொடங்குகிறார்கள் - நாங்கள் அசாத்துக்கு உதவுகிறோம். அவர்கள் ஒரு படையெடுப்பைத் தயாரிக்கிறார்கள் - ரஷ்ய போர்க்கப்பல்கள் சிரியாவிற்கு வந்து நேட்டோ கப்பல்களுக்கும் சிரிய கடற்கரைக்கும் இடையில் நிற்கின்றன. எங்கள் "கூட்டாளர்கள்" சிரியாவில் சுடத் தொடங்குவார்கள் - ரஷ்ய கப்பல்களின் வான் பாதுகாப்பு எங்கள் கடற்படையின் போர் பிரிவுகளின் பாதுகாப்பிற்கு "அச்சுறுத்தலாக" ஏவுகணைகளை சுடும். கடற்படையினர் டார்டஸில் தரையிறங்கினர் - அங்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டால் மற்றும் மேற்கத்திய சிறப்புப் படைகள் "அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள்" வடிவத்தில் கரையில் இறங்கினால், பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தளத்தைச் சுற்றி ஒழுங்கை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க எங்கள் கடற்படையினர் கடமைப்பட்டுள்ளனர். ரஷ்ய கடற்படையின். நடவடிக்கைகள் வேறுபட்டவை, ஆனால் இது எப்போதும் எதிராளியின் செயல்களுக்கு ஒரு எதிர்வினை, மற்றொரு சதுரங்க வீரரின் நகர்வுக்கு பதிலளிக்கும் ஒரு நடவடிக்கை. ஸ்னோவ்டனின் நிலை இதுதான் - ரஷ்யா, அவரது "வருகைக்கு" பதிலளிக்கும் விதமாக, அவரிடமிருந்து சில உத்தரவாதங்களைப் பெற்றதால், அதன் திறந்தவெளிகளில் மறைந்து போகும் வாய்ப்பை அவருக்கு வழங்கியது. நாங்கள் அவரை ஆட்சேர்ப்பு செய்து வெளியே அழைத்துச் செல்லவில்லை - அவர் எங்களிடம் வரும்படி கேட்டார்.
மேற்கு நாடுகள் ரஷ்ய வெளியுறவுக் கொள்கைக்கு பழகிவிட்டன, இது பழிவாங்கும் அச்சுறுத்தல்களைக் கொண்டுள்ளது, அது ஒருபோதும் யதார்த்தமாக மாறாது, ஏனெனில் மேற்கு நாடுகள் அதன் சொந்த நடவடிக்கைகளை கைவிடுகின்றன. உக்ரைனுடனான சூழ்நிலையில், எல்லாம் ஒரே இரவில் மாறியது.
ரஷ்யா முதல் முறையாக தாக்குதலைத் தொடங்கியது. நமது அண்டை நாடுகளிடமிருந்து இறையாண்மையை "பறிக்க" ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க நடவடிக்கைகளைத் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்குப் பதிலாக, கிரெம்ளின் முதன்முறையாக அச்சுறுத்தல்களுக்கு அப்பால் நகர்ந்தது. முன்பு தான் மிரட்டியதை செயல் படுத்தினார். இது வாஷிங்டன் மற்றும் பிரஸ்ஸல்ஸுக்கு ஒரு முழுமையான ஆச்சரியமாக மாறியது. அடிமைப்படுத்தும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டாம் என்று புடின் யானுகோவிச்சை சமாதானப்படுத்த முடிந்தது, மேலும் ரஷ்யா உண்மையில் இதைச் செய்யும் என்ற நம்பிக்கையின்மையால் ஐரோப்பியர்களின் உறுதியற்ற தன்மை துல்லியமாக விளக்கப்பட்டது. "பங்காளிகளின்" ஆச்சரியம் வெறி மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு வழிவகுத்தது. 1918 ஆம் ஆண்டு முதல், போல்ஷிவிக் ராடெக் (பிரெஸ்ட் பேச்சுவார்த்தையில் உள்ள தூதுக்குழுவின் உறுப்பினர்) ஜேர்மன் வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ப்ரெஸ்ட் மேடையில் போர் எதிர்ப்பு பிரச்சார துண்டு பிரசுரங்களை விநியோகித்த போது, உலகின் வெளிநாட்டு இராஜதந்திரிகளின் இத்தகைய முறையற்ற நடத்தை கவனிக்கப்படவில்லை. 2013 இல், மேற்கத்திய இராஜதந்திரிகள்:
♦ உள்நாட்டுப் போரில் உக்ரைனை அச்சுறுத்தியது;
♦ ஜனாதிபதி யானுகோவிச்சின் சட்டவிரோதம் பற்றி பேசினார்;
♦ யூரோமைடனில் கூடாரங்களை அமைத்தனர்;
♦ ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு உணவளித்தது மற்றும் அவர்களுடன் அங்கீகரிக்கப்படாத ஆர்ப்பாட்டங்களுக்குச் சென்றது;
♦ உக்ரேனிய தன்னலக்குழுக்கள் மீது அழுத்தம் கொடுத்தது.
மேற்கத்திய நாடுகள் "ஆரஞ்சு" புரட்சியைக் கூட முழுமையாகச் செயல்படுத்தவில்லை, மாறாக "இராஜதந்திரப் புரட்சியை" முழுமையாகச் செயல்படுத்த முயன்றன. மற்றும் கிட்டத்தட்ட வெளிப்படையாக.
பதிலுக்கு, ரஷ்யா மீண்டும் அதன் "கூட்டாளிகளை" விஞ்சியது. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எதிர்பார்க்காத ஒரு நகர்வை மேற்கொண்டு அவள் மீண்டும் முன்னேறினாள். யானுகோவிச்சின் ரஷ்யா விஜயத்தின் போது, ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது, நான் இன்னும் விரிவாக வாழ விரும்புகிறேன். ஏன்? ஏனென்றால், அவர்கள் ஏற்கனவே ஊகங்களின் பொருளாகி, வெற்றியை தோல்வியாகக் கடத்த முயல்கின்றனர்.
உக்ரைனுக்கான எரிவாயு விலை கணிசமாகக் குறைக்கப்பட்டது.
இதில் தோற்றது யார்? காஸ்ப்ரோம்? ஆம், இந்த நிறுவனம், அரசுக்கு சொந்தமான 51%, அதன் வருவாயில் சிலவற்றை இழந்தது. ஆனால் நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம்: இந்த அளவிலான பொது நிறுவனத்தை இயக்குவதன் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? 49% தனியார் முதலீட்டாளர்களுக்கு பணம் சம்பாதிக்கவா? இல்லை. ரஷ்யாவின் நலன்களைப் பின்பற்றுங்கள். பணம் இங்கே இரண்டாம் பட்சம், அது ஒரு வழிமுறை மட்டுமே, ஒரு முடிவு அல்ல. ரஷ்யாவின் நலன்கள் என்ன? அவை மிகவும் எளிமையானவை: ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோவின் கைகளுக்கு உக்ரைன் (பொருளாதார, அரசியல், இராணுவம்) மீது கட்டுப்பாட்டை மாற்றுவதைத் தடுக்க. குறிப்பாக பிடிவாதமான தாராளவாதிகளுக்கு, நான் மீண்டும் சொல்கிறேன்: முக்கிய விஷயம் ராக்கெட்டுகளின் விமான நேரம். அவர்கள் கார்கோவ் அருகே வைக்கப்பட்டால், அவர்களை சுட மிகவும் தாமதமாகிவிடும். கேள்வி: நமது நாட்டின் பாதுகாப்பு குறையாமல் இருக்க எரிவாயுவின் விலையை எவ்வளவு குறைக்க முடியும்? பதில்: இத்தகைய கருத்துக்கள் பணத்தால் அளவிடப்படுவதில்லை. பணமே பிரதானமாக இருந்தால், அதன் தேசியக் கடன் மற்றும் பட்ஜெட் பற்றாக்குறையுடன் அமெரிக்கா, உலகெங்கிலும் உள்ள "மனித உரிமைப் பாதுகாவலர்களுக்கு" பில்லியன் டாலர்களை ஒதுக்கியிருக்காது. ஆனால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஏனெனில் இது மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் செல்வாக்கை பராமரிக்கவும் அதிகரிக்கவும் உதவுகிறது, டாலரில் ஏகபோகத்தை பராமரிக்கிறது மற்றும் இறுதியில் அவர்கள் செலவழிப்பதை விட அதிகமாக பெறுகிறது.
எனவே புவிசார் அரசியலை பணத்தால் அளப்பது முழு முட்டாள்தனம். ஆனால் இங்கும் கூட தாராளவாதிகள் அப்பட்டமாக பொய் சொல்கிறார்கள், "விரயமான பணத்தை" பற்றி முதலைக் கண்ணீர் வடிக்கிறார்கள் மற்றும் ரஷ்யா வாங்கியதைப் பற்றி தெரிவிக்கவில்லை.
இதைத்தான் நாங்கள் பெற்றுள்ளோம்: உக்ரைனின் கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள் எங்கள் ஆர்டர்களைப் பெறுகின்றன, உக்ரைனின் இராணுவத் தொழில் எங்கள் இராணுவத்திற்காக வேலை செய்யத் தொடங்குகிறது. குறிப்புக்கு: சோவியத் ஒன்றியத்தின் அழிவுக்குப் பிறகு, சுமார் 500 இராணுவ நிறுவனங்கள் உக்ரைனின் பிரதேசத்தில் இருந்தன, ஆனால் 20 ஆண்டுகளாக “சுதந்திரம்” (உண்மையில், துண்டு துண்டாக), உக்ரேனிய இராணுவம் புதிய ஆயுதங்களைப் பெறவில்லை, தவிர பல டஜன் தொட்டிகள்.
மேலும் ஒரு விஷயம் - நிதித் துறையில் இருந்து. டாலர் மற்றும் யூரோ போன்ற உக்ரைனில் ரூபிள் "முதல் வகுப்பு" நாணயமாக மாறி வருகிறது. குறிப்பு: NBU என்பது உக்ரைனின் தேசிய வங்கி, அதாவது மத்திய வங்கி.
"NBU ரூபிளை சுதந்திரமாக மாற்றும்"[1]
NBU ஆனது வெளிநாட்டு நாணயங்களின் வகைப்படுத்தியின் 1வது குழுவில் ரூபிளை உள்ளடக்கியது, இது எங்கள் வங்கி அதன் தங்கம் மற்றும் அந்நிய செலாவணி இருப்புக்களை அதிகரிக்க அனுமதிக்கும். ரஷ்யாவின் மத்திய வங்கியுடனான பரிமாற்றத்திற்கு நன்றி இது நடக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு, உக்ரேனியர்கள் ரஷ்ய ரூபிள்களில் எரிவாயுவை செலுத்த ரஷ்யர்களுக்கு உறுதியளித்தனர். ஆனால் அப்போது அது என்ஏசிக்கு லாபகரமாக அமையவில்லை. இப்போது வரை, குழு 1 ஆனது வெளிநாட்டு வர்த்தக பரிவர்த்தனைகளில் பணம் செலுத்துவதற்கு பரவலாகப் பயன்படுத்தப்படும் 11 நாணயங்களை உள்ளடக்கியது. சுதந்திரமாக மாற்றக்கூடிய நாணயங்களின் குழுவில் ரஷ்ய நாணயத்தின் தோற்றம் உக்ரைனில் ரஷ்ய மூலதன முதலீடுகளை உட்செலுத்துவதை எளிதாக்க வேண்டும்.
15 பில்லியன் டாலர் மதிப்புள்ள உக்ரேனிய அரசாங்கப் பத்திரங்களை ரஷ்யா வாங்கும்
தாராளவாதிகள் இந்த விஷயத்தில் குறிப்பாக கோபமடைந்தனர். இப்படித்தான் எத்தனை மழலையர் பள்ளிகள் கட்ட முடியும்! ரஷ்யாவின் மத்திய வங்கியின் (GER) தங்கம் மற்றும் அந்நியச் செலாவணி கையிருப்பு அனைத்தும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யப்பட்ட சூழ்நிலை தாராளவாதிகளை தொந்தரவு செய்யவில்லை என்பது வேடிக்கையானது. மேலும் இந்த நிலை எப்போதும் இருந்து வருகிறது. இது மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக ரஷ்யாவின் அஞ்சலி செலுத்தும் ஒரு வடிவம். இந்தக் கடனை யாரும் எங்களுக்குத் திருப்பிச் செலுத்த மாட்டார்கள்.
கூடுதலாக, ரிசர்வ் நிதியில் இருந்து நிதியும் மேற்கத்திய நாடுகளின் கடன் பத்திரங்களில் வைக்கப்படுகிறது. தாராளவாதிகள் இதை அசாதாரணமாகக் கருதி நான் கேள்விப்பட்டதே இல்லை.
கூடுதலாக, தேசிய நல நிதியத்தின் நிதிகள் அதே கடன் பத்திரங்களில் வைக்கப்படுகின்றன - "வளர்ந்த ஜனநாயக நாடுகளின்" அரசாங்கப் பத்திரங்கள்.
இது தவறு, குற்றம் என்று தாராளவாதிகளின் கோபமான கட்டுரைகளை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா? இதற்கிடையில், தேசிய நல நிதியத்தின் நிதிகள் அதே மேற்கத்திய மாநிலங்களின் கடன் கடமைகளில் வைக்கப்பட்டுள்ளன: “... தேசிய நல நிதியத்தின் நிதிகள் வெளிநாட்டு மாநிலங்கள், வெளிநாட்டு அரசு நிறுவனங்கள் மற்றும் மத்திய பத்திரங்கள் வடிவில் கடன் பொறுப்புகளில் வைக்கப்படலாம். பின்வரும் நாடுகளின் வங்கிகள்: ஆஸ்திரியா, பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின், கனடா, லக்சம்பர்க், நெதர்லாந்து, அமெரிக்கா, பின்லாந்து, பிரான்ஸ், ஸ்வீடன்."
நீங்கள் பார்க்க முடியும் என, உக்ரைன் இந்த பட்டியலில் இல்லை. உக்ரேனிய பத்திரங்களை வாங்க, நீங்கள் சிறப்பு அரசாங்க உத்தரவுகளை வழங்க வேண்டும், சட்டத்தை மாற்ற வேண்டும். அதனால் விஷயம் என்னவென்றால், புடின் பணத்தில் இருந்து உக்ரேனிய பத்திரங்களை வாங்க பணம் எடுக்கிறார் ... அதைக் கொண்டு ரஷ்யா அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய பத்திரங்களை வாங்க வேண்டும். உண்மையில், நாங்கள் அமெரிக்கக் கடன்களுக்குப் பதிலாக உக்ரேனியக் கடன்களை வாங்குகிறோம். "எங்கள் மேற்கத்திய "பங்காளிகளின்" இழப்பில் நாங்கள் உக்ரேனின் அரசியலை வாங்குகிறோம்.
ஆனால் அதெல்லாம் இல்லை.
பல முக்கியமான விஷயங்களை அவர் கணிக்கவில்லை என்றால் புடின் புடினாக இருக்க மாட்டார்:
1. உக்ரைனுக்கான எரிவாயு விலை ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. ஒப்பந்த உயர் விலை மாறாது, மேலும் கூடுதல் ஒப்பந்தம் மூன்று மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். உக்ரைனின் கொள்கை மாறினால், முந்தைய விலை திரும்பக் கூடும். இப்போது உக்ரேனிய தலைமை ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் மாஸ்கோவிற்கு "அறிக்கை" மற்றும் ஒரு புதிய கூடுதல் ஒப்பந்தத்தை முடிக்க பறக்கும்.
உக்ரேனிய கடன் பத்திரங்களில் 2. 15 பில்லியன் ஒரே நேரத்தில் அல்ல, படிப்படியாக செலவிடப்படுகிறது. உக்ரைனின் கொள்கை மாறினால், ரஷ்யா கடன் பத்திரங்களை வாங்காமல் போகலாம். இதுவரை 3 பில்லியனுக்கு மட்டுமே வாங்குகிறோம்.
3. ரஷ்யாவுடனான ஒரு ஒப்பந்தம் யானுகோவிச்சை மேலும் நிலையானதாக ஆக்குகிறது: உக்ரைன் ஜனாதிபதி மாறினால், "ஆரஞ்சு சதி" ஏற்படும், ரஷ்யா எரிவாயு விலையை அதிகரிக்கலாம் மற்றும் உக்ரைனின் அரசாங்க கடனை வாங்கக்கூடாது. உக்ரேனிய வணிகத்தின் பார்வையில் யானுகோவிச்சிற்கு "தேவை" சேர்ப்பதன் மூலம், ரஷ்யா அவரைத் தன்னைச் சார்ந்திருக்க வைக்கிறது. எங்களை நம்பித்தான் அவர் ஆட்சியில் இருக்க முடியும் மற்றும் புதிய பதவிக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட முடியும்.
4. "ஐரோப்பிய ஒருங்கிணைப்பின்" முக்கிய ஆதரவாளர்கள் உக்ரேனிய தன்னலக்குழுக்கள். அவற்றின் உற்பத்திக்கு, எரிவாயு குறைந்த விலை ஒரு குறிப்பிடத்தக்க வாதம். எல்லாவற்றிற்கும் மேலாக, மேற்கு எதுவும் வழங்கவில்லை.
கடைசியாக நான் சொல்ல விரும்புவது. உக்ரைனுடன் முடிவடைந்த பொருளாதார உடன்படிக்கைகள் அவற்றுடன் ஒரு அரசியல் கூறுகளையும் கொண்டுள்ளன. இது சாதாரணமானது - பணத்தை முதலீடு செய்யும் போது, ரஷ்யா தனது முதலீடுகளை பாதுகாக்க வேண்டும். எனவே, பிரஸ்ஸல்ஸில் முடிவுகள் எடுக்கப்படும் உக்ரைனை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை, அதில் நாங்கள் எந்த வகையிலும் செல்வாக்கு செலுத்த முடியாது.
சர்வதேச நாணய நிதியத்தைச் சேர்ந்தவர்கள் எப்பொழுதும் ரஷ்யாவிடம் ஒரே மாதிரியாகத்தான் நடந்து கொள்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, தாராளவாதிகள் எப்பொழுதும் நம் நாட்டிற்கான அரசியல் உந்துதல் கொண்ட IMF கடன்கள் சரியானவை மற்றும் நல்லது என்று எங்களிடம் கூறியுள்ளனர். இந்த அமைப்பின் தலைவர்கள் தங்கள் முதலீடுகளை பாதுகாக்க வேண்டும்!
எனவே ரஷ்யா பாதுகாக்கிறது. மேலும் அவர் தனது கொள்கையை மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் தாக்குதலுக்கு மாற்றுகிறார்.
விக்டர் யானுகோவிச் எதிர்க்கட்சிகளுடன் என்ன பேரம் பேசுகிறார்?
01/21/2014
கடந்த வார இறுதியில் உக்ரைன் தலைநகரில் இருந்து பல செய்திகள் வந்தன. முதலாவதாக, "எதிர்க்கட்சியால்" பாராளுமன்றத்தின் வேலையைத் தடுக்கும் அனைத்து முயற்சிகளும் இருந்தபோதிலும், ராடாவில் உள்ள பிராந்தியங்களின் கட்சி எதிர்பாராதவிதமாக சட்டங்களின் முழு தொகுப்பையும் ஏற்றுக்கொண்டது. பின்னர் மைதானத் தலைவர்கள் ஒரு பேரணியை அழைப்பதன் மூலம் பதிலளித்தனர், அவர்களின் மதிப்பீட்டின்படி, "ஒரு மில்லியன்" அல்லது "ஐநூறு ஆயிரம்" இல்லை, ஆனால் 80 ஆயிரம் பங்கேற்பாளர்கள் மட்டுமே இருந்தனர். அதாவது, எவ்வாறாயினும், குறைவான செயலில் உள்ள "புராட்டஸ்டன்ட்கள்" என்ற வரிசை உள்ளது! ஒரு பேரணியில் ஒரு இணையான பாராளுமன்றத்தை உருவாக்குவதற்கான அழைப்புகள் எழுந்தன (இது அதிகாரத்தை அபகரிக்கும் முயற்சி மற்றும் குற்றவியல் சட்டத்தின் மிகவும் தீவிரமான கட்டுரைகளை "இழுக்கிறது"!), போராளிகளின் குழுக்கள் திடீரென்று அரசாங்க கட்டிடத்திற்குள் நுழைய முடிவு செய்தனர். . ஞாயிறு மாலை (!), யாரும் இல்லாத நேரத்தில். ஆயுதமேந்திய போராளிக் குழுக்களின் பாதையைத் தடுத்து நிறுத்திய காவல்துறை, பிந்தையவர்களின் அனைத்து கொடுமைகளையும் உறுதியுடன் சகித்துக் கொண்டது. வேலைநிறுத்தங்கள், தீக்குளிக்கும் குண்டுகளை வீசுதல், பேருந்துகளுக்கு தீ வைத்தல் - பதிலுக்கு, காவல்துறை மற்றும் உள் துருப்புக்களின் வீரர்கள் தங்களைத் தற்காத்துக் கொண்டனர் மற்றும் மாலை தாமதமாக ஒரு தண்ணீர் பீரங்கியை மட்டுமே பயன்படுத்தினர். ஒன்று உணர்வுகளை அணைக்க, அல்லது தீயை அணைக்க.
என்ன நடக்கிறது, ஏன் உக்ரேனிய சட்ட அமலாக்க முகவர் போராளிகளை கலைக்க மற்றும் கைது செய்ய உத்தரவுகளை பெறவில்லை?
ஏனென்றால் இப்போது உக்ரைனில் பேரம் நடக்கிறது. மேலும் இதில் புதிதாக ஒன்றும் இல்லை - பேரம் பேசுதல், பேச்சுவார்த்தை என எதை வேண்டுமானாலும் அழைக்கலாம். அரசியல் பொதுவாக இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: முதலாவது நடவடிக்கைகள், இரண்டாவது பேரம் பேசுதல் மற்றும் பேச்சுவார்த்தைகள். நடவடிக்கைகள் முடிந்தது, பேரம் பேசத் தொடங்குகிறது.
உக்ரைன் அரசு உக்ரேனிய எதிர்க்கட்சிகளுடன் பேரம் பேசுகிறது.
இரு தரப்பினரும் தங்கள் நகர்வுகளை மேற்கொண்டனர். அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டனர், ஆனால் இன்னும் சட்டங்களை வெளியிடவில்லை, அதன் விளைவு வெளியீட்டின் தருணத்திலிருந்து தொடங்கும். இதை வெளியிடுவதை எதிர்க்கட்சிகள் தடுக்க விரும்புகின்றன. ஏன்? ஏனெனில் இந்தச் சட்டங்களின்படி, முழு “எதிர்ப்பையும்” பங்கிற்கு அனுப்பலாம்.
உரையாடல் இப்படி செல்கிறது. நீங்கள் எங்களை ஒரு மூலையில் தள்ளுகிறீர்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூறுகிறார்கள். சட்டத்தை வெளியிட்டால் எங்களையெல்லாம் சிறையில் தள்ளலாம். அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடத்தினால். நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால், புதிய சட்டங்களுக்கு அஞ்சும் கோழைகளைப் போல, எங்கள் ஆர்வலர்கள் மற்றும் வாக்காளர்களின் பார்வையில் அனைத்து அதிகாரங்களையும் இழக்கிறோம். எனவே இதைச் செய்வோம் - நீங்கள் அவற்றை வெளியிட வேண்டாம், நாங்கள் மைதானத்தை மெதுவாகக் குறைக்கிறோம், அதை எங்கள் வெற்றியாகக் கடந்து செல்கிறோம்.
இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் பின்னணியில், செய்தி ஊட்டத்தில் முரண்பட்ட செய்திகள் வெளிவந்தன. ஒன்று அரசாங்கம் சட்டங்களை வெளியிட மறுக்கிறது, அல்லது அவற்றை வெளியிட திட்டமிட்டுள்ளது. உடனடியாக, கலவரங்கள் தொடங்குகின்றன, இதன் போது மைதானத் தலைவர்களுக்கு இந்த பொங்கி எழும் மைதானத்தின் மீது கட்டுப்பாடு இல்லை என்று மாறிவிடும். இதன் தெளிவான சின்னம் கிளிட்ச்கோ, அவர் தீயை அணைக்கும் கருவியால் எரிக்கப்பட்டார், இது அவரை யாரையும் போல தோற்றமளித்தது, ஆனால் ஒரு "புரட்சியாளர்" அல்ல.
இங்கே நாம் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் - ஏன் உக்ரேனிய அரசாங்கம் கலைக்க அனுமதி வழங்கவில்லை? பதில் பல அடுக்குகளில் உள்ளது.
1. மாநிலங்களின் அழுத்தத்திற்கு உள்ளான அரசாங்கம், எதிர்க்கட்சிகளுடன் உடன்பாட்டுக்கு வர விருப்பம் காட்ட வேண்டும்.
2. இந்தச் சூழ்நிலையில், பாதுகாப்புப் படையினரை தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு அம்பலப்படுத்துவது, பேச்சுவார்த்தையில் துருப்புச் சீட்டுகளை உக்ரைன் அதிகாரிகள் பெறுவதற்காகவே. அடடா, இது உண்மைதான்.
இங்கே, தாய்மார்களே, அமெரிக்கர்களே, நீங்கள் சொன்னது போல், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், நாங்கள் பேரம் பேசுகிறோம், நாங்கள் சட்டங்களை வெளியிடுவதில்லை. ஆனால் மறுபுறம், தங்கள் வார்த்தைகளைக் கடைப்பிடிக்காதவர்களும் உள்ளனர். அவர்களை எப்படி சமாளிப்பது? எங்கள் "பெர்குட்" அந்த இடத்தில் வேரூன்றி நிற்கிறது - நாங்கள் அதைக் கட்டுப்படுத்துகிறோம். "மைதான் தலைவர்கள்" எதைக் கட்டுப்படுத்துகிறார்கள்? அது ஒன்றுமில்லை என்பதை நீங்களே பார்க்கலாம். தீயை அணைக்கும் கருவிகளைக் கூட அவர்கள் கட்டுப்படுத்துவதில்லை.
எல்லாக் காலங்களிலும், எல்லா ஆட்சியாளர்களின் கீழும், அரசியல்வாதிகளின் தவறுகள் ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளின் ரத்தத்தால் சரி செய்யப்பட்டது. இன்று, பெர்குட்டைச் சேர்ந்த துணிச்சலான தோழர்கள், இராணுவக் காவலர்கள் மற்றும் உக்ரைனின் பிற பாதுகாப்புப் படைகள் கடந்த நான்கு ஆண்டுகால "ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு" என்ற தவறான கொள்கைக்கு பணம் செலுத்துகிறார்கள்.
படுகொலைகள் மற்றும் போராளிகளைப் பொறுத்தவரை, செக்கோவின் கூற்றுப்படி, முதல் செயலில் மேடையில் தொங்கும் துப்பாக்கி நிச்சயமாக இரண்டாவது சுட வேண்டும். மேலும் மைதான தலைவர்களால் இந்த ஷாட்டை தடுக்க முடியாது. வெறுப்பால் உந்தப்பட்ட கூட்டம், கணிக்க முடியாத வகையில் நடந்துகொண்டு, இந்த நேரத்தில் அவசரப்படுவதில் அர்த்தமில்லாத இடங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை விரைகிறது.
திங்கட்கிழமை வருகிறது, ஆனால் பேரம் தொடர்கிறது. திங்களன்று, உக்ரேனிய TVi சேனல் ஒரு பெர்குட் துப்பாக்கி சுடும் வீரர் மைதான் ஆர்வலர்களை சுட்டுக் கொன்றதாக ஒரு வரியை வெளியிட்டது. மற்ற ஊடகங்கள் ஸ்னைப்பர்களை கூரையில் பார்த்ததாக கூறுகின்றன.
அங்குள்ள ரகசிய சேவையிலிருந்து துப்பாக்கி சுடும் வீரர்கள் இருக்கிறார்களா? கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்களை சுடுவதற்காக அல்ல, ஆனால் ஆத்திரமூட்டல்களைத் தடுக்க, அதன் பொதுவான பெயர் "தெரியாத துப்பாக்கி சுடும் வீரர்கள்". படப்பிடிப்பு தொடங்குகிறது, பாதிக்கப்பட்டவர்கள் பின்னர் "இரத்தம் தோய்ந்த ஆட்சி" என்று கூறப்படுவார்கள், மேலும் உணர்ச்சிகளும் வெறிகளும் அதிகரிக்கின்றன. சிரியா, லிபியா, ஏமன், எகிப்து - சமீபத்தில் "தெரியாத துப்பாக்கி சுடும் வீரர்களை" ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பார்த்தோம். கிர்கிஸ்தான் மற்றும் தாய்லாந்தில் சற்று முன்னதாக, 1993 இல் மாஸ்கோவில், 1990 இல் வில்னியஸில்.
துப்பாக்கி சுடும் வீரர்களைப் பற்றிய "இயங்கும் வரிகளின்" தோற்றம் அதிகாரிகளின் குறிப்பு. நாங்கள் மக்களைக் கொன்று உங்கள் மீது பழி சுமத்துவோம். மூலம், காவல்துறையின் செயலற்ற தன்மைக்கு மற்றொரு காரணம் துல்லியமாக இதுதான் - அவர்கள் போராளிகளை அடித்து நொறுக்கத் தொடங்குவார்கள், குழப்பத்தில் "எதிர்க்கட்சி" விரைவாக பல சடலங்களை ஒழுங்கமைக்கும். "இரத்தம் தோய்ந்த ஆட்சி" அதை சொந்தமாக செய்யாததால், நாம் அதற்கு உதவ வேண்டும். ஒவ்வொரு புரட்சிக்கும் ஹீரோக்கள் இருக்க வேண்டும். மற்றும் முன்னுரிமை இறந்த ...
பேச்சுவார்த்தைகள் மூடிய கதவுகளுக்குப் பின்னால் நடைபெறுவதால், என்ன பேசப்படுகிறது என்பதை நாம் யூகிக்க முடியும். அதே வழியில் நிகழ்வுகளின் வளர்ச்சிக்கான பல சாத்தியமான காட்சிகளை நாம் கற்பனை செய்யலாம்.
எனவே, மீண்டும், முன்மொழியப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பல இலக்குகளைக் கொண்டுள்ளன:
"எதிர்ப்பு" என்று அழைக்கப்படுபவரின் குறிக்கோள் (அல்லது மாறாக, அவர்களுக்குப் பின்னால் மேற்கு).
உக்ரைன் மீதான தாக்குதல், "ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிளிட்ஸ்கிரீக்" தோல்வியடைந்தது. புடினின் ரஷ்யாவை அறிந்த மேற்கத்திய மூலோபாயவாதிகள் எந்த சூழ்நிலையிலும் லிபிய அல்லது எகிப்திய மென்மையான சூழ்நிலையை உக்ரைனில் அனுமதிக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. இந்த நிலைமைகளின் கீழ், எரிவாயு மீதான ரஷ்ய-உக்ரேனிய ஒப்பந்தங்களுக்கு முன்பே சாத்தியமான அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவது இனி சாத்தியமில்லை. அதன் துவக்கம், ரஷ்ய இராணுவம், ஐ.நா.வின் ஆணையைப் பெற்று, "அமைதிகாக்கும் படைகள்" என்ற அந்தஸ்துடன், ஒரு காலத்தில் ஒசேஷியாவிற்குள் நுழைந்தது போல உக்ரைனுக்குள் நுழையும், பின்னர் அவர்கள் உக்ரைனை தங்கள் காதுகளாகப் பார்க்க மாட்டார்கள்.
இதன் அடிப்படையில் மேற்குலகம் தற்காலிகமாக பின்வாங்கி சிறிது நேரம் கழித்து புதிய தாக்குதலை நடத்த முடிவு செய்தது. இந்த பின்வாங்கலின் மிக முக்கியமான கூறு "மைதானின் ஒழுங்கமைக்கப்பட்ட சரிவு" ஆகும். அமைப்பு என்பது ஒரு கட்டாய நிபந்தனையாகும், ஏனெனில் இது மைதான ஆர்வலர்களின் பார்வையில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் நியாயத்தன்மையை பராமரிக்க அனுமதிக்கிறது. இவை பெரும்பாலும், மேற்கத்திய கட்டுப்பாட்டில் உள்ள ஊடகங்கள் மூலம் வலுவான பிரச்சாரத்தின் பின்னணியில் ஆத்திரமூட்டுபவர்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட வெறுமனே பிரச்சாரம் செய்யப்பட்ட குடிமக்கள். இதன் பொருள் என்னவென்றால், "மைதானின் வெற்றி" என்று அறிவிக்கக்கூடிய ஒரு காரணம் நமக்குத் தேவை, மேலும் இந்த "வெற்றியின்" பின்னணியில் நாம் கூறலாம்: வீட்டிற்குச் செல்ல வேண்டிய நேரம் இது! அத்தகைய தயாரிப்பு "மைதான் காலாட்படை" மத்தியில் நிராகரிப்பை ஏற்படுத்தாது மற்றும் அவர்களின் எதிர்பார்ப்புகளில் அவர்கள் ஏமாற்றப்பட்ட உணர்வை விட்டுவிடாது.
மேலும், எரிவாயு ஒப்பந்தங்களைத் திருத்துவது இனி சாத்தியமில்லை என்பதால், ஜனவரி 16 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களை நிராகரிப்பது மிகவும் "வெற்றியாக" இருக்கலாம் என்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும். "ஒழுங்கமைக்கப்பட்ட பின்வாங்கலுக்கு" மற்றொரு வாய்ப்பு "நெரிசல்" ஆகும். "மைதான் தலைவர்களை" ஆதரிப்பதையும் நிதியளிப்பதையும் நிறுத்த மேற்கு நாடுகள் ஏற்கனவே தயாராக உள்ளன, அவர்களுக்குப் பிறகு அனைத்து மைதான ஆர்வலர்களும், "தொழில்முறை தோல்வியுற்றவர்களின்" (அவர்கள் "மைதான் தலைவர்கள்") மேலும் பதற்றத்தை அதிகரிப்பதன் காரணமாக ரஷ்யா மற்றும் தனிப்பட்ட முறையில் புட்டினுடன். தற்போதைய சூழ்நிலையில் இந்த அதிகரிப்பு உறுதியான மற்றும் விரைவான ஈவுத்தொகையைக் கொடுக்கவில்லை, ஆனால் ஐரோப்பா ஏற்கனவே ரஷ்யாவைச் சார்ந்திருக்கும் பல சிக்கல்களை கேள்விக்குள்ளாக்குகிறது.
உக்ரேனிய அரசாங்கத்தின் இலக்கு
இது "மைதானை அமைதிப்படுத்துவதையும்" கொண்டுள்ளது, ஆனால் அதே நேரத்தில் சக்தியைப் பயன்படுத்தாமல் அதை அமைதிப்படுத்துகிறது. ஏன்? ஏனெனில் உக்ரேனிய அரசாங்கம் புறக்கணிக்கப்பட்ட ஒன்றாக மாறி ரஷ்யாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான முரண்பாடுகளில் விளையாடுவதை நிறுத்தத் தயாராக இல்லை. அதன்படி, புதிய சட்டங்களை கைவிடவும், வெளியிடாமல் இருக்கவும் அரசு தயாராக உள்ளது. ஆனால் அவளுக்குத் தேவையான விஷயங்களுக்காக அவள் மைதானுடன் பேரம் பேச வேண்டும்: இரத்தமும் சத்தமும் இல்லாமல் எதிர்ப்பைக் குறைக்க வேண்டும். உக்ரேனிய அரசாங்கம் தனது "வர்த்தக முத்திரை மல்டி-வெக்டர் அணுகுமுறையை" பாதுகாக்க அனுமதிக்கும் ஒரே விஷயம் இதுதான், ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்ட பதினைந்து பில்லியன் டாலர்களை அமைதியாகப் பயன்படுத்துகிறது. மேலும் ரஷ்ய எரிவாயு மீதான தள்ளுபடி.
இந்த சூழ்நிலையின் பின்னணியில் மற்றும் முன்மொழியப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில், பின்வரும் காட்சிகள் சாத்தியமாகும்.
எல் நாங்கள் இணக்கமாக ஒப்புக்கொண்டோம். இதன் பொருள் சட்டங்கள் நடைமுறைக்கு வராது, ஏனெனில் அவை வெளியிடப்படாது. மைதானம், அதிகாரிகளின் அத்தகைய முடிவை காகிதத்தில் அல்லது வாய்மொழியாக (ஆனால் பகிரங்கமாக) பதிவுசெய்து, "அதன் வெற்றி" என்று சத்தமாக அறிவிப்பார். அதன் பிறகு, அது படிப்படியாகக் கரைந்து, தெருக்களையும் சதுரங்களையும் எதிர்ப்பாளர்களிடமிருந்து விடுவிக்கும். முற்றுப்புள்ளி செயல்முறை 3-6 மாதங்கள் எடுக்கும்.
2. "எதிர்க்கட்சி" மைதானத்தை நிர்வகிப்பதற்கான அதன் திறனை நிரூபிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கோருவார்கள் மற்றும் சட்டங்களை கைவிடுவதாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அல்லது அத்தகைய அறிவிப்புடன் ஒரே நேரத்தில் மைதானத்தை இடிக்கத் தொடங்குவார்கள். மைதானம் மோசமாக நிர்வகிக்கப்படுவதால், இங்கு சிரமங்கள் இருக்கலாம். உக்ரைனில், 1905 க்குப் பிறகு ரஷ்யாவைப் போலவே, புவிசார் அரசியல் "கூட்டாளர்களிடமிருந்து" புரட்சியாளர்களின் தேவை ஏற்கனவே மறைந்துவிட்டதைப் போலவே நிலைமை மீண்டும் நிகழலாம், மேலும் சாதாரண புரட்சியாளர்கள் இதைப் பற்றி சொல்ல "மறந்தனர்". இந்த கொள்கை பின்னர் "பங்காளிகள்" சாரிஸ்ட் இரகசிய சேவைகளுக்கு ஆயுதங்களுடன் கப்பல்களைப் பிடிக்க உதவியது மற்றும் நீதிமன்றங்கள்-இராணுவத்திற்கு "கண்மூடித்தனமாக" மாறியது என்பதில் வெளிப்படுத்தப்பட்டது. வெளிநாட்டு புலனாய்வு சேவைகள் "புரட்சியாளர்களுக்கான" தாராளமான நிதியை துண்டித்து, "வளர்ச்சி வரவு செலவுத் திட்டங்களை" "இருப்பு வரவு செலவுத் திட்டங்களாக" குறைத்துவிட்டன. இந்நிலையில் யானுகோவிச்சிற்கு எதிரணியை முழுவதுமாக நசுக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. முதலில், போராட்டத் தலைவர்களுடன் சத்தமாக ஒப்பந்தங்களை அறிவிப்பது, இது சாதாரண மைதான் ஆர்வலர்களுக்கு எல்லா வடிவங்களிலும் முறியடிக்கும், பின்னர் எதிர்ப்பாளர்களை தங்கள் வார்த்தையைக் கடைப்பிடிக்காதவர்கள் என்று அறிவிப்பது. இதன் விளைவாக, மைதானத்தின் தலைவர்களுக்கு எதிராக உண்மையில் "அமைதியான அடக்குமுறைகள்" உள்ளன, மேலும் சட்டங்கள் வெளியிடப்படுகிறதா இல்லையா என்பது இனி முக்கியமில்லை.
3. யானுகோவிச், மேற்கத்திய நாடுகளுடன், மைதானத்தின் பொம்மலாட்டக்காரர்களுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவது சாத்தியம் என்ற மாயையில் இருக்கிறார். இதன் பொருள்: நிரந்தர மைதானம் மற்றும் இன்னும் ஆறு மாதங்களுக்கு "அமைதி இல்லை, போர் இல்லை" கொள்கை. அதன் பிறகு, ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி ஒரு கூர்மையான திருப்பம், மேற்கு நாடுகள் ஜனாதிபதித் தேர்தலில் அவரது வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன, அல்லது ரஷ்யாவை நோக்கி கூர்மையான திருப்பம் மற்றும் "ரஷ்ய அட்டை" விளையாடுவதன் மூலம் தனது சொந்த வெற்றியை உறுதிசெய்யும் முயற்சி.
4. மைந்தன் தலைவர்கள் தங்கள் சொந்த சூழ்நிலையின் தீவிரத்தை புரிந்து கொள்ளாமல், "சூழ்நிலையின் எஜமானர்கள்" என்று நினைத்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை முன்வைப்பதால், நாங்கள் எதிலும் உடன்படவில்லை. இது சட்டங்களை வெளியிடுவதற்கும் நடைமுறையில் அவற்றை செயல்படுத்துவதற்கும் வழிவகுக்கிறது. ஐரோப்பா வெறித்தனமாக மாறி, முட்டாள்தனமான முயற்சிகளை முன்வைக்கிறது. உக்ரைன் ரஷ்யாவை நோக்கி நகர்கிறது, ஏனெனில் ரஷ்யா மட்டுமே அதிகாரத்தின் தொடர்ச்சியையும் உயரடுக்கு என்று அழைக்கப்படுபவரின் மூலதனத்தை சட்டப்பூர்வமாக்குவதையும் உறுதிப்படுத்த முடியும்.
இந்த நான்கு விருப்பங்களில் ஒன்று அல்லது ஐந்தாவது - சில விகிதத்தில் அவற்றில் சில சேர்க்கைகள் - மூன்று வீரர்களுக்கு (ரஷ்யா, உக்ரைன், மேற்கு = EEC + USA) பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது.
1. ரஷ்யா - விளைவுகள் மாறுபட்ட அளவுகளில் நேர்மறையானவை, அல்லது பூஜ்ஜியம் (போர் சமநிலை).
2. உக்ரைன் - விருப்பங்கள் நேர்மறை மற்றும் எதிர்மறையாக இருக்கலாம். உக்ரைன் மக்களுக்கும், மைதான் மற்றும் அதிகார உயரடுக்கின் பிரதிநிதிகளுக்கும். பரவல் பெரியது - மிகவும் எதிர்மறையிலிருந்து மிகவும் நேர்மறையானது.
3. ஆனால் மூன்றாவது வீரர் - மேற்கு - எந்த நல்ல விருப்பங்களும் இல்லை. மேற்கத்திய இராஜதந்திரத்தின் மிகப்பெரிய வெற்றி, ரஷ்யாவிற்கு மிக மோசமான விருப்பம் இருக்கலாம் - பூஜ்ஜியம். முகத்தை சேமிப்பதன் மூலம் போர் டிரா.
சுருக்கவும். இந்த போக்கு தொடர்கிறது என்று கூறலாம். இதை ரஷ்ய பழமொழியால் வெளிப்படுத்தலாம்: "நகம் சிக்கிக் கொள்கிறது - முழு பறவையும் தொலைந்து போகிறது." நாங்கள் "மேற்கத்திய பறவை" பற்றி பேசுகிறோம். அவள் சிரியாவில் சிக்கிக்கொண்டாள், இப்போது உக்ரேனிய குழப்பத்தில் அவள் கழுத்து வரை மூழ்கினாள். எல்லா முகமூடிகளையும் தூக்கி எறிந்தாள். பார்வையற்றவர்கள் கூட அவர்களின் நோக்கங்களின் "அமைதியை" காணும் போது "அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்களை" ஆதரிக்கிறது. பேச்சுவார்த்தைகளில் அதிகாரிகளின் துருப்புச் சீட்டுகளைப் பறிப்பதற்காக அதிகாரிகள் "சிறப்புப் படைகளை நகரத்திலிருந்து அகற்ற வேண்டும்" என்று அவர் கோருகிறார்.
மேற்கின் தரப்பில் விஷயங்களைக் கட்டிப்போட ஒரு அவநம்பிக்கையான முயற்சி. மேலும், அதிக உணர்வு இல்லாமல், நன்மை இல்லாமல் மற்றும் வெற்றி இல்லாமல்.
ககௌசியா சிசினோவை எச்சரித்தார்
02/04/2014
மால்டோவா தனது சுதந்திரத்தை இழந்தால், ககாஸ் சுயாட்சி அதன் சொந்த விதியை தீர்மானிக்க தயாராக இருக்கும். கடந்த வார இறுதியில் காகௌசியாவில் நடைபெற்ற வாக்கெடுப்பு முடிவுகளால் இது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது.
சுருக்கமாக, நடக்கும் எல்லாவற்றின் அர்த்தம் பின்வருமாறு. மால்டோவாவின் "ஐரோப்பிய ஒருங்கிணைப்பாளர்கள்" அதன் சுதந்திரத்தை தியாகம் செய்வதற்கும் அதன் பிரதேசத்தை ருமேனியாவிடம் "சரணடைவதற்கும்" தயாராக உள்ளனர். இருப்பினும், எந்த சூழ்நிலையிலும் மால்டோவாவின் இரண்டு பகுதிகளும் ரோமானியர்களாக மாறப்போவதில்லை. இவை டிரான்ஸ்னிஸ்ட்ரியா மற்றும் ககௌசியா. அவர்கள் புரிந்து கொள்ள முடியும்: நீங்கள் வாழ்கிறீர்கள் மற்றும் வாழ்கிறீர்கள், உங்களை ரஷ்யன், மால்டேவியன், உக்ரேனிய அல்லது ககாஸ் என்று கருதுங்கள். சிசினாவில் இருந்து அதிகாரிகள் உங்களிடம் வந்து, நீங்கள் ரோமானியர் என்று சொல்கிறார்கள்.
"ககௌசியாவில் வாக்கெடுப்பின் முடிவுகள்: 98.9% - சுதந்திரத்திற்காக, 98.47% - சுங்க ஒன்றியத்திற்கு, 97.22% - ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக.
பிப்ரவரி 2 ஆம் தேதி ககாசியாவில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் வாக்கு எண்ணிக்கையின் பூர்வாங்க உத்தியோகபூர்வ தரவுகளின்படி, பெரும்பான்மையான தன்னாட்சி குடியிருப்பாளர்கள் ககௌசியாவின் தாமதமான சுதந்திர நிலைக்கு வாக்களித்தனர், ரஷ்யா-பெலாரஸ்-கஜகஸ்தான் சுங்க ஒன்றியத்தில் ஒருங்கிணைப்பதற்கும், ஒருங்கிணைப்புக்கு எதிராகவும். ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள். பெப்ரவரி 3 அன்று ககௌசியாவின் மக்கள் சபையின் செய்தி சேவையில் REGNUM நிருபருக்கு இது குறித்து தெரிவிக்கப்பட்டது.
NSG அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள Gagauzia மத்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி, சட்டமன்ற வாக்கெடுப்பில், வாக்கெடுப்பில் பங்கேற்றவர்களில் 98.9% பேர் சுதந்திரத்தின் ஒத்திவைக்கப்பட்ட நிலைக்கு வாக்களித்தனர், 1.9% பேர் அதற்கு எதிராக வாக்களித்தனர். ஆலோசனை வாக்கெடுப்பில், வாக்குப் பெட்டிகளுக்கு வந்த வாக்காளர்களில் 98.47% பேர் சுங்க ஒன்றியத்தில் இணைவதற்கு ஆதரவாகவும், 1.52% பேர் எதிராகவும் வாக்களித்தனர். மால்டோவா ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேருவதை நோக்கமாகக் கொண்ட பாடத்திட்டத்திற்கு 2.77% வாக்காளர்கள் ஆதரவு அளித்தனர், 97.22% பேர் அதற்கு எதிராக இருந்தனர்.
Gagauzia மத்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர், Valentina Lisnik, மத்திய தேர்தல் ஆணையம் தனது பணியைத் தொடரும் என்றும், அறிக்கை மற்றும் வாக்கு எண்ணும் நெறிமுறையை வரைந்த பிறகு, வாக்கெடுப்பின் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார்."[2] .
சுருக்கவும்.
மால்டோவா தனது சுதந்திரத்தை இழந்தால், ககௌசியாவும் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவும் தங்கள் சுதந்திரத்தை அறிவிக்கும். இது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது, மேலும் சிசினாவ் கடந்த கால வாக்கெடுப்பின் முடிவுகளை அங்கீகரிக்கிறாரா இல்லையா என்பது முக்கியமில்லை. அவர்கள் காட்சி, அவர்கள் "கொலையாளி".
1. மால்டோவா ருமேனியாவை உருவாக்குவதற்கான முயற்சிகள் இரத்தம் சிந்தும் சாத்தியம் வரை நிலைமையை மோசமாக்கும்.
2. அத்தகைய சூழ்நிலையில் மால்டோவா ருமேனியாவாக மாற வேண்டும், அதனால் தங்கள் சொந்த நாட்டில் போர் வெடிக்கும் அபாயம் இல்லை என்று எந்த ஒரு விவேகமுள்ள அரசியல்வாதியும் கூறமாட்டார்.
3. மால்டோவா 1812 இல் ரஷ்யப் பேரரசின் ஒரு பகுதியாக மாறியது, 1917 புரட்சிகர அமைதியின்மை வரை, யாரும் இதை மறுக்கவில்லை.
4. ரஷ்யா மீண்டும் வலுவாகவும் சக்திவாய்ந்ததாகவும் மாறும் - மேலும் ருமேனிய ஒருங்கிணைப்பாளர்கள் மீண்டும் புகை போல உருகுவார்கள். ஏனெனில், ககௌசியா ஃபார்முசலின் பாஷ்கன் சரியாகக் குறிப்பிட்டது போல்: "ரோமானியர்கள் ஒரு தனித்துவமான இராணுவம். ஒரு போரின் போது, அவர்கள் ஜேர்மனியர்களுடன் மாஸ்கோவையும், ரஷ்யர்களுடன் பெர்லினையும் அடைய முடிந்தது.
சமீபத்தில் நான் சிசினாவ் மற்றும் ககௌசியாவுக்குச் சென்றிருந்தேன். காகவுஸ் பாராளுமன்றத்தின் பொதுமக்கள் மற்றும் பிரதிநிதிகளை சந்தித்தார். கடந்த வாக்கெடுப்பின் முடிவுகளில் நானும் எனது சுமாரான பங்களிப்பைச் செய்தேன் என்று நம்புகிறேன். மால்டோவா மால்டோவாவாக இருக்க வேண்டும், அதன் மக்கள் தங்கள் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்க வேண்டும்.
டாலர் ஏன் விலை உயர்கிறது?
02/17/2014
கல்வி தொலைக்காட்சிக்கான ஒரு குறுகிய வீடியோவில் ரஷ்யா மற்றும் கஜகஸ்தானின் தேசிய நாணயங்களின் தேய்மானத்திற்கான காரணங்களைப் பற்றி பேசினேன்.
A. Voitenkov: Nikolai Viktorovich, ரூபிள் மாற்று விகிதத்தில் என்ன நடக்கிறது. நீங்கள் எங்களைப் பார்த்தால், டாலர் மற்றும் யூரோவின் மாற்று விகிதம் முதலில் வளர்ந்தது, பின்னர் திடீரென்று வீழ்ச்சியடைந்தது, பின்னர் வேறு ஏதோ நடக்கிறது. அதற்குக் காரணம். இதற்குப் பின்னால் என்ன இருக்கிறது?
என். ஸ்டாரிகோவ்: கஜகஸ்தானில் என்ன நடந்தது என்பதைப் பார்ப்பதன் மூலம் இந்த நிலைமையை இன்னும் தெளிவாகப் பார்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ரஷ்யாவும் கஜகஸ்தானும் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளாகும், அவை வளங்களை ஏற்றுமதி செய்கின்றன. நமது பொருளாதாரம் எண்ணெயைச் சார்ந்து இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் இன்று நாம் வேறு ஒன்றைப் பற்றி பேசுவோம்.
இரு நாடுகளும் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள். எண்ணெய் விலையைப் பார்ப்போம். 2013 இன் தொடக்கத்தில் - $110. 2014 இன் தொடக்கத்தில் - $108. அதாவது, எண்ணெய் அப்படியே இருந்தது. அதே நேரத்தில், டாலர் மற்றும் யூரோவுடன் தொடர்புடைய தேசிய நாணயங்கள் தோராயமாக 15% (ரஷ்யாவில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்) ஆண்டு முழுவதும் அவற்றின் மாற்று விகிதத்தை சீராகக் குறைத்ததையும், கஜகஸ்தானில் ஒரே நாளில் 20% மதிப்பிழந்ததையும் காண்கிறோம். . என்ன நடந்தது?
தாராளவாத பொருளாதார வல்லுநர்கள் எப்பொழுதும் சொல்லும் பொருளாதார காரணங்கள் இல்லை என்பதை நாம் காண்கிறோம். அவர்கள் எப்போதும் நமக்கு என்ன சொல்கிறார்கள்? - எண்ணெய் விலை குறைகிறது, டாலர் உயர்கிறது, ரூபிள் குறைகிறது. எண்ணெய் விலை குறையாமல் இருப்பதைப் பார்க்கிறோம். ஆயினும்கூட: டாலர் வளர்ந்து வருகிறது, யூரோ வளர்ந்து வருகிறது, ரூபிள் மற்றும் டெங்கே குறைகிறது. மேலும், ரூபிள் ஆண்டு முழுவதும் சீராக சரிந்தது, ஆனால் டெஞ்ச் கடுமையாக சரிந்தது, மாற்று விகிதம் கடுமையாக குறைக்கப்பட்டது.
இதில் பொருளாதாரம் இல்லை. என்ன மிச்சம்? எஞ்சியிருப்பது அரசியல். இந்த நிகழ்வுகளில் என்ன அரசியல் கூறுகள் உள்ளன என்பதை இப்போது புரிந்துகொள்வோம். என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்து கொள்ள, மத்திய வங்கி, ரஷ்யாவில், கஜகஸ்தானில், அரசிலிருந்து சுயாதீனமாக இருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது நடக்கும் உதாரணத்தை வைத்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
அமெரிக்கா கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறது. கணிதம் சம்பந்தப்பட்டது. இரண்டு டிரில்லியன் தேசியக் கடனுக்குச் சிறிய அளவிலான வட்டி தேவை என்றால், 15 டிரில்லியனுக்கு நிறைய வட்டி தேவைப்படுகிறது. அமெரிக்காவும் இந்த வட்டியை அதே வழியில் புதிய கடன் கடமைகளை வழங்குவதன் மூலம் செலுத்துகிறது. உண்மையில், இந்த அளவு சதவீதம் சதவீதம் அதிகரித்துள்ளது.
உலகில் டாலருக்கான தேவை குறைந்து வருகிறது. ஒப்புக்கொள், இன்றைய டாலர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே இல்லை என்பது ஏற்கனவே பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது: அது பலவீனமாக உள்ளது, மேலும் நீங்கள் அதைக் குறைவாக வாங்கலாம். இதன் பொருள் டாலர் குறைவாக பிரபலமாக உள்ளது. யாரோ ஒருவர் ரூபிள், டெங்கே, யூரோக்கள் அல்லது வேறு சில நாணயங்களில் பணத்தை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். டாலர்கள் இல்லை என்றால், அமெரிக்க கடனை வாங்குவது இல்லை. ஏனெனில் எப்படியிருந்தாலும், அமெரிக்க கடன் கடமைகளை வாங்குவதற்கு, நீங்கள் முதலில் குறைந்தபட்சம் டாலர்களை வாங்க வேண்டும்.
சிக்கலைத் தீர்க்க, அதன் கடன் பத்திரங்களுக்கான தேவையை அதிகரிக்க, அமெரிக்கா டாலருக்கான தேவையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவால் அதன் பொருளாதாரத்தை தீவிரமாக மேம்படுத்த முடியாது. ஏனென்றால், எல்லா நேரத்திலும் கடன் அதிகரித்து வருவதைப் பார்க்கிறோம், பொருளாதாரம் தொடங்கவில்லை.
அமெரிக்கா தனது பொருளாதாரத்தில் நிலைமையை மேம்படுத்த முடியாது, அது என்ன செய்ய முடியும்? வளங்கள் பம்ப் செய்யப்பட வேண்டிய பொருளாதாரங்களின் நிலைமை மோசமானது. நீங்கள் ரூபிள், டெங்கே, உக்ரேனிய ஹிரிவ்னியா, போலந்து ஸ்லோட்டி (சிறிதளவு), அர்ஜென்டினா, பிரேசில் போன்ற பிற நாடுகளின் நாணயங்களை உடைத்தால், இந்த நாணயங்களின் வளங்கள் மிகவும் நம்பகமான சொத்துக்களாக பாயும்: டாலர் மற்றும் கடன் கடமைகள் .
அமெரிக்கா இதை எப்படி செய்கிறது? சுதந்திரமான மத்திய வங்கிகளைப் பற்றி இங்குதான் நாம் நினைவுகூருகிறோம். கஜகஸ்தானின் உதாரணத்தில் இது குறிப்பாகத் தெளிவாகத் தெரிகிறது - திடீரென்று டெங்கே மாற்று விகிதம் ஒரே நாளில் 20% குறைகிறது. கேள்வி: என்ன நடந்தது? நேற்று டாலருக்கு 155 டெஞ்ச் இருந்தது, இன்று - 185. என்ன மாறிவிட்டது? எண்ணெய் விலையில் பேரழிவுகரமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதா? என்ன? ஒன்றுமில்லை!
மேலும் இதுதான் நடந்தது. மிக நீண்ட காலமாக, ரஷ்யாவிலிருந்து, கஜகஸ்தானிலிருந்து, பிற நாடுகளில் இருந்து, அமெரிக்கர்கள் சொத்துக்களை திரும்பப் பெறவும், பங்குகளை விற்கவும், நாணயத்தை வாங்கவும், நாட்டிலிருந்து திரும்பப் பெறவும் தொடங்குகிறார்கள். மத்திய வங்கி இதை கொஞ்சம் எதிர்க்க முயற்சிக்கிறது, ஆனால் அது தங்கம் மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லாமல் போய்விடும் என்பதை உணர்ந்தது. உண்மையில், ஒரு நல்ல தருணத்தில் இந்த நிலைமை வெளிவரத் தொடங்குகிறது. ரஷ்யாவில், இந்த நிலைமை சிறிது சிறிதாக வெளியிடப்பட்டது, எனவே ஆண்டு முழுவதும் நாணயம் படிப்படியாக குறைந்து வந்தது. கஜகஸ்தானில் அவர்கள் அதை திடீரென்று செய்தார்கள். அடிப்படையில் இது நாசவேலை.
சமூக பீதி எழுந்துள்ளது, அனைவரும் மகிழ்ச்சியற்றவர்கள். நீங்கள் இதை சாதாரணமாக செய்ய மாட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள். நாட்டின் எந்த ஒரு புத்திசாலித்தனமான தலைவரும் தனது நிதிக்கு பொறுப்பான அமைச்சரை ஒரே நாளில் இமேஜ் குறையாமல் பரிமாற்ற வீதத்தை சரிக்க அனுமதிக்க மாட்டார். கஜகஸ்தான் மிகவும் நிலையான நாடுகளில் ஒன்றாகும் என்பதையும், கஜகஸ்தானின் தலைவர் சோவியத்திற்குப் பிந்தைய இடத்தில் மட்டுமல்ல, கொள்கையளவில் நாம் பார்க்கும் மிகவும் விவேகமான தலைவர்களில் ஒருவர் என்பதையும் நாங்கள் காண்கிறோம். நாட்டின் தலைமைத்துவத்தின் அனுமதியின்றி மத்திய வங்கி செயற்படுகிறது என்பதே இதன் பொருள். அவர் வெறுமனே, அவரது அறிவுறுத்தல்களின் அடிப்படையில், சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்ட அவரது விதிகள், தேசிய நாணயத்தை குறைக்கத் தொடங்குகின்றன, இல்லையெனில் அவர் தங்கம் மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லாமல் இருப்பார். மேலும் அத்தகைய பேரழிவு வீழ்ச்சி ஏற்படுகிறது.
நாம் இன்னும் புரிந்துகொள்ளக்கூடிய உதாரணத்திற்குச் சென்றால், தினசரி ஒன்று: மத்திய வங்கி ஒரு பெரிய ஆள், அவர் ஒரு ஆப்பிள் அல்லது பேரிக்காய் மரத்தை அசைத்து, பழங்களை அசைத்து தனது அமெரிக்க நண்பர்களுக்கு எடுத்துச் செல்கிறார். கஜகஸ்தான் ஒரே நாளில் 20% ஏழ்மையானது. அதாவது கஜகஸ்தானில் இருந்து அமெரிக்கர்கள் 20% அதிகமாகப் பெறுவார்கள். அவர்கள் ரஷ்யாவிலிருந்து இன்னும் சில சதவீதத்தைப் பெறுவார்கள்.
பார். ரஷ்யாவில் என்ன நடக்கிறது: நமது தங்கம் மற்றும் அந்நிய செலாவணி இருப்புக்கள் அனைத்தும் அவற்றின் பத்திரங்களில் உள்ளன - இது மத்திய வங்கிக்கு சொந்தமானது. நமது தேசிய செல்வ நிதிகள் மற்றும் இருப்பு நிதி ஆகியவை முக்கியமாக இந்த பத்திரங்களில் உள்ளன. பட்ஜெட் விதி என்று அழைக்கப்படுவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இதன் சாராம்சம் மிகவும் எளிமையானது: அமெரிக்க கடனை வாங்குவதை 10% அதிகரிக்க வேண்டும். ஆனால் இது இனி போதாது. மற்ற நாடுகளின் மாற்று விகிதத்தை குறைத்துக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதன் அர்த்தம் இதுதான்.
மத்திய வங்கியின் சுதந்திரத்திற்கு திரும்புவோம். இதையெல்லாம் பார்க்கும் மக்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது: "இதற்கு யார் பொறுப்பு?" கஜகஸ்தான் தேசிய வங்கியின் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். சரியா? தவறு, ஏனென்றால் நீங்கள் மத்திய வங்கியின் சட்டத்தைப் பார்த்தால் (ரஷ்யா மற்றும் கஜகஸ்தான் - சில அமெரிக்க ஆலோசகர்கள் எழுதினர்), இந்த தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய புள்ளிகளை நீங்கள் காண்பீர்கள்: 1. முதல் புள்ளி - அவரது ஒப்பந்தம் காலாவதியானது. அவன் தீர்ந்து போகவில்லை. 2. இரண்டாவதாக, அவர் கஜகஸ்தானின் சட்டங்களை மீறினார். அவர் அவற்றை உடைக்கவே இல்லை. அவர் கஜகஸ்தானின் மத்திய வங்கியின் சட்டத்தின்படியும் அவரது உள் அறிவுறுத்தல்களின்படியும் செயல்பட்டார். எதையும் உடைக்கவில்லை. 3. அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடங்கப்பட்டுள்ளது, குற்றவியல் நீதிமன்ற தீர்ப்பு உள்ளது. அவர் எந்த கிரிமினல் குற்றமும் செய்யவில்லை. 4. உடல்நலக் காரணங்களால், நீங்கள் அனுப்பலாம். காளையைப் போல ஆரோக்கியம். 5. கடைசியாக, அவரே ஒரு அறிக்கை, ராஜினாமா கடிதம் எழுதினார். இல்லை.
கஜகஸ்தான் மற்றும் ரஷ்யாவின் மத்திய வங்கியின் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான ஐந்து காரணங்கள் இங்கே உள்ளன. இவை அனைத்தும் இல்லை என்றால், அது தேசிய நாணய விகிதத்தை குறைந்தது 50% குறைக்கும், அதை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. இது முரண்பாடு - இது சுதந்திரம். அவர் அமெரிக்கர்களுடன் உடன்படிக்கையில் நியமிக்கப்பட்டார் - ஒரு நியமனம் நடைமுறை உள்ளது. ஆனால் திரும்ப அழைக்கும் நடைமுறை இல்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை.
கஜகஸ்தானில் இது ஏன் நடந்தது - எல்லாம் ஒரே நேரத்தில் சரிந்தது, ரஷ்யாவில் பரிமாற்ற விகிதம் படிப்படியாகக் குறைந்தது? ஏனெனில் கஜகஸ்தானில், வெளிப்படையாக, Nazarbayev கஜகஸ்தானின் மத்திய வங்கியில் குறிப்பிட்ட செல்வாக்கையும் அழுத்தத்தையும் செலுத்தத் தவறிவிட்டார். ரஷ்யாவில், விளாடிமிர் விளாடிமிரோவிச் எல்விரா நபியுலினாவை அழைத்தார் மற்றும் அவருடன் இதயப்பூர்வமாக பேசினார், எனவே இந்த செயல்முறை மிகவும் சுமூகமாக நடந்தது, ஆனால் அதே நேரத்தில் உறுதியாக இருந்தது.
இதிலிருந்து என்ன முடிவுகள் வெளிவருகின்றன? மத்திய வங்கி அரசுக்கு அடிபணிய வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் மத்திய வங்கியில் அந்தரங்க உரையாடல்களைத் தவிர வேறு எந்த செல்வாக்கும் இல்லை. நீங்கள் இந்த மேலாளரை பணிநீக்கம் செய்தால், அவர், மாநில மற்றும் சர்வதேச சட்டங்களின்படி, உடனடியாக நடுவர் மன்றத்திற்கு தாக்கல் செய்து, இந்த பதவியில் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார். ஏனென்றால் அவர் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தார். ஏனெனில் முழு அமைப்பும் அமெரிக்கா மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு ஆதரவாக வளங்களை உறிஞ்சுவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. அதுதான் முக்கிய பிரச்சனை.
மேலும் இதிலிருந்து மறைமுகமான விஷயங்கள் இருக்கலாம். கற்பனை செய்து பாருங்கள்: மத்திய வங்கி சரியாக வேலை செய்யவில்லை என்று கஜகஸ்தானின் ஜனாதிபதி சொல்லத் தொடங்குகிறார். இன்று நாம் பார்க்கிறோம்: அவர், ஒரு விவேகமான அரசியல்வாதியாக, என்ன சொல்கிறார்? "சரி, மாற்று விகிதம் 20% குறைந்துள்ளது நல்லது. ஆனால் கஜகஸ்தானின் தேசிய உற்பத்தியாளர்கள் முன்னுரிமைகளைப் பெறுவார்கள். அவர்கள் பெறுவார்களா? நிச்சயமாக, நாணயத்தின் தேய்மானம் காரணமாக.
ஆனால், தலைவர் (அரசியல்வாதி) வேறு சொன்னால் இன்னும் மோசமாகிவிடும் என்பதால் இப்படிச் சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
A. Voitenkov: சரி. அவர் சொல்ல முடியாது: "அவர்கள் மிகவும் மோசமானவர்கள், அவர்கள் என் பேச்சைக் கேட்கவில்லை, அவர்கள் எங்கள் போக்கை அழித்துவிட்டனர்."
N. ஸ்டாரிகோவ்: சரி. ஒரு மென்மையான வார்த்தை சொல்லலாம்; "கஜகஸ்தானின் மத்திய வங்கி, அதன் தலைவரான, ஒரு கட்டுப்பாட்டாளர் மற்றும் கட்டுப்படுத்தியின் செயல்பாடுகளைச் சமாளிக்கத் தவறிவிட்டது. எல்லாம் நடக்க வேண்டிய வழியில் நடக்க, என்னால் சமாளிக்க முடியவில்லை." இதிலிருந்து என்ன தெரிகிறது? சர்வதேச ஏஜென்சிகள், அனைத்து வகையான மூடிஸ், ஸ்டாண்டர்ட் & புவர்ஸ் மற்றும் பிற அம்சங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கஜகஸ்தானின் கடன் மதிப்பீட்டைக் குறைக்கிறார்கள், ஏனெனில் அதன் மத்திய வங்கி சரியாக வேலை செய்யவில்லை, அதன் நாட்டின் தலைவர் ஒரு சுதந்திர மத்திய வங்கியின் திறனில் தலையிடுகிறார் (இது மிக முக்கியமான விஷயம்!). கஜகஸ்தான் நிதிச் சந்தையில் கூடுதல் சிக்கல்களைப் பெறுகிறது, ஏனெனில் அதன் பத்திரங்கள் இனி மேற்கோள் காட்டப்படவில்லை.
நீங்கள் இந்த ஊழலைத் தொடங்க ஆரம்பித்தவுடன், மாநிலம் மோசமாகிவிடும். இப்படித்தான் இந்த அமைப்பு புத்திசாலித்தனமாக செயல்படுகிறது. நாம் எதற்காக பாடுபட வேண்டும்? தேசிய உமிழ்வு மையத்தை உருவாக்கும் நோக்கில். ரஷ்யா, பெலாரஸ் மற்றும் கஜகஸ்தான் ஆகிய நாடுகளின் பிரச்சினைகளை ஒரேயடியாகத் தீர்க்க, ஒருவேளை அதிதேசியம். புதிய யூரேசிய யூனியனின் கட்டமைப்பிற்குள் இருக்கும் ஒரு உமிழ்வு மையம், இதில் நமது நாணயம், ஒருவேளை சுமூகமாக, ஒருவேளை குறைவான சுமூகமாக, டாலரில் இருந்து அவிழ்த்து, அதிநாட்டு இறையாண்மை உமிழ்வின் செயல்பாட்டைப் பெறுவோம். இதுதான் இருக்க வேண்டும். மத்திய வங்கிதான் இந்தப் பிரச்சினையை நாட்டின் தலைமைக்கு நேரடியாகக் கீழ்ப்படுத்துகிறது. அதன்பிறகு இது போன்ற கலவரம் நடக்காது. இந்த அமைப்பில் நாம் சேர்க்கப்படும் வரை, எந்தவொரு நெருக்கடியும் அமெரிக்கர்கள் தங்கள் பிரச்சினைகளைத் தீர்க்க உதவுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த நேரத்தில் மிகவும் வெளிப்படையாக இல்லாத ஒன்றை நான் கூறுவேன்: டென்ஜ் மற்றும் ரூபிள் மாற்று விகிதத்தின் பலவீனம் டாலர் மற்றும் அமெரிக்க பொருளாதாரம் ஆகியவற்றுடன் பெரும் பிரச்சனைகளால் ஏற்படுகிறது. இங்குதான் உண்மையில் முரண்பாடு உள்ளது.
A. Voitenkov: எனவே மற்ற நாடுகளின் நாணயங்கள் பலவீனமடையும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டுமா?
N. Starikov: இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது. உதாரணமாக, போலந்து ஸ்லோட்டியும் சரிந்தது. ஆனால் போலந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஸ்லோட்டிகளை இழக்கத் தொடங்கினால், முழு "ஜனநாயகம் உயர்ந்த வாழ்க்கைத் தரத்திற்கு வழிவகுக்கிறது" அமைப்பு சரிந்துவிடும். இது முதல். இரண்டாவது. போலந்து பொருளாதாரம் சிறியது. நீங்கள் ஒரு போலந்து மரத்திலிருந்து எதையும் அசைக்க மாட்டீர்கள் - ஒரு பேரிக்காய் உங்களிடம் விழும். ஆனால் ரஷ்ய சந்தையில் இருந்து, கசாக் சந்தையில் இருந்து, நீங்கள் ஆப்பிள்களையும் பேரிக்காய்களையும் முழுவதுமாக அசைத்து, அவற்றை உங்கள் அமெரிக்க கூட்டாளர்களுக்கு எடுத்துச் செல்லலாம், இதனால் அவர்கள் விரைவாக சாப்பிடலாம். அது தான் பிரச்சனையே.
A. Voitenkov: அவர்கள் கஜகஸ்தானில் இருந்து நம்மை அசைப்பார்கள், பின்னர் அவர்கள் வேறொருவரை அசைக்கச் செல்வார்களா? ஐரோப்பிய ஒன்றியம் அல்ல, ஆனால் இந்தியா, சீனா மற்றும் வேறு யாரோ.
N. ஸ்டாரிகோவ்: ஆம். ஆனால் அவர்கள் மீண்டும் மோசமாக உணரும்போது அவர்கள் மீண்டும் நம்மை உலுக்குவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில காரணங்களால், அவர்களின் எந்த நெருக்கடியும் நம்மை பாதிக்கிறது. மிகவும் புத்திசாலித்தனமான அமைப்பு. அமெரிக்கப் பொருளாதாரம் வளரும் போது, அது நம்மிடமிருந்து வளங்களை வெளியேற்றுகிறது, ஏனென்றால் எல்லாமே அங்கு செல்கிறது. அமெரிக்கப் பொருளாதாரம் மோசமாக இருக்கும்போது, அது இன்னும் அதே வளங்களை நம்மிடமிருந்து வெளியேற்றுகிறது.
இந்த தொடர்பில் இருப்பதால், இந்த உலகளாவிய நிதிப் பொருளாதாரத்தில், நாம் சாதாரணமாக வாழவே முடியாது. ஏனென்றால் நாம் எப்போதும் தீவிரமானவர்கள். எப்பொழுதும் பிரபுக்கள் தங்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் போது முன்கட்டைகள் வெடிக்கும் அடிமைகள் நாம்.
எனவே, நாம் படிப்படியாக இந்த அமைப்பை விட்டு, இறையாண்மை உமிழ்வுகளுக்குத் திரும்ப வேண்டும்.[3]
வாஷிங்டனால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டங்கள் உக்ரேனில் நிலைமையை சீர்குலைத்து வருகின்றன
02/16/2014
அமெரிக்க அரசியல்வாதி பால் கிரேக் ராபர்ட்ஸ் உக்ரைனின் நிலைமையை பகுப்பாய்வு செய்கிறார்[4]. நமது அண்டை நாடுகளில் நடக்கும் போராட்டங்கள் "சிஐஏ, அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் வாஷிங்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிதியளிக்கப்பட்ட அரசு சாரா அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டவை" என்பதில் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
இருப்பினும், அவரது "கடல் முழுவதும் இருந்து பார்வை" "விவரங்களை" பார்க்கவில்லை - எல்லாவற்றிற்கும் மேலாக, EEC க்குள் உக்ரைனின் நேரடி நுழைவு பற்றி எந்தப் பேச்சும் இல்லை. ஆனால் பொதுவாக, அமெரிக்க நிர்வாகத்தில் ரீகனின் கீழ் பணிபுரிந்த ஒருவரின் எண்ணங்களுடன் பழகுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், மேலும் இன்று நவீன அமெரிக்க கொள்கையை விமர்சிப்பவர்.
உக்ரைனில் என்ன நடக்கிறது என்பதற்கான காரணத்தை அமெரிக்க அரசியல்வாதி தெளிவாகக் கூறுகிறார்: “மேற்கு உக்ரைனில் நடக்கும் போராட்டங்கள் CIA, அமெரிக்க வெளியுறவுத் துறை மற்றும் வாஷிங்டன் மற்றும் EU- நிதியுதவி பெற்ற அரசு சாரா அமைப்புகளால் (NGO) இணைந்து செயல்படுகின்றன. சிஐஏ மற்றும் வெளியுறவுத்துறையுடன். ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரக்கூடாது என்ற உக்ரைனின் சுதந்திர அரசாங்கத்தின் முடிவை மாற்றியமைப்பதே போராட்டங்களின் நோக்கம்.
விவரங்களில் பால் கிரேக் ராபர்ட்ஸுடன் உடன்படுவது கடினம். "ஐரோப்பிய ஒன்றிய அரசாங்கத்தின் குறிக்கோள் ஐரோப்பிய ஒன்றியத்தை விரிவுபடுத்துவதாகும்" என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். அப்படி இல்லை - யாரும் உக்ரைனை EEC க்குள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இலக்கு வேறுபட்டது - ஒரு காலனியாக உக்ரேனிய பிரதேசம். வித்தியாசம் உள்ளதா? அவள் பெரியவள். ஒரு காலனி பெருநகரத்திற்கு சமமாக இருக்காது;
அமெரிக்க இலக்குகளின் "விவரங்களை" பொறுத்தவரை, ஆசிரியர் அதைப் பற்றி இவ்வாறு எழுதுகிறார்: "வாஷிங்டனின் இலக்குகள் அமெரிக்க வங்கிகள் மற்றும் பெருநிறுவனங்களின் கொள்ளைக்கு உக்ரைனை வழங்குவதும், உக்ரைனை நேட்டோவுக்குள் கொண்டு வருவதும் ஆகும். ரஷ்யாவுடனான எல்லை." நேட்டோ உள்கட்டமைப்பை ரஷ்யாவிற்கு நெருக்கமாகக் கொண்டுவருவதற்கான விருப்பம் ரஷ்ய கூட்டமைப்பின் எல்லைகளுக்கு அருகில் என்ன நடந்தது மற்றும் நடக்கிறது என்பதில் நிச்சயமாகத் தெரியும். உக்ரைன் எல்லையில் இருந்து மாஸ்கோவிற்கு 500 கி.மீ. ஒரு ராக்கெட்டுக்கு - கோடையின் ஒரு நிமிடம். விமான நேரம் ஒரு மிக முக்கியமான பண்பு. ஆனால் உக்ரைனை அழிப்பதில், அமெரிக்கர்கள் பல இலக்குகளைத் தொடர்கின்றனர். இன்னும் துல்லியமாக, இவை அனைத்தும் இரண்டாம் நிலை இலக்குகள், இவை வழிமுறைகள். அமெரிக்காவின் போட்டியாளர்களில் ஒன்றாக ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதே முக்கிய குறிக்கோள்.
பால் ராபர்ட்ஸ் இதை முழுமையாக ஒப்புக்கொள்கிறார்: “உலகம் முழுவதும் வாஷிங்டனின் மேலாதிக்கத்தின் வழியில் நிற்கும் மூன்று நாடுகள் உலகில் உள்ளன - ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான். இந்த நாடுகள் ஒவ்வொன்றும் வாஷிங்டனால் தங்கள் இறையாண்மையை அழிப்பதற்காக அல்லது பிரச்சாரத்தின் மூலம் சீரழிப்பதற்காக இலக்காகின்றன, மேலும் வாஷிங்டனின் விருப்பப்படி அவர்களை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ள நாடுகளில் நிலைகொண்டுள்ள அமெரிக்க இராணுவ தளங்களால் குறிவைக்கப்படுகின்றன."
வெளியுறவுத்துறை பிரதிநிதி விக்டோரியா நுலாண்டின் புகழ்பெற்ற "பாய்", அவரது உரையாடலின் "கசிவின்" விளைவாக, உலகம் முழுவதும் கேட்கப்பட்ட நேரத்தில் பால் ராபர்ட்ஸின் கட்டுரை வெளிவந்தது. உக்ரைனின் பிரதமராக யார் இருக்க வேண்டும் என்பதை மாநிலங்களே தீர்மானிக்கின்றன என்பது அனைவருக்கும் தெளிவாகத் தெரிந்தது, இந்த செயல்பாட்டில் அவர்கள் ஐரோப்பாவின் கருத்தைக் கூட கேட்கவில்லை.
போலித்தனமான ஒபாமாவால் துணை வெளியுறவுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட நவ-கன்சர்வேடிவ் விக்டோரியா நுலாண்டின் எதிர்வினை, "ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏமாற்று!" ஒரு தொலைபேசி உரையாடலில், வாஷிங்டன் உக்ரைன் மக்கள் மீது திணிக்க உக்ரேனிய அரசாங்கத்தின் உறுப்பினர்களைப் பற்றி விரிவாக விவரித்தார், அதனால் அவர்கள் சுதந்திரத்தை நம்பி, வாஷிங்டனின் கரங்களில் விரைந்து செல்வதை அறியவில்லை. அமெரிக்காவின் மக்கள்தொகையை விட அப்பாவி மக்கள் யாரும் இல்லை என்று நான் ஒருமுறை நினைத்தேன். ஆனால் நான் தவறு செய்தேன். மேற்கத்திய உக்ரேனியர்கள் அமெரிக்கர்களை விட அப்பாவியாக இருக்கிறார்கள்" என்று அமெரிக்க அரசியல்வாதி எழுதுகிறார்.[5]
உக்ரைனில் ஜனநாயகத்தை ஆதரிப்பதில் 5 பில்லியன் டாலர்களை அமெரிக்கா "முதலீடு செய்தது" என்று விக்டோரியா நுலாண்ட் ஏற்கனவே கூறியதாக அவர் குறிப்பிடுகிறார்[6].
"தங்கள் நாட்டின் சுதந்திரத்தை அழிக்கும் உக்ரேனிய எதிர்ப்பாளர்களைப் போல முட்டாள்தனமான மக்களை நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை" என்று அமெரிக்கா தனது வெளியுறவுக் கொள்கையில் பயன்படுத்திய இரட்டைத் தரத்தை விரும்பாத ஒரு அமெரிக்க அரசியல்வாதி எழுதுகிறார்.
"உக்ரேனிய 'போராட்டக்காரர்கள்' வன்முறையில் ஈடுபட்டாலும், காவல்துறை கட்டுப்படுத்தப்பட்டது. வாஷிங்டன் இந்த எதிர்ப்புகளை ஒரு கிளர்ச்சியாக மாற்றும் நம்பிக்கையில், போராட்டங்களைத் தொடர்வதில் ஆர்வமுடையது, அதனால் வாஷிங்டன் உக்ரைனைக் கைப்பற்ற முடியும். இந்த வாரம், வன்முறைப் போராட்டங்கள் காவல்துறையால் ஒடுக்கப்பட்டால் பொருளாதாரத் தடைகள் விதிக்கப்படும் என்று அச்சுறுத்தும் தீர்மானத்தை அமெரிக்க பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றியது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் அமெரிக்க காவல்துறை நடந்துகொள்ளும் விதத்தில் உக்ரேனிய காவல்துறை வன்முறை எதிர்ப்பாளர்களிடம் நடந்துகொண்டால், இது உக்ரைனின் உள்விவகாரங்களில் தலையிட வாஷிங்டனுக்கு ஒரு காரணமாக அமையும். உக்ரைனின் சுதந்திரத்தை அழிக்க வாஷிங்டன் எதிர்ப்புகளைப் பயன்படுத்துகிறது மற்றும் உக்ரைனின் அடுத்த அரசாங்கமாக வாஷிங்டன் நிறுவ விரும்பும் பொம்மைகளின் பட்டியல் ஏற்கனவே தயாராக உள்ளது."[7]
ஐந்தாவது நெடுவரிசை சுங்க ஒன்றியத்துடன் எவ்வாறு போராடுகிறது
02/19/2014
சுங்க ஒன்றியம் பொதுவான புவிசார் அரசியல் இடத்தை மீட்டெடுப்பதற்கான முதல் படியாகும். ரஷ்ய நாகரிகத்தின் கட்டமைப்பிற்குள் ஒன்றுபட்ட ஸ்லாவ்கள், துருக்கியர்கள் மற்றும் பிற மக்களின் சக்திவாய்ந்த தொழிற்சங்கத்தை மீட்டமைத்தல்.
இதை அமெரிக்கா புரிந்து கொண்டது. புரிந்துகொண்டு எதிர்க்கிறார்கள்.
உக்ரைனை ரஷ்யாவிலிருந்து (பெலாரஸ், கஜகஸ்தான், முதலியன) எந்த விலையிலும் கிழிக்கும் இன்றைய முயற்சியானது, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே முழுமையாய் இருந்த பொருளாதாரங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளை மீண்டும் ஒருங்கிணைக்க தடைகளை உருவாக்குவதைத் தவிர வேறில்லை. வெவ்வேறு மாநிலங்களாக மாறியது.
சுங்க ஒன்றியத்தின் "எதிர்மறையான விளைவுகள்", "பயனற்ற தன்மை", "பயனற்ற தன்மை" பற்றிய பிரச்சாரம் அனைத்து நாடுகளிலும் நடந்து வருகிறது.
உக்ரைன்
இங்கே சுங்க ஒன்றியம் துண்டு பிரசுரங்களில் அழைக்கப்படுகிறது ... டைகா. CU இல் சேர்ந்த பிறகு அனைவரும் உடனடியாக டைகாவில் விழுந்த மரத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்ற பயங்கரமான தோற்றத்தை உருவாக்குகிறது.
ரஷ்யா
“சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டு இரண்டு மாதங்களுக்கும் மேலாகிவிட்டது. ரஷ்ய செய்தித்தாள் Vedomosti, அநாமதேய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி, சுங்க ஒன்றியத்திலிருந்து ரஷ்யாவின் இழப்புகளைப் பற்றி எழுதுகிறது: “2011 முதல் பாதியில் ரஷ்ய பட்ஜெட்டில் சுங்க ஒன்றியத்திற்குள் இறக்குமதி வரிகள் இருப்பதால் சுமார் 18.5 பில்லியன் ரூபிள் பற்றாக்குறையைப் பெற்றிருக்கலாம். ரஷ்ய வரவுசெலவுத் திட்டங்களில் , பெலாரஸ் மற்றும் கஜகஸ்தான் இடையே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட சூத்திரத்தின்படி விநியோகிக்கப்பட்டது, மேலும் உண்மையான இறக்குமதி தரவுகளின் அடிப்படையில் அல்ல."[8]
கஜகஸ்தான்
"ரஷ்யா மற்றும் பெலாரஸ் உடனான சுங்க ஒன்றியத்தில் இருந்து கஜகஸ்தான் விலகுவது தொடர்பான வாக்கெடுப்பை கசாக் எதிர்க்கட்சிகள் தொடங்குகின்றன... சுங்க ஒன்றியம் என்பது ஒரு இலாபகரமான பொருளாதாரத் திட்டத்தை விட சோவியத் ஒன்றியத்தை மீட்டெடுக்கும் முயற்சி போன்றது என்று எதிர்ப்பாளர்கள் நம்புகின்றனர்."[9]
பெலாரஸ்
"பெலாரஸ் சுங்க ஒன்றியம் மற்றும் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்த அமைப்பிலிருந்து வெளியேற வேண்டும். இந்த அறிக்கை ஆகஸ்ட் 23 அன்று பெலாரஷ்யன் பாப்புலர் ஃப்ரண்ட் கட்சியின் தலைவர் அலெக்ஸி யானுகேவிச் மற்றும் கட்சியின் ஜனாதிபதி போட்டியாளர் கிரிகோரி கோஸ்டுசேவ் ஆகியோரால் குரல் கொடுத்த "தேசிய நலன்களைப் பாதுகாப்பதற்கான அறிக்கை"யில் உள்ளது. பெலாரஸ் பாப்புலர் ஃப்ரண்ட் ரஷ்ய இராணுவத் தளங்களை பெலாரஸ் பிரதேசத்தில் இருந்து திரும்பப் பெற வேண்டியதன் அவசியத்தை அறிவித்தது, ஏனெனில் "எங்கள் நிலம் அண்டை மாநிலங்களுக்கு "கவசம்", "வெளிக்காவல்" அல்லது "தாக்குதல்" ஆகும்."[10]
"சுங்க ஒன்றியத்தில் சேருவது பெலாரஸுக்கு இன்னும் உறுதியான முடிவுகளைக் கொண்டு வரவில்லை. மாறாக, நிபுணர்களின் கூற்றுப்படி, அதன் கிட்டத்தட்ட திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் ரஷ்யா மற்றும் கஜகஸ்தானின் சந்தைப் பொருளாதாரங்களுடன் போட்டியிட முடியவில்லை. இப்போது நாடு கடுமையான நிதி மற்றும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறது, இது சுங்க ஒன்றியத்தில் இணைவதன் மூலம் நெருக்கமாக கொண்டு வரப்பட்டுள்ளது."[11]
"நிபுணர்கள்" மற்றும் "எதிர்க்கட்சிகள்" படி... அனைத்து நாடுகளும் நஷ்டத்தைச் சந்திக்கின்றன என்பதை நினைவில் கொள்க. ஒரே நேரத்தில். பெலாரசியர்கள், கசாக் மற்றும் ரஷ்யர்கள் யாரோ ஒருவர் வெற்றி பெற்றால் அவர்கள் தோற்றுப் போவதாகச் சொல்லப்படுகிறது. ஆனால் அது நடக்காது.
ஆர்மீனியா மற்றும் கிர்கிஸ்தான் சுங்க ஒன்றியத்தில் இணைவது பற்றி பேச்சு எழுந்தவுடன், ஆர்மீனியா மற்றும் கிர்கிஸ்தானின் "சுதந்திர" ஊடகங்களில் இதே போன்ற தகவல்கள் வெளிவந்தன.
ஆர்மீனியா
"ஆர்மீனியாவின் ஜனாதிபதியின் இல்லத்தின் முன் ஒரு எதிர்ப்புப் பேரணி நடைபெற்றது, அதில் பங்கேற்பாளர்கள் சுங்க ஒன்றியத்தில் சேரத் தயாராக இருப்பதாக மாஸ்கோவில் ஜனாதிபதி செர்ஜ் சர்க்சியனால் நேற்று கையெழுத்திட்ட அறிக்கைக்கு எதிராக இருப்பதாகக் கூறினர். நடவடிக்கையில் பங்கேற்பாளர்கள் "USSR" ஐஸ்கிரீமுடன் வந்தனர், இதன் மூலம், சாராம்சத்தில், முன்னாள் சோவியத் ஒன்றியத்தை மீட்டெடுப்பதில் ஆர்மீனியா ஒரு படி எடுத்து வருகிறது என்பதைக் காட்டுகிறது."[12]
"ஆர்மீனியாவில், ஒருங்கிணைந்த சுங்க ஒன்றியத்தில் இணைவதற்கு எதிராக சிவில் முயற்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறது.
"நாங்கள் ரஷ்யாவுடனான சுங்க ஒன்றியத்திற்கு எதிராக இருக்கிறோம்" என்ற முன்முயற்சி ஆர்மீனியா இந்த கட்டமைப்பிற்குள் நுழைவதற்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி, சுங்க ஒன்றியத்தில் இணைந்தால், ஆர்மீனியா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஆழமான மற்றும் விரிவான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை முடிக்க முடியாது மற்றும் பொருளாதாரம் முழுவதும் ஐரோப்பிய அளவுகோல்களை அறிமுகப்படுத்த முடியாது.
“ஆழமான மற்றும் விரிவான சுதந்திர வர்த்தகப் பகுதியிலிருந்து ஆர்மீனியாவுக்கு கிடைக்கும் நன்மைகள் சுங்க ஒன்றியத்துடன் ஒத்துப்போவதில்லை என்ற உண்மையை ஒதுக்கி விடுவோம். கிரானுலேட்டட் சர்க்கரை, இறைச்சி மற்றும் கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வைப் போலவே, கடுமையான பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும் என்ற உண்மையையும் ஒதுக்கி வைப்போம், ஏனெனில் நாங்கள் அவற்றை முக்கியமாக ஒற்றை சுங்க ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறோம்.
சுங்க ஒன்றியம் சர்வாதிகாரம் மற்றும் பரவலான ஊழலால் வழிநடத்தப்படுகிறது. இது ரஷ்யாவின் எல்லைகளை விரிவுபடுத்தும் முயற்சியாகும், இது பேச்சு சுதந்திரம் இல்லாததால் "பிரகாசிக்கும்".
ஆர்மீனிய மக்கள் ஐரோப்பிய நாகரிகத்தின் ஒரு பகுதி, ரஷ்ய நாகரிகத்தின் ஒரு பகுதி அல்ல, எங்களிடம் ஜனநாயக விழுமியங்கள் உள்ளன, மற்றவர்களின் நுகத்தை பொறுத்துக்கொள்ள மாட்டோம், ஏனென்றால் சுதந்திரமும் சுதந்திரமும் நமது சுய விழிப்புணர்வின் ஒரு பகுதியாகும்.
ஆர்மீனியா ஒருங்கிணைக்கப்பட்ட சுங்க ஒன்றியத்தில் இணைந்தால், அது உண்மையில் அதன் இறையாண்மையை இழக்க நேரிடும் என்று நாங்கள் கவலைப்படுகிறோம், அது சில காலத்திற்குப் பிறகு சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்படும் - ஆர்மீனியா உலக அரசியல் வரைபடத்தில் இருந்து அழிக்கப்படும்."[13]
ஐந்தாவது நெடுவரிசை எங்கு பேசினாலும், அது எப்போதும் சுதந்திரம், உலகளாவிய மனித விழுமியங்கள் பற்றிய அதே மந்திரங்களைச் சொல்கிறது மற்றும் சுங்க ஒன்றியத்தில் இணைந்தால் உக்ரைன் (ஆர்மீனியா, பெலாரஸ்) அழிவுடன் அதன் குடிமக்களை பயமுறுத்துகிறது. அதே நேரத்தில், ரஷ்ய சாம்ராஜ்யம் மற்றும் சோவியத் ஒன்றியத்தில் பல நூற்றாண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்த ஆர்மேனியர்களோ அல்லது உக்ரேனியர்களோ அல்லது பொதுவாக எந்த மக்களும் காணாமல் போகவில்லை அல்லது "மாற்றம் செய்யப்படவில்லை" என்பதை இது விளக்கவில்லை.
ஐந்தாவது நெடுவரிசையின் விருப்பமான சொற்றொடர் உக்ரேனியர்கள் (ஆர்மேனியர்கள், பெலாரசியர்கள்) ஐரோப்பிய நாகரிகத்தின் ஒரு பகுதியாகும்.
இந்த முறைகளைப் பின்பற்றி, கிர்கிஸ்தானிலிருந்து வரும் "எதிர்ப்பு" அதே விஷயங்களைச் சொல்வது மிகவும் வேடிக்கையானது. மேலும்.
கிர்கிஸ்தான்
“... நீங்கள் கிர்கிஸ்தானை கஜகஸ்தான் மற்றும் பெலாரஸ் போன்ற சுங்க ஒன்றியத்தில் உள்ள பணக்கார நாடுகளுடன் ஒப்பிட முடியாது. இந்த இரண்டு மாநிலங்களும், கிர்கிஸ்தானுடன் ஒப்பிடும்போது, ரஷ்யாவுடன் தொடர்புடைய பல பொருளாதார அம்சங்களைக் கொண்டுள்ளன. ரஷ்யாவுடன் சமமாக போட்டியிடக்கூடிய போதுமான சக்திவாய்ந்த நிறுவனங்கள், ஆலைகள், தொழிற்சாலைகள் அவர்களிடம் உள்ளன.
இரண்டாவது அம்சம்: ரஷ்யா தலைமையிலான மேற்கூறிய நாடுகள் சர்வாதிகார அரசுகள். இன்று பெலாரஸ் ஐரோப்பாவில் ஒரே சர்வாதிகார நாடாக உள்ளது. இது ஐரோப்பாவில் ஒரு அழியாத கருப்பு கறை போல நிற்கிறது.
ஐரோப்பாவில் பெலாரஸ் மட்டுமே சர்வாதிகார நாடு, மத்திய ஆசியாவில் கிர்கிஸ்தான் மட்டுமே ஜனநாயக நாடு.
சுங்க ஒன்றியத்திலிருந்து கிர்கிஸ்தானில் பல எதிர்மறையான தாக்கங்கள் உள்ளன. முதலாவதாக, சுங்க ஒன்றியத்தின் அனுசரணையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சமன் செய்ய கணிசமாக அதிகரிக்கும் என்று அறியப்படுகிறது. சீன நுகர்வோர் பொருட்கள் அதிக விலைக்கு மாறும் என்பது தெளிவாகிறது."[14] இது சாதாரண "திகில் கதைகளின்" தொகுப்பாகத் தோன்றும்: ரஷ்யா மோசமானது, எல்லாம் மிகவும் விலை உயர்ந்ததாக மாறும்.
ஆனால் மேலும், கிர்கிஸ் மனசாட்சியுள்ள பத்திரிகையாளர் நசர்குல் சூஷ்பேவ் தனது அனைத்து தாராளவாத சகாக்களையும் மிஞ்சுகிறார்.
“இருப்பினும், ஜனநாயக விழுமியங்களை நோக்கிச் செல்லும் கிர்கிஸ்தான், மேலும் பார்க்கவும், ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒத்துழைக்கப் பாடுபடவும், அதன் உறுப்பினராகவும் இருப்பது நல்லது. உலகில் இந்த அதிகாரபூர்வமான அமைப்பில் உறுப்பினராக சீனா சமீபகாலமாக முயற்சி செய்து வருவது நிச்சயமாக காரணமில்லாமல் இல்லையா? உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பினரான கிர்கிஸ்தானுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை உருவாக்குவது மிகவும் எளிதாக இருக்கும்."[15]
கிர்கிஸ் பத்திரிகையாளர் தனது அமெரிக்க மானியத்தை அதிகரிக்கத் தகுதியானவர். அவர் ஒரு உண்மையான "சர்வாதிகாரத்திற்கு எதிரான போராளிக்கு" ஏற்றவாறு, உண்மைகளை வெட்கப்படாமலும் பொய்யாக்காமலும் அப்பட்டமாக பொய் சொல்கிறார்.
மூன்று வாக்கியங்களில் அவர் சமாளித்தார்:
♦ கிர்கிஸ்தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி பேசுங்கள்.
(பல காரணங்களுக்காக இது சாத்தியமற்றது என்பது தாராளவாதியைத் தவிர வேறு யாருக்கும் தெளிவாகத் தெரியும். கிர்கிஸ்தான் ஆசியாவில் அமைந்திருந்தால் மட்டுமே!)
♦ சுங்க ஒன்றியத்தில் இணைவதற்கு மாற்றாக, உண்மையில் சாத்தியமில்லாத இந்தப் பதிவை முன்வைக்கவும்.
(அமெரிக்காவின் 51வது மாநிலமாக ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி Nazarkul Zhooshbaev எழுதாதது விந்தையானது. கிர்கிஸ்தானைப் பொறுத்தவரை, EEC இல் சேருவதற்கான நிகழ்தகவு சரியாகவே உள்ளது.)
♦ ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராகும் சீனாவின் விருப்பம் பற்றி எழுதுங்கள்.
(இதை அவர் எங்கிருந்து பெற்றார்? கிர்கிஸ்தான் எதிர்ப்பாளர் மட்டுமே உலகில் இதுபோன்ற பிரத்யேக தகவல்களை வைத்திருப்பவர் என்று நான் பயப்படுகிறேன். இது CCP இன் தலைவர்களுக்கு கூட தெரியாது.)
♦ EEC க்குள் சில புராண "நுழைவு" பொருளாதாரத்தை உயர்த்தவும் EEC உடன் "ஸ்தாபிக்கவும்" உதவும்.
(இன்று EEC உடன் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்துவதில் WTO உறுப்பினர் கிர்கிஸ்தானை தடுப்பது எது என்று நான் கேட்க விரும்புகிறேன்?)
முடிவு பின்வருமாறு அறிவுறுத்துகிறது: வெவ்வேறு நாடுகளில் வசிக்கும் அமெரிக்கப் பிரச்சாரகர்களின் கூலியைக் கேட்காமல், மக்களை ஒரே புவிசார் அரசியல் இடத்திற்குள் ஒன்றிணைப்பதை மெதுவாக்கும் பணத்தைப் பெறாமல் நாம் முன்னேற வேண்டும்.
அத்தியாயம் 2 உக்ரைனில் ஆட்சி கவிழ்ப்பு: அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது
உக்ரைன் - எதிர்க்கட்சியின் தோல்வியின் காலவரிசை
01/27/2014
உக்ரைனில் இருந்து வரும் ஆபத்தான செய்திகளின் நீரோட்டத்தில், "காற்று வீசும்" திசையைக் கண்டறிவது மிகவும் கடினம். நிறைய உண்மைகளை மதிப்பிடவும், முடிவுகளை எடுக்கவும் மேலும் நிகழ்வுகளின் திசையைப் புரிந்து கொள்ளவும்.
உக்ரைனில் வசிப்பவர்களைப் பற்றிக் கொண்ட தாய்நாடு மற்றும் குழந்தைகளின் தலைவிதியைப் பற்றிய கவலையின் உணர்வை நான் முழுமையாகப் புரிந்துகொண்டு பகிர்ந்துகொள்கிறேன், சட்டம் ஒழுங்கைப் பாதுகாக்கும் தேசபக்தர்களின் தரப்பில் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றிய சில தவறான புரிதலைக் கண்டேன். எனது கருத்தை வெளிப்படுத்த முயற்சிப்பேன். மேலும், வெளிப்படையாக, சாதாரண மைதான ஆர்வலர்கள் என்ன நடக்கிறது என்பதை நிதானமாக மதிப்பிட முடியாது. எதிர்க்கட்சிகளில் நிலைமையை போதுமான அளவு புரிந்து கொண்டவர்கள் "மூவரும்" யாட்சென்யுக், கிளிட்ச்கோ, தியாக்னிபோக். அதனால்தான் அவர்கள் மிகவும் இருட்டாக நடக்கிறார்கள்.
1. நம்மை நாமே கேட்டுக் கொள்வோம் - உண்மையில் இது எல்லாம் எங்கிருந்து தொடங்கியது? யானுகோவிச் EEC உடன் அடிமைப்படுத்தும் சங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திடத் தவறியதால். மைந்தன் இயக்கம் தொடக்கத்தில் என்ன கோரிக்கைகளை முன்வைத்தது? "கனவை" மீண்டும் கொண்டு வாருங்கள். அதாவது, ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள். யானுகோவிச் மீதான அழுத்தம் துல்லியமாக இதிலிருந்து தொடங்கியது. "கையொப்பமிடாததற்கு" முன், ஒரு "எதிர்க்கட்சிவாதி" கூட ஜனாதிபதி "சட்டவிரோதமானவர்" என்று கூறவில்லை. யானுகோவிச் கையெழுத்திட மறுத்தவுடன், அவர் உடனடியாக விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளின் முழு சூறாவளியின் மையத்தில் தன்னைக் கண்டார்.
2. இன்று இந்த சங்க ஒப்பந்தம் பற்றி யாருக்கும் நினைவில் இல்லை. இதன் பொருள் இலக்கு அடையப்பட்டது. உக்ரைன் அடிமைப்படுத்தும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை மற்றும் மேற்கு நாடுகளுக்கு "உணவுக்காக" ஒப்படைக்கப்படவில்லை.
3. ஒருபுறம் அமெரிக்கத் தூதரகமும், மறுபுறம் உக்ரேனியத் தலைமையும் வழிநடத்தும் “எதிர்ப்பின்” அனைத்துப் படிகளும் நுட்பமான சதுரங்க விளையாட்டு. பயங்கரமானது, எல்லா அரசியல் கட்சிகளையும் போலவே, சிப்பாய்கள் சாதாரண குடிமக்கள், அவர்களின் வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம்.
4. யானுகோவிச் விட்டுக் கொடுக்கவில்லை, விட்டுக்கொடுக்கவில்லை. ஒரு சதுரங்க விளையாட்டைப் போல, அவர் தனது எதிரிக்கு முன்முயற்சியைக் கொடுத்தார், தியாகம் செய்தார், பின்னர் எதிரிகளை ஒரு மூலையில் தள்ளினார்.
முதலில், யானுகோவிச் போராளிகளை கலைக்கவில்லை, ஆனால் ஜனாதிபதி நிர்வாகத்தைத் தாக்க முயற்சிக்கும்போது அவர்களின் உண்மையான தன்மையைக் காட்ட அவர்களுக்கு வாய்ப்பளித்தார். "அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்களால்" கட்டாய இராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டனர், எரிக்கப்பட்டனர் மற்றும் கல்லெறிந்த போது இதுவாகும்.
பின்னர் அதிகாரிகள் ஆர்ப்பாட்டமாக சட்டங்களின் தொகுப்பை கடுமையாக ஏற்றுக்கொண்டனர், அதன்படி "போராட்டத்தின்" தலைவர்களுக்கு உண்மையான காலக்கெடு வழங்கப்பட்டது. இதனால் அவர்களை மிகவும் கடினமான நிலைக்கு தள்ளுங்கள்.
உண்மை என்னவென்றால், "ஆரஞ்சு புரட்சி" அதன் சொந்த சிறப்பு நாடகத்தைக் கொண்டுள்ளது. போராட்டம் உண்மையில் அமைதியானதாக இருக்க வேண்டும் - இதனால் ஆட்சி கவிழ்ப்புக்கு மக்கள் ஆதரவு என்ற மாயையை உருவாக்குகிறது. தெருக்களில் சண்டையிடுவது "ஆரஞ்சு நாடகம்" முழுவதையும் கெடுத்துவிடும், இது "அமைதியான எதிர்ப்பு" (கட்டடங்களை கைப்பற்றுதல் மற்றும் தடுப்பது) பின்னால் மறைந்திருக்கும் வன்முறையை மட்டுமே குறிக்கிறது. "ஆரஞ்சு" என்பதன் சாராம்சத்தை இதுபோன்ற இரண்டு வார்த்தைகளில் வெளிப்படுத்தலாம்: நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், இரத்தக்களரி ஆட்சி நம்மைக் கொன்று (அடிக்கிறது). "போராட்டக்காரர்கள்" பொலிஸை தொலைக்காட்சி கேமராக்களுக்கு அடியில் அடித்து எரிக்கும்போது, விளைவு எதிர்மாறாக இருக்கும்.
"எதிர்க்கட்சிகளின் மூவரின்" சிரமம் என்னவென்றால், "அடக்குமுறை சட்டங்களை" ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர்களுக்கு உதவாமல் இருக்க முடியவில்லை. நீங்கள் வெளியேற முடியாது - அவர்கள் பலவீனமாகி, அவர்களின் ஆதரவாளர்கள் அனைவரையும் இழப்பார்கள், சரியான களத்தை விட்டு வெளியேறி கிளர்ச்சியாளர்களாக மாறுவார்கள். போராளிகளின் ஒளிவட்டத்தை இழந்து குற்றவாளிகளின் ஒளிவட்டத்தைப் பெறுதல்.
இங்கு பல நூறு போராளிகள் க்ருஷெவ்ஸ்கி தெரு வழியாக ராடா கட்டிடத்தை உடைக்க முயன்றனர். சாலை "பெர்குட்" மூலம் தடுக்கப்பட்டது. தாக்குதல் தொடங்கியது - மீண்டும் முழு உலகமும் போலீஸ் ஆயுதம் மற்றும் பயிற்சி பெற்ற போராளிகளை எதிர்கொள்கிறது, அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்களை அல்ல என்று பார்த்தது. இருநூறு சட்ட அமலாக்க அதிகாரிகளின் காயங்களுடன் இந்த "விளைவு" செலுத்தப்பட்டது. (உக்ரைனின் தற்போதைய சூழ்நிலையில், அனைத்து சேனல்களும் "எதிர்க்கட்சியாக" இருக்கும்போது, தகவல் போரில் வெற்றிபெற உண்மையில் வேறு வழியில்லை.)
தயவுசெய்து கவனிக்கவும்: ராடா மீதான தாக்குதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கியது, சில துப்புரவு பணியாளர்களைத் தவிர யாரும் அங்கு இல்லை. அது பலமுறை வெற்றி பெறாமல் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது. யாரும் மறுபக்கத்திலிருந்து ராடாவுக்குள் நுழைய முயலவில்லை. தாக்குதல் மட்டுமே, தலைகீழாக மட்டுமே. இதன் பொருள், இலக்கு "வெற்றி அல்ல, பங்கேற்பு." அவர்களின் துருப்புச் சீட்டுகளை நிரூபிப்பது முக்கியம் - போராளிகள் செயலில் உள்ளனர், வெற்று கட்டிடத்திற்குள் நுழைவது இல்லை.
இந்த பதட்டமான சூழ்நிலையில், உக்ரைனின் தலைமை சரியானதைச் செய்தது - மீண்டும், சட்ட அமலாக்க அதிகாரிகள் செயலற்றவர்கள் மற்றும் போராளிகள் "தங்களை காட்ட" அனுமதித்தனர். எந்த எதிர்ப்பையும் சந்திக்காததால், அவர்கள் வெறுமனே பைத்தியம் பிடித்தனர் மற்றும் கிட்டத்தட்ட கட்டுப்பாட்டை இழந்தனர். ஆனால் பெர்குட் கட்டுப்பாட்டை மீறவில்லை. அதிகாரத்தின் புதிய துருப்புச் சீட்டாக மாறியது என்ன - நாங்கள் எங்கள் படைகளைக் கட்டுப்படுத்துகிறோம், உங்களுடையதை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்களா?
பின்னர் "எதிர்க்கட்சி" தங்கள் நிலைமையின் சோகமான உண்மையை உணர்ந்து யானுகோவிச்சுடன் பேரம் பேசச் சென்றது. "மூவரின்" குறிக்கோள், மைதானத்தை உடைப்பதாகும், அது "ஆரஞ்சு" ஆகிவிட்டது, எனவே மேற்கு நாடுகளுக்கு தேவைப்படாமல் உள்ளது. மேற்கத்திய கியூரேட்டர்கள் தங்கள் கட்டணங்களுக்கான ஆதரவைக் குறைக்கத் தொடங்கினர். போராட்டம் அமைதியாக நடந்தபோது மைதானத்தில் எத்தனை இராஜதந்திரிகள் மற்றும் "குக்கீகள்" இருந்தனர் என்பதை நினைவில் கொள்க? உண்மையான சண்டை தொடங்கிய பிறகு அவர்கள் அனைவரும் காணாமல் போனார்கள்.
"கிளிட்ச்கோ-தியாக்னிபோக்-யாட்சென்யுக்" இன் பணி எளிமையானது - ஒரு வெற்றியாக கடந்து செல்லக்கூடிய ஒருவித சலுகையைப் பெறுவது மற்றும் பெருமையுடன் வெளியேறுவது, மைதானத்தைக் குறைப்பது.
உடன்படிக்கையை எட்ட முடியவில்லை - சட்டங்கள் வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்தன.
இப்போது நடவடிக்கை "எதிர்க்கட்சி" வரை இருந்தது. அது முடிந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்களின் சடலங்கள் தோன்றின. இருப்பினும், "பெர்குட் ஸ்னைப்பர்களின்" பலியாக அவர்களை அனுப்புவதற்கான அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன - மேற்கத்திய செய்தித்தாள்கள் "இரத்தக்களரி ஆட்சி" பற்றி அலறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
அதிகாரிகளின் பதில், ஆர்ப்பாட்டக்காரர்களின் கொலையின் பதிப்பை ஒரு புதிய சுற்று "போலீஸ் செயலற்ற தன்மையுடன்" மறுப்பதாகும். சரி, பெர்குட் அந்த இடத்தில் வேரூன்றி நின்றால் அவளை எப்படி குறை கூற முடியும். சுமார் பத்து பேர் "அதை எடுத்துக்கொண்டு" மீண்டும் அதே இடத்தில் நிற்காவிட்டால்.
மறந்துவிடாதீர்கள் - நேரம் சக்திக்காக வேலை செய்கிறது. உணர்ச்சிகளால் இயக்கப்படும் கூட்டம் ஒரு பயங்கரமான சக்தி. ஆனால் அவளுக்கு ஒரு பலவீனம் உள்ளது - அவளால் நீண்ட நேரம் காயப்படுத்த முடியாது.
"எதிர்க்கட்சியின்" அடுத்த துருப்புச் சீட்டு, பிராந்தியங்களில் அரசாங்க கட்டிடங்களைக் கைப்பற்றுவதாகும். மேற்கத்திய நண்பர்களுக்கு "மக்கள் எழுச்சி" பற்றிய படம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மீண்டும் தோல்வியடைகிறது. அங்குள்ள செய்தித்தாள்களின் கருத்துக்கள் காரமானவை - கிளிட்ச்கோவில், யூத எதிர்ப்பு தியாக்னிபோக்கில், உறுதியற்ற யாட்சென்யுக்கில் ஏமாற்றம். கட்டிடங்களை கையகப்படுத்துவதையும் அவர்கள் விரும்பவில்லை. உக்ரைன் இன்னும் செய்திகளிலும், முதல் பக்கங்களிலும் முதல் இடத்தில் உள்ளது, ஆனால் அதற்கு ஒதுக்கப்பட்ட நேரம் சுருங்கி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஜெர்மன் செய்தித்தாள்களில் (சில) உக்ரைன் ஏற்கனவே இரண்டாவது பக்கத்தில் உள்ளது.
அவர்கள் ஏற்கனவே மேற்கின் ஆதரவை இழந்துவிட்டார்கள், அவர் இன்னும் சம்பிரதாயங்களுக்காக முணுமுணுப்பார் என்பதை மைதானத் தலைவர்கள் அறிவார்கள், ஆனால் அவருக்காக அவர் ஏற்கனவே “மைதான் 2014 திட்டத்தை” மூடிவிட்டார். "தேர்தல் 2015" திட்டத்தை திறக்க.
"மூவருக்கு" ஒரு மகத்தான பரிசு ஒரு வலிமையான சிதறலாக இருக்கலாம் - பின்னர் அவர்கள் ஒரு நல்ல காரணத்திற்காக மைதானத்தை அகற்றி, தியாகிகளாகி, "மைதான் 2015" ஐ வழிநடத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் பெறுகிறார்கள். ஆனால் யானுகோவிச் இதைப் புரிந்துகொண்டு அவர்கள் விரும்பியதைக் கொடுக்கவில்லை.
இங்கே உக்ரைன் ஜனாதிபதி ஒரு அற்புதமான "நைட் நகர்வை" செய்கிறார். அவர் யாட்சென்யுக்கை பிரதம மந்திரியாகவும், கிளிட்ச்கோவை சமூகப் பிரச்சினைகளுக்காக துணைப் பிரதமராகவும் முன்மொழிகிறார். "எதிர்க்கட்சியினர்" தட்டிக் கழிக்கப்படுகிறார்கள். நகர்வு வலிமையானது.
யாட்சென்யுக் மற்றும் கிளிட்ச்கோவை ஒப்புக்கொள்வது:
♦ பொறுப்பை தங்களுக்கு ஒதுக்குங்கள், அவர்கள் அதை யானுகோவிச்சிடம் கொடுக்க விரும்புகிறார்கள், இதனால் புதிய தேர்தல்களின் போது அவர் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாக இருப்பார்;
♦ யானுகோவிச் அவர்களை அவமானமாக எந்த நேரத்திலும் சுடலாம்;
♦ சோவியத் ஒன்றியத்தின் போது விவசாயம் போன்ற சமூகப் பிரச்சினைகள் பொதுவாக மோசமான இடமாகும். வெற்றி சாத்தியமற்றது மற்றும் தோல்வி உறுதி;
♦ அவர்கள் இருவரும் ஒப்புக்கொள்வது என்பது மூன்றாவது - தியாக்னிபோக் உடன் சண்டையிடுவதாகும். அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. ஆனால் போராளிகளில் பெரும்பாலோர் அவருடையவர்கள். பின்னர் பிரதமர் யாட்சென்யுக் என்ன செய்வார் - கலைந்து செல்ல விரும்பாத ஸ்வோபோடா போராளிகளை கலைக்கவா?
ஜனாதிபதியின் வாய்ப்பை மறுப்பதும் சாத்தியமற்றது: நீங்கள் ஒரு அற்பமான கோமாளி போல் இருக்கிறீர்கள். கத்த முடியுமா, வேலை செய்ய முடியாதா?
அதனால்தான் "எதிர்ப்பாளர்களின்" பதில் ட்ரொட்ஸ்கியின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து எடுக்கப்பட்டது: நாங்கள் உடன்படவில்லை, ஆனால் நாங்கள் மறுக்கவில்லை. அது ஏன்? சொல்வதற்கு மட்டும் ஒன்றுமில்லை. நாக் அவுட்!
இப்பொழுது என்ன? இப்போது பேரம் தொடரும். எதிர்க்கட்சிகள் "தங்கள் கீழ்" ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களை "ரத்து" செய்ய முயற்சிக்கும், மேலும் இதை ஒரு பெரிய வெற்றியாக அறிவித்து, மைதானத்தை உடைக்கும். (இதர "யானுகோவிச்சின் சலுகைகளும்" அவர்களுக்கு ஒரு சாக்குப்போக்கைத் தவிர வேறு எதையும் கொடுக்கவில்லை.)
சுருக்கமாகச் சொல்வோம்: துல்லியமான மற்றும் திறமையான நடவடிக்கைகளின் மூலம், உக்ரேனிய அதிகாரிகள் "எதிர்க்கட்சியை" அத்தகைய சூழ்நிலையில் தள்ளியுள்ளனர், அதன் எந்த நடவடிக்கையும் அதன் நிலையை மோசமாக்குகிறது. ஆட்சிக்கவிழ்ப்பு தோல்வியடைந்தது, வெற்றிபெற முடியாது. இதைத்தான் தலைவர்கள் சாதாரண மைந்தன் ஆர்வலர்களிடம் சொல்வதில்லை. இப்போது பேரம் பேசுவது "எதிர்க்கட்சியின்" வெற்றிக்காக அல்ல, மாறாக அவர்களின் தோல்வியின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவத்திற்காக.
பல பிராந்தியங்களில் அல்லது கியேவில் அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவது நாட்டில் பிளவு மற்றும் சாத்தியமான போருக்கு வழிவகுக்கும் என்பதை மேற்குலகம் நன்கு புரிந்து கொண்டுள்ளது. உக்ரைனின் சரிவுடன், மேற்கத்திய நாடுகள் மற்றும் பூஜ்ஜிய தொழில்துறையை மேற்கு நாடு பெறும், மேலும் ரஷ்யா பூஜ்ஜிய மேற்கத்தியர்களையும் அனைத்து உக்ரேனிய தொழில்துறையையும் பெறும். ரஷ்யாவிற்கும் உக்ரைனின் சரிவு தேவையில்லை, ஏனெனில் நமது எல்லைகளுக்கு அருகில், நமது கடற்படை அமைந்துள்ள இடத்தில், நமது சகோதர சகோதரிகள் வசிக்கும் இடத்தில் ஒரு போர் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம்.
இதன் பொருள் "எதிர்ப்பாளர்களுக்கு" மேற்கத்திய ஆதரவு ஒவ்வொரு நாளும் குறைந்து வருகிறது, மேலும் ரஷ்யாவிலிருந்து யானுகோவிச்சிற்கு ஆதரவு (ஆலோசனை மற்றும் கடன்களுடன்) குறையாது.
அவ்வளவுதான்.
பெர்குட்டைச் சேர்ந்த தோழர்களுக்கு எனது மிகுந்த மரியாதையை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்துவது மட்டுமே எஞ்சியுள்ளது - அவர்களின் சகிப்புத்தன்மை, தைரியம் மற்றும் தொழில்முறை ஆகியவை தற்போதைய சதுரங்க விளையாட்டின் முக்கிய ஆதாரமாக மாறியுள்ளன.
இன்றைய நிகழ்வுகள் 1991 இல் ஐக்கிய நாடு வீழ்ச்சியடைந்ததன் எதிரொலி என்பதை நான் கவனிக்க விரும்புகிறேன். தேசிய உயரடுக்குகளை உருவாக்கும் கொள்கை, தனித்தனி "அப்பானேஜ் அதிபர்கள்", துண்டு துண்டாக, அழகாக "சுதந்திரம்" என்று அழைக்கப்பட்டது - இவை அனைத்தும் கோர்பச்சேவ் மற்றும் அவரது கூட்டாளிகளால் தங்கள் மக்களுக்கு துரோகம் செய்ததன் விளைவாக மாறியது. மற்றும் எழும் துளைகள், வழக்கம் போல், வீரர்கள் மற்றும் அதிகாரிகளின் உடல்களுடன் செருகப்படுகின்றன. பெர்குட் சிப்பாய் அல்லது உள் துருப்புக்களின் சிப்பாய், இன்று கிய்வில் காயமடைந்தார், உள்நாட்டுப் போரில் பாதிக்கப்பட்டவர், 1991 இல் நம் மக்கள் மீது சுமத்தப்பட்ட உள்நாட்டுக் கலவரம். 2008 இல் ட்சின்வாலியில் இறந்த ரஷ்ய இராணுவத்தின் வீரர்களைப் போல, ஒரு காலத்தில் ஐக்கியப்பட்ட நாட்டில் பல இனங்களுக்கிடையேயான மோதல்களால் பாதிக்கப்பட்ட பலர்.
இந்த தியாகங்கள் வீண் போகாது என்று நம்புகிறேன்.
கியேவில் ஆட்சிக்கவிழ்ப்பு முயற்சி நடக்கிறது
02/19/2014
2004 ஆம் ஆண்டில், "ஆரஞ்சு புரட்சி" உக்ரைனில் அதன் தூய்மையான, உன்னதமான பதிப்பில் நடந்தது. 10 ஆண்டுகளுக்குப் பிறகு, அதே இடத்தில் - மைதானத்தில் - "ஆரஞ்சு" காட்சி மூலம் அதிகாரத்தைக் கைப்பற்றுவதற்கான இறுதி சரிவைக் காண்கிறோம்.
உக்ரைனைக் கட்டுப்படுத்துவதற்கான நுட்பமான சதுரங்க விளையாட்டில் தோற்கடிக்கப்பட்ட மேற்குலகம், காய்களைக் கலந்து "பலகையால் தலைக்கு மேல்" அடிக்க முடிவு செய்தது. அதிகாரத்தை பறிக்கும் ஆரஞ்சு விதிகள் தூக்கி எறியப்பட்டுள்ளன. கைகளில் கார்னேஷன் மற்றும் "அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள்" கொண்ட பெண்கள் கடந்த காலத்தின் ஒரு விஷயமாக மாறி வருகின்றனர். பயிற்சி பெற்ற போராளிகள், சுட்டுக் கொல்லப்பட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகள், அரசாங்க கட்டிடங்களை கைப்பற்றுதல், தீ வைப்பு, கொள்ளைகள், கொலைகள்: அனைத்து தொடர்புடைய பண்புகளுடன் நல்ல பழைய ஆட்சிக்கவிழ்ப்பு மூலம் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள்.
அதிகாரத்தைக் கைப்பற்றுவதற்கு அதிகாரத்தைப் பயன்படுத்துவதற்கு மேற்கத்திய நிதியுதவி "எதிர்ப்பின்" வெளிப்படையான மாற்றத்தை கியேவில் இன்றைய நிகழ்வுகள் தெளிவாகக் காட்டுகின்றன. இது ஏன் நடந்தது?
ஜனாதிபதி புடின் சில காலத்திற்கு முன்பு கூறினார்:
"எனது கருத்துப்படி, நான் ஏற்கனவே கூறியது போல் நடக்கும் அனைத்தும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உக்ரைனின் தொடர்புடன் நேரடியாக தொடர்புடையது அல்ல. இது ஒரு உள் அரசியல் செயல்முறையாகும், நாட்டில் தற்போதைய, சட்டபூர்வமான, அரசாங்கத்தை அசைக்க எதிர்க்கட்சிகளின் முயற்சி. மேலும்: இப்போது நடக்கும் அனைத்தும் இது ஒரு புரட்சி அல்ல, ஆனால் நன்கு தயாரிக்கப்பட்ட செயல்கள் என்று கூறுகிறது. இந்த நடவடிக்கைகள், என் கருத்துப்படி, இன்று தயாராக இல்லை. அவர்கள் 2015 வசந்த காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்கு தயாராகி வந்தனர். சில சூழ்நிலைகள் காரணமாக இது ஒரு சிறிய தவறான தொடக்கமாகும், ஆனால் இவை அனைத்தும் ஜனாதிபதித் தேர்தலுக்கான தயாரிப்புகள்.
மேற்கத்திய நாடுகள் ஒரு புதிய அமைப்பை உருவாக்க வேண்டியிருந்தது. இதன் விளைவாக, நாஜி தியாக்னிபோக், குத்துச்சண்டை வீரர் கிளிட்ச்கோ மற்றும் தாராளவாத யட்சென்யுக் ஆகியோரின் விசித்திரமான மூவரைப் பார்த்தோம், அவர்கள் எதையும் சாதிக்க முடியவில்லை மற்றும் 2.5 மாதங்களில் தங்கள் ஆதரவாளர்களிடையே கூட தங்கள் அதிகாரத்தை முற்றிலுமாக இழந்தனர். உக்ரைனின் மேற்குப் பகுதிகளிலும் தீவிர இளைஞர்களிடையேயும் மட்டுமே மைதானுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது. "மக்களின் ஆதரவு" பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை.
"எதிர்ப்பின்" வன்முறை நடவடிக்கைகள் மற்றும் உக்ரேனிய சட்ட அமலாக்க அதிகாரிகளின் தைரியம் பொதுக் கருத்தில் மாற்றத்திற்கு வழிவகுத்தது. யட்சென்யுக், கிளிட்ச்கோ மற்றும் தியாக்னிபோக் ஆகியோர் தங்கள் மேற்கத்திய கையாளுபவர்களின் அழுத்தத்தின் கீழ் சலுகைகளை வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கைப்பற்றப்பட்ட நிர்வாக கட்டிடங்கள் காலி செய்யத் தொடங்கின, அதிகாரிகள் பொது மன்னிப்பை அறிவித்தனர், மேலும் ரஷ்ய நிதி அமைச்சர் 2 பில்லியன் டாலர் தொகையில் மற்றொரு தவணை வழங்குவதாக அறிவித்தார். மற்றும் திடீரென்று எல்லாம் மாறிவிட்டது. ஒரே நாளில் மாறிவிட்டது.
2015 இல் உக்ரைனில் நடந்த ஜனாதிபதித் தேர்தலில், முற்றிலும் தோல்வியுற்ற "ஆரஞ்சு" காட்சி மற்றும் பொதுக் கருத்தில் மாற்றம் அடுத்த யுஷ்செங்கோவின் வெற்றிக்கான அனைத்து திட்டங்களையும் பாதிக்கக்கூடும் என்பதை மேற்கு உணர்ந்தது, அதாவது மேற்கத்திய கைப்பாவை. உடனடியாக செயல்பட. இப்போது. போராளிகள் நூற்றுக்கு நூறு வீதம் தயாராக இல்லை என்பதை கணக்கில் கொண்டாலும்.
எனவே, "அழுத்தப்பட்ட" மைதானத்திற்கும் பலத்தால் அதிகாரத்தைக் கைப்பற்றும் முயற்சிக்கும் இடையில், 2014 இன் எஞ்சிய காலத்திற்கு இடைநிறுத்தம் இல்லை. மேற்கில் இருந்து வந்த "கூட்டாளர்கள்", "ஆரஞ்சு" சூழ்நிலையில் தங்கள் இழப்பைக் கண்டு, "போர்டில் உள்ள துண்டுகளை மீட்டமைக்க" முடிவு செய்தனர். அவர்கள் ஆரம்பத்தில் 2015 க்குள் அதிகாரத்தைக் கைப்பற்றத் தயாராகி வருவதால், அவர்கள் சொல்வது போல் "முழங்காலில்" மேம்படுத்துகிறார்கள். மேலும் அவர்கள் ஒரு வன்முறை காட்சிக்கு தயாராக இல்லை. மேலும் ஒரு சக்தி பிடியும் "முழங்காலில்" பெறப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, மைதானத்தின் போது அது இல்லாததற்கு அவர்கள் தயாராக இல்லாததைப் போலவே, இப்போது அதிகாரிகளிடமிருந்து கடுமையான பதிலுக்கு அவர்கள் தயாராக இல்லை.
ஆனால் நேர அழுத்தம் மற்றும் zugzwang, இன்றைய "பங்காளிகள்" தங்களைக் கண்டுபிடிக்கும் இரண்டு நிலைகள், தோல்வி அல்லது முழுமையான குழப்பத்திற்கு இடையே ஒரு தேர்வை அவர்களுக்கு ஆணையிடுகின்றன. அவர்கள் குழப்பத்தைத் தேர்ந்தெடுத்தனர். ஆனால் இந்த குழப்பமே மைதான் ஒரு "ஆரஞ்சு" தொழில்நுட்பமாக ஏற்கனவே இழந்துவிட்டதாகக் கூறுகிறது.
நம் கண் முன்னே எதிர்க்கட்சிகளால் அறிவிக்கப்பட்ட வெர்கோவ்னா ராடாவிற்கு அணிவகுப்பு பலத்தால் அதிகாரத்தைக் கைப்பற்றும் முயற்சியாக மாறியது, இதற்கு சாக்குப்போக்கு மேற்கு மற்றும் உக்ரைனில் உள்ள அதன் கைப்பாவைகளின் எதிர்பாராத விருப்பம் அரசியலமைப்பை மாற்றியது, ஜனாதிபதியை பறித்தது. அவரது அதிகாரத்தின் குறிப்பிடத்தக்க பகுதி. தயவுசெய்து கவனிக்கவும்: ஜனாதிபதி யானுகோவிச் ஐரோப்பிய ஒருங்கிணைப்பின் அவசியத்தைப் பற்றி பேசுகையில், அரசியலமைப்பை மாற்ற யாரும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, ஏனெனில் உக்ரைனின் தலைவர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அடிமைப்படுத்தும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் மேற்கு நாடுகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தன.
யானுகோவிச் இந்த ஆவணத்தில் கையொப்பமிட மறுத்தவுடன், எதிர்க்கட்சிகள் உடனடியாக அவரது சில அதிகாரங்களை பறிக்க வேண்டும் என்ற ஆசையில் எரிந்தன. அதை அரசியல் என்று அழைப்பது கடினம் - இது தூய அரசியல். துரதிர்ஷ்டவசமாக, உள் துருப்புக்களின் வீரர்கள், பொலிஸ் அதிகாரிகள் மற்றும் நாட்டின் சாதாரண குடிமக்கள் இந்த அரசியல் மற்றும் உக்ரேனின் நலன்களை நேரடியாக காட்டிக் கொடுப்பதற்கு பணம் செலுத்துகிறார்கள். ஆட்சிக் கவிழ்ப்பு காட்சி பல நூற்றாண்டுகளாக மாறவில்லை. இது அதிகாரத்தின் முக்கிய புள்ளிகளை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவதாகும். நேற்றைய தினம் வெர்கோவ்னா ராடாவை உடைக்க முயற்சித்தது, இது பலரின் மரணத்திற்கு வழிவகுத்தது, இது ஒரு சதி முயற்சியாகும்.
உக்ரைனில் சமீபத்திய நிகழ்வுகளுக்கு கூட உணர்ச்சிகளின் தீவிரம் முற்றிலும் அசாதாரணமானது. இதற்கு முன் ஒருபோதும் தீவிர தீவிரவாதிகள் கொல்ல தயாராக இருந்ததில்லை. ஆட்சிக் கவிழ்ப்பு முயற்சிக்கான பதில், அதிகாரிகள் தங்கள் கடமைகளுடன் கண்டிப்பாக இணங்க வேண்டும், அதாவது அதிகாரத்தைக் கைப்பற்றி அபகரிப்பதற்கான எந்தவொரு முயற்சியையும் கடுமையாக ஒடுக்குதல், இது எந்த நாட்டிலும் கடுமையான கிரிமினல் குற்றமாகும்.
துரதிர்ஷ்டவசமாக, அரசியலில் அற்புதங்கள் எதுவும் இல்லை: பல ஆண்டுகளாக நாட்டில் நாஜி சார்பு அமைப்புகள் மற்றும் போராளி முகாம்களின் செயல்பாடுகளுக்கு நீங்கள் கண்மூடித்தனமாக இருந்தால், தலைநகரின் மையத்தில் டார்ச்லைட் ஊர்வலங்கள் மற்றும் பண்டேரைட்டுகளின் அணிவகுப்புகளை நீங்கள் அனுமதித்தால், இது நன்றாக முடிக்க முடியாது. ஐயோ, ரஷ்ய இலக்கியத்தின் உன்னதமானது அரசியலைப் பற்றிய அவரது மதிப்பீட்டில் தவறாகப் புரிந்து கொள்ளப்படவில்லை: உக்ரேனிய அரசியலில் நாஜிக் குறைபாடு தானாகவே தீர்க்கப்படாது. அதை சுத்தம் செய்ய வேண்டும். மற்றும் சிகிச்சை.
மீண்டும் ஒருமுறை, உக்ரைனில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது இரங்கலைத் தெரிவித்துக் கொள்கிறேன், மேலும் உக்ரைன் பாதுகாப்புப் படையினருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் தைரியத்தையும் தைரியத்தையும் விரும்புகிறேன்.
கீவ் மைதானம். தெரியாத துப்பாக்கி சுடும் வீரர்கள்
02/20/2014
உக்ரேனில் இன்று நாம் காணும் முயற்சி சதிப்புரட்சிக்கு "புனித தியாகங்கள்" தேவைப்படுகிறது. போலீஸ் மற்றும் பெர்குட் துப்பாக்கிகளை பயன்படுத்தாததால், இது மிகவும் சங்கடமான சூழ்நிலையை விளைவித்தது.
போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டனர், வெஸ்டி செய்தித்தாளின் நிருபரைப் போல சீரற்ற மக்கள் கொல்லப்பட்டனர், ஆனால் போராளிகள் மத்தியில் சட்ட அமலாக்க அதிகாரிகளை சுட்டுக் கொன்றது தொடர்பான உயிரிழப்புகள் எதுவும் இல்லை.
"புரட்சி" விசித்திரமானது - பெரும்பாலும் ஒழுங்கின் பாதுகாவலர்கள் மட்டுமே கொல்லப்பட்டனர். இருப்பினும், விசித்திரமாக, இது எப்போதும் நடக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக, சட்ட அமலாக்க முகவர் உத்தரவுகளை நிறைவேற்றுகிறார்கள், மேலும் போராளிகள் தங்கள் செயல்களில் சுதந்திரமாக இருக்கிறார்கள், மேலும் அவர்களின் தீவிரமான பகுதி யாராலும் கட்டுப்படுத்தப்படுவதில்லை.
ஆனால் ஒரு ஆட்சிக்கவிழ்ப்புக்கு, உங்களுக்கு ஒரு "படம்" தேவை - அரசாங்கம் மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவதாகக் கூறப்படுகிறது. எங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் வேண்டும், போராட்டக்காரர்களின் மரணம் வேண்டும்.
1993 இல் லிபியா, சிரியா, எகிப்து, கிர்கிஸ்தான், மாஸ்கோ: ஆட்சிக்கவிழ்ப்பின் போது "அதிகாரிகளின் துப்பாக்கி சுடும் வீரர்களை" சுட்டுக் கொன்றதற்காக அதிகாரிகளைக் குற்றம் சாட்டும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கியேவில், க்ருஷெவ்ஸ்கி தெருவில் நடந்த மோதலின் போது, கிர்கிஸ்தானில் இருந்து பத்து வயது பழமையான புகைப்படங்களை யூரோமைடன் தீவிரமாக பரப்பினார், அவற்றை "பெர்குட் ஸ்னைப்பர்களின்" தற்போதைய புகைப்படங்களாக அனுப்பினார்.
இவையெல்லாம் பழைய தந்திரங்கள். இதைப் பற்றி நான் எண்ணற்ற முறை எழுதியிருக்கிறேன். ஆனால் மேற்குலகம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாகத்தான் செயல்படுகிறது. கொள்கை இதுதான்:
"தெரியாத ஸ்னைப்பர்கள்" கூரைகளில் தோன்றும். இவர்கள் மேற்கத்திய உளவுத்துறையின் ஊழியர்கள். 1993 இல், மாஸ்கோவில், அவர்கள் அமெரிக்க தூதரகத்தின் கூரையிலிருந்து நேரடியாக மக்களை சுட்டுக் கொன்றனர்.
1. கொல்வதே இந்த அயோக்கியர்களின் பணி. போராட்டக்காரர்களைக் கொல்லுங்கள், காவல்துறை அதிகாரிகளைக் கொல்லுங்கள், பார்ப்பவர்களைக் கொல்லுங்கள். அவர்கள் எல்லா திசைகளிலும் சுடுகிறார்கள்.
2. போராட்டக்காரர்கள் மற்றும் போராளிகளின் மரணத்திற்கு அதிகாரிகள் மீதும், காவல்துறை அதிகாரிகளின் மரணத்திற்கு போராளிகள் மீதும் பழி சுமத்தப்படும். சீரற்ற வழிப்போக்கர்கள், முன்னுரிமை இளம் பெண்கள், தீயில் எரிபொருளை சேர்க்கும். அவர்களின் மரணம் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்படும், அவர்கள் உண்மையில் துப்பாக்கிகளை சுடுவதைத் தடை செய்கிறார்கள்.
3. இறுதி இலக்கு பல பாதிக்கப்பட்ட மக்களுடன் வெகுஜன மோதல்கள் ஆகும், அதன் பிறகு அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் "மக்களை கொன்று எல்லை மீறும்" யானுகோவிச் மீது அழுத்தம் கொடுக்க முடியும். மேலும், லிபியத்திலிருந்து சிரியன் வரை விருப்பங்கள் சாத்தியமாகும்.
ஆனால் நிகழ்வுகளின் எந்தவொரு வளர்ச்சிக்கும், முதலில் மக்களைக் கொல்லும் "தெரியாத ஸ்னைப்பர்கள்" இருக்க வேண்டும்.
புரட்சிக்கு "புனிதமான பாதிக்கப்பட்டவர்கள்" தேவை - "தெரியாத ஸ்னைப்பர்கள்" போராளிகளை சுட வேண்டும்:
மேற்கத்திய ஊடகங்கள் உணர்வுகளைத் தூண்ட உதவுகின்றன. சிலர் கொலை செய்கிறார்கள், மற்றவர்கள் தேவையான உணர்ச்சி பின்னணியை உருவாக்குகிறார்கள்.
“மைதான் சுதந்திரப் பகுதியில் காலையில் நடந்த சண்டையின் போது, 22 பேர் கொல்லப்பட்டதாக பிபிசி தெரிவித்துள்ளது. பக்கத்து கட்டிடம் ஒன்றின் கூரையில் இருந்து ஸ்னைப்பர் துப்பாக்கியால் சுட்டதில் 13 பேர் கொல்லப்பட்டதாக எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர். இறந்த அனைத்து செயல்பாட்டாளர்களும் - சுமார் 20 வயதுடைய ஆண்கள் - மார்பு அல்லது கழுத்தில் இலக்கு காயங்கள் ஏற்பட்டன.
மைதான மேடையில் இருந்து, இன்ஸ்டிடுட்ஸ்காயா தெருவிலும், க்ருஷெவ்ஸ்கி தெருவிலும், கொலை செய்ய சுடும் கூரைகளில் துப்பாக்கி சுடும் வீரர்கள் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அவற்றை அகற்ற இன்னும் முடியவில்லை”[16].
13 தீவிரவாதிகளின் மரணத்தில் அதிகாரிகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அர்த்தம் இல்லை. பதற்றத்தின் முழு மூலத்தையும் அகற்றுவது அவசியம், கலவரக்காரர்களை கோபப்படுத்தக்கூடாது. துப்பாக்கி சுடும் துப்பாக்கிகள் அல்ல, ஆனால் ஒரு கூட்டத்தை கலைக்க விரும்பினால் இயந்திர துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன.
காவல்துறையை நோக்கிச் சுடுவது "தெரியாத ஸ்னைப்பர்களால்" அதே வழியில் மேற்கொள்ளப்படுகிறது - அதன் நோக்கம் சற்றே வித்தியாசமானது. காவல்துறையினரைக் கொல்வதற்காக அல்ல, காயப்படுத்தி காயப்படுத்துவதற்காக. அதனால் அவர்களும் கோபமாகவும் கோபமாகவும் இருக்கிறார்கள், மேலும் உக்ரேனிய அதிகாரிகள் அமெரிக்காவிற்கு அடுத்த நடவடிக்கைகளுக்குத் தேவையான மிகக் கடுமையான சூழ்நிலையை முடிவு செய்கிறார்கள்.
"சட்ட அமலாக்க முகவர் முன்பு ஒரு துப்பாக்கி சுடும் தாக்குதலைப் புகாரளித்தார். உள்நாட்டு விவகார அமைச்சின் உத்தியோகபூர்வ தகவல்களின்படி, ஒரு போலீஸ்காரர் கொல்லப்பட்டார் மற்றும் 29 பேர் காயமடைந்தனர். மைதான் பகுதியில் ஆயுதங்களைப் பயன்படுத்தியதால், சிறப்புப் படைகள் மற்றும் உள் துருப்புக்கள் பின்வாங்கியது”[17].
29 பேரை காயப்படுத்திய இந்த துப்பாக்கி சுடும் வீரர் யார்? கெட்டதா? அல்லது, மாறாக, மிகவும் நல்லது - அவரது பணி துல்லியமாக காவல்துறையினரை காயப்படுத்துவதாகும்.
இங்கே "சீரற்ற நபர்கள்" - பத்திரிகையாளர்கள் மீது துப்பாக்கிச் சூடு வருகிறது. ஒரு பத்திரிகையாளரின் மரணம், குறிப்பாக ஒரு மேற்கத்திய பத்திரிகையின் மரணம் முழு மேற்கத்திய பத்திரிகைகளுக்கும் சரியான தொனியை அமைக்கும். மேலும் துப்பாக்கி சுடும் வீரர் துப்பாக்கியால் சுடுகிறார். ஆனால் அவரது பாதிக்கப்பட்டவர்கள் எந்த வகையான சேனலை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்பது தெளிவாக இல்லை. சேனல் ரஷ்ய மொழியாக மாறிவிடும். பத்திரிக்கையாளர் குண்டு துளைக்காத அங்கி அணிந்து காப்பாற்றப்பட்டார்.
"ரப்ட்லி வீடியோ ஏஜென்சியின் தயாரிப்பாளர் டேனில் அனிசிமோவ், கியேவில் உள்ள மைதானத்தில் நடந்த ஆயுத மோதல்களை உள்ளடக்கிய போது தீக்குளித்தார். பத்திரிகையாளர் மத்திய ஹோட்டல் ஒன்றின் 14 வது மாடியின் லாபியில் இருந்தபோது ஜன்னல் வழியாக துப்பாக்கியால் சுடப்பட்டார். லைவ் புல்லட் அனிசிமோவின் உடல் கவசத்தைத் தாக்கி, குறுக்காகச் சென்று, படக்குழுவினரின் தொலைக்காட்சி கேமராவைத் தாக்கியது. அனிசிமோவின் கூற்றுப்படி, துப்பாக்கிச் சூடு எங்கிருந்து வீசப்பட்டது என்பது தெரியவில்லை."[18].
உங்களை பார்த்து கொள்ளுங்கள். உக்ரைனைக் கட்டுப்படுத்துவதற்கான வாஷிங்டனின் விளையாட்டில் அவர்கள் உங்களை பீரங்கித் தீவனமாக்க அனுமதிக்காதீர்கள்.
உக்ரேனில் ஆட்சி கவிழ்ப்பின் உந்து சக்திகள்: துரோகம், மிரட்டல், "தெரியாத துப்பாக்கி சுடும் வீரர்கள்"
02/23/2014
உக்ரைனின் தலைநகரில் "தெரியாத ஸ்னைப்பர்கள்" சுமார் மூன்று டஜன் மக்களைக் கொன்றனர். மேற்கத்திய புலனாய்வு சேவைகளின் ஆத்திரமூட்டுபவர்கள் உணர்ச்சிகளைத் தூண்டுவதற்காக பொலிஸ் அதிகாரிகள், மைதான் போராளிகள் மற்றும் சீரற்ற வழிப்போக்கர்களைக் கொன்றனர். இலக்கு ஒரு சதித்திட்டம். பலத்தால் ஆட்சி கவிழ்ப்பு. சில "போராட்டக்காரர்கள்" மற்றும் காவல்துறை ஒருவரையொருவர் பொல்லுகளால் அடித்துக் கொண்டனர் மற்றும் கேடயங்களால் தங்களைத் தற்காத்துக் கொண்ட போது, யாரோ ஒரு நபர் குளிர்ந்த இரத்தத்தில் மக்களை சுட்டுக் கொன்றனர். இவர் யார்?
இதை புரிந்துகொள்வது கடினம் அல்ல.
ஆட்சிக்கவிழ்ப்பின் அனைத்து இயக்கவியல்களும் தெளிவாகத் தெரிகிறது.
மேற்கத்திய புலனாய்வு சேவைகளால் உண்மையில் கிய்வின் கூரையில் நடப்பட்ட "தெரியாத ஸ்னைப்பர்களால்" மக்கள் கொல்லப்பட்டது, அதிகாரிகளை வன்முறையில் குற்றம் சாட்டுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. அதிகாரிகளுக்கு எதிராக வன்முறையைப் பயன்படுத்தத் தொடங்குங்கள். மேற்கத்திய மற்றும் மேற்கத்திய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரேனிய ஊடகங்கள் ஆத்திரமூட்டலை எடுத்துக்கொண்டு மேற்கு மற்றும் உக்ரைனில் பொதுக் கருத்தை வடிவமைக்கின்றன. "எதிர்க்கட்சி", மேற்கத்திய அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை சேவைகள் மற்றும் "சுதந்திர ஊடகங்கள்" ஒரு இரத்தக்களரி சுற்று நடனத்தை வழிநடத்தும் பல-படி விளையாட்டு இது.
என்ன நடந்தது?
மைதானம் (அதாவது, “ஆரஞ்சு காட்சி”) முடிந்த உடனேயே, அதிகாரிகள் போராளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியதும், அவர்கள் பெரும்பாலான கட்டிடங்களை அகற்றியதும், மேற்கு நாடுகளின் தலைமையிலான “எதிர்ப்பு” தொடங்கியது. ஆட்சிக்கவிழ்ப்பு. போராளிகள் காவல்துறை மீது தாக்குதலைத் தொடங்கினர் - குழப்பத்தை உருவாக்க இது அவசியம் மற்றும் "தெரியாத ஸ்னைப்பர்கள்" சுடத் தொடங்கும் சூழ்நிலை. பிணங்கள் வேண்டும், ரத்தம் வேண்டும். எனவே, போர்க்குணமிக்க தளபதிகள் தங்கள் "வீரர்களை" படுகொலை செய்ய அனுப்புகிறார்கள், மேலும் "தெரியாத ஸ்னைப்பர்கள்" சுடத் தொடங்குகிறார்கள். உடனடியாக, இணையத்தில் வீடியோக்கள் விநியோகிக்கத் தொடங்கின, அதில் "பெர்குட் எப்படி சுடுகிறது" என்பதைக் காணலாம்.
புதியதா? எதுவும் புதிதல்ல. இணையத்தில் வீடியோக்கள் நிறைந்துள்ளன:
♦ "இரத்தம் தோய்ந்த கடாபியின்" துருப்புக்கள் மக்கள் மீது சுடுகின்றனர்";
♦ "இரத்தம் தோய்ந்த பஷார் அசாத்தின் துருப்புக்கள் மக்கள் மீது சுடுகின்றனர்";
♦ "ஜனாதிபதி முபாரக்கின் படையினர் மக்களை நோக்கி சுடுகின்றனர்."
இப்போது அவர்கள் வீடியோக்களைச் சேர்த்துள்ளனர், அதில் "யானுகோவிச் மக்களைச் சுட உத்தரவிட்டார்."
இணைப்பு வெளிப்படையானது, காட்சி அதே தான். இவை ஆத்திரமூட்டுபவர்கள் மற்றும் அரங்கேற்றப்பட்ட வீடியோக்கள்.
மேலும் நிகழ்வுகள் பின்வருமாறு உருவாகின்றன. "தெரியாத ஸ்னைப்பர்களால்" மக்கள் கொல்லப்பட்ட பிறகு, யானுகோவிச் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. மேற்கத்திய நாடுகள் இரத்தத்திற்குப் பொறுப்பு என்று வலியுறுத்துகின்றன. தீர்வு எளிது - விட்டுவிடுங்கள். மற்றும் யானுகோவிச், வெளிப்படையாக, அசைந்தார். கார்கோவில் அவர் அளித்த பேட்டியில், அவர் "மேற்கத்திய மத்தியஸ்தர்களிடமிருந்து பாதுகாப்பு உத்தரவாதங்களைப் பற்றி" பேசுகிறார்.
யானுகோவிச்சின் கூட்டாளிகள் சிலர் அவரையும் உக்ரைனையும் காட்டிக்கொடுத்து, ஆட்சியாளர்களின் பக்கம் ஓடுகிறார்கள். இதை யானுகோவிச் ஒரு பேட்டியில் கூறினார்.
உக்ரைனில் ஆட்சி கவிழ்ப்பின் உந்து சக்திகள்: துரோகம், மிரட்டல், துப்பாக்கி சுடும் வீரர்கள்.
"எதிர்க்கட்சி" திட்டம், ஆனால் உண்மையில் அமெரிக்க திட்டம், மேலும் பின்வருமாறு உருவாக்கப்பட்டது.
1. மைதானத்தில் இருந்து காவல்துறை திரும்பப் பெறப்படுகிறது. அது திறக்கும். (கியேவின் மேயர் யானுகோவிச்சைக் காட்டிக்கொடுக்கிறார்.)
2. அடுத்ததாக, அரசு காலாண்டு தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இப்போது ஆட்சிமாற்றம் சட்டப்பூர்வமாக்கப்படலாம்.
3. முடிவுகளை எடுப்பதற்கு போதுமான "எதிர்க்கட்சி" பிரதிநிதிகள் இல்லை: குழுமத்தைப் பெறுவதற்காக பிராந்தியக் கட்சியின் பிரதிநிதிகள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். சிலர் வெறுமனே அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள், இந்த மக்கள் ராடாவில் இல்லை என்றாலும், அவர்களிடம் வாக்கு அட்டை கூட உள்ளது.
4. வாக்களிப்பதன் நோக்கம் அரசியலமைப்பை மாற்றுவது. யானுகோவிச்சின் அதிகாரங்களைப் பறிக்க இது அவசியம். படைகள் மற்றும் கட்டமைப்புகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கும், சதியை அடக்குவதற்கு அனுமதிக்காததற்கும் பாதுகாப்பு அமைச்சர்களை நியமிப்பது இதுவாகும்.
5. யானுகோவிச் தளத்தை இழக்கிறார். அவர்கள் அவரிடம் என்ன சொன்னார்கள், அவர்கள் என்ன மிரட்டினார்கள் என்பது நமக்கு ஒருபோதும் தெரியாது.
6. முன்கூட்டியே தேர்தல்களை ஒப்புக்கொள்வதன் மூலம், அவர் ஒரு வலையில் விழுகிறார் - அனைத்து அதிகாரத்தையும் சரணடைந்ததால், நிகழ்வுகளின் போக்கை அவர் இனி பாதிக்க முடியாது.
7. ராடாவில், பிராந்தியக் கட்சியைச் சேர்ந்த சபாநாயகரை அடித்து, ராஜினாமா செய்யுமாறு மிரட்டுகிறார்கள் (இந்த அறிக்கையை யார் பார்த்தார்கள், இது இருந்ததா?). புதிய சபாநாயகர் நியமிக்கப்பட்டுள்ளார் - யானுகோவிச்சிற்குப் பதிலாக புதிய ஜனாதிபதித் தேர்தலுக்கான தேதியை அமைக்க இது அவசியம்.
8. ராடா குற்றவியல் கோட் கட்டுரையை மாற்றுகிறது, மேலும் திமோஷென்கோ விடுவிக்கப்பட்டார். (தயவுசெய்து கவனிக்கவும் - நவம்பர் 2013 இல் அதே ராடாவால் "சிகிச்சைக்காக" ஜெர்மனிக்குச் செல்லும் வகையில் சட்டங்களை மாற்றுவதற்கு ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை! இப்போது அதே பிரதிநிதிகள் அவளை விடுவித்தனர்!)
பிப்ரவரி 1917 இன் காட்சியின் படி விரைவான பல படிகள் - ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குதல். முதலில் கிளர்ச்சி, பின்னர் புதிய ராடா (பிப்ரவரி 1917 இல் - தற்காலிக அரசாங்கம்) மூலம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது.
இந்த ஆட்சிக்கவிழ்ப்புக்கான நிபந்தனைகள், உயரடுக்கின் ஒரு பகுதியைக் கட்டாயமாக காட்டிக் கொடுப்பதும், நாட்டின் தலைவரின் குற்றவியல் மென்மையும் ஆகும். யானுகோவிச் சதியை அடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார், அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தன. ஆனால் அவர் அசைந்தார், உடனடியாக, அடுத்த நாள், மேற்கு நாடுகள் மேலே விவரிக்கப்பட்ட முழு காட்சியையும் மேற்கொண்டன.
இதைப் பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? 1941 இல், நாஜிக்கள் கியேவைக் கைப்பற்றினர். நவம்பர் 1943 இல் அவர் விடுவிக்கப்பட்டார்.
நம் மக்களின் பலத்தில் உள்ள நம்பிக்கையையும், நம்பிக்கையையும் இழக்காமல் இருப்போம்.[19]
யானுகோவிச் ஏன் அதிகாரத்தை இழந்தார் மற்றும் உக்ரைனில் பிளவு ஏற்படுமா?
02/24/2014
கலையின் ஒவ்வொரு வகைக்கும் அதன் சொந்த பெயர் உள்ளது: ஓபரா உள்ளது, பாலே உள்ளது, ஓபரெட்டா உள்ளது, அதே வழியில், அரசியல் "வகைகள்" அவற்றின் சொந்த தெளிவான மற்றும் துல்லியமான பெயர்களைக் கொண்டுள்ளன. தேர்தல் ஜனநாயகம் உள்ளது, சர்வாதிகாரம் உள்ளது, முடியாட்சி உள்ளது. அதிகாரத்தைப் பெறுவதற்கான வழிமுறைகளுக்கும் வரையறைகள் உள்ளன: தேர்தல்களில் முறையான வெற்றி, சிம்மாசனத்தின் முறையான பரம்பரை. மேலும் ஒரு ஆட்சிக்கவிழ்ப்பு உள்ளது. முன்னைய அரசாங்கத்திற்கு எதிரான வன்முறையுடன் அதிகார மாற்றம் நிகழும் போது இதுவாகும்.
உக்ரைனில் நடந்தது சதி என்று அழைக்கப்படுகிறது. ஜனாதிபதி யானுகோவிச் பாராளுமன்ற ஆணை மூலம் அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்டார்; ராடாவின் சபாநாயகர் ராஜினாமா செய்தார் (அனுப்பப்பட்டார்?); அரசியலமைப்பு மாற்றப்பட்டது; உள்நாட்டு விவகார அமைச்சின் தலைவர் மாற்றப்பட்டார்; அரசாங்கக் கட்டிடங்கள் போராளிகளால் பாதுகாக்கப்படுகின்றன, காவல்துறை அல்ல; பல சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன - இவை அனைத்தும் ஓரிரு நாட்களில் நடந்தது. காரணம்: முதலில் அமைதியான போராட்டங்கள், பின்னர் சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் தடியடி மற்றும் சண்டைகள், பின்னர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் படுகொலைகள். பின்னர் போராளிகள் அதிகாரிகளின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டனர், மேலும் ராடா ரஷ்ய தாராளவாதிகளின் மொழியில் "பைத்தியம் அச்சுப்பொறி" போல சட்டங்களை மாற்றத் தொடங்கினார். அதிகாரத்தைப் பெறுவதற்கான ஒரு வழியாக வன்முறை. இதையெல்லாம் என்ன சொல்லலாம்? ஆட்சி கவிழ்ப்பு. வகையின் கிளாசிக்ஸ்.
இப்போது என்ன நடந்தது என்பதை வரையறுத்துள்ளோம், இது எப்படி சாத்தியமானது, இப்போது நாம் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதைக் கண்டுபிடிப்போம்.
யானுகோவிச் EEC உடன் ஒரு சங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திடத் தவறியதற்கு மேற்கின் முதல் எதிர்வினை மைதானத்தின் அமைப்பு ஆகும். அமைதியான போராட்டம், "திருடப்பட்ட கனவு" பற்றிய பேச்சு - இவை அனைத்தும் யானுகோவிச் தனது நிலைப்பாட்டை மாற்றுவதற்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கும் அழுத்தம் கொடுக்க மேற்கு நாடுகளின் முயற்சிக்கு ஒரு மறைப்பாக இருந்தது. இதன் விளைவாக, உக்ரைனை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஆளும் உண்மையான உரிமையை பிரஸ்ஸல்ஸ் பெற்றிருக்க வேண்டும். ஏறக்குறைய நான்கு ஆண்டுகளாக (!) "ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு" பற்றி பேசி வரும் ஜனாதிபதி யானுகோவிச், மேற்கு நாடுகளுக்கு மிகவும் பொருத்தமானவர், மேலும் ஐரோப்பாவில் யாரும் "ஊழல்", "சட்டவிரோதம்" பற்றி பேசவில்லை அல்லது அருகிலுள்ள தனது ஆடம்பரமான வசிப்பிடத்தை நிந்திக்கவில்லை. தலைநகரின்.
யானுகோவிச் கையெழுத்திட மறுத்தவுடன், நிகழ்வுகள் வேகமாக நகர்ந்தன. விரைவில் அனைத்து "போராட்டக்காரர்களும்" ஏற்கனவே "ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு" பற்றி மறந்துவிட்டார்கள் மற்றும் ஜனாதிபதியின் ராஜினாமாவைக் கோரத் தொடங்கினர். மனித உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்த மோதலின் அனைத்து மைல்கற்களையும் நான் இப்போது விரிவாக நினைவுபடுத்த மாட்டேன்.
இப்போது வேறு ஏதாவது பற்றி - முக்கிய விஷயம் பற்றி. 2004 இல் வேலை செய்த அமைதியான அதிகாரத்தைக் கைப்பற்றும் "ஆரஞ்சு காட்சி" 2014 இல் வேலை செய்யவில்லை.
"அமைதியான போராட்டம்" "அமைதியான போலீஸ் எதிர்ப்பால்" நிறுத்தப்பட்டது. எரியும் பெர்குட் உறுப்பினர்களும் உள் துருப்புக்களும் "ஆரஞ்சு" காட்சியை நிறுத்தியது மட்டுமல்லாமல், "அமைதியான எதிர்ப்பாளர்களின்" உண்மையான முகத்தைக் காட்டி, அதைத் தோற்கடிக்கச் செய்தனர்.
பிப்ரவரி 2014 இல் ஒரு சில நாட்களில் மிகவும் சாதாரணமாக இழந்த யானுகோவிச் ஏன் நவம்பர்-ஜனவரியில் தாக்குப்பிடிக்க முடிந்தது? ஏனெனில் "ஆரஞ்சு சூழ்நிலையில்" அவருக்கு நல்ல ஆலோசகர்கள் இருந்தனர். அதிகாரப்பூர்வமாக, உக்ரைனில் நடந்த மோதலில் ரஷ்யா எந்த வகையிலும் தலையிடவில்லை - இது சரியான நிலைப்பாடு. ஆனால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் - நீங்கள் எந்தக் கொள்கைக்காகப் பணம் கொடுக்கிறீர்களோ அந்த பாலிசி பராமரிக்கப்படும் என்ற உத்தரவாதம் இல்லாமல் யாருக்காவது $15 பில்லியன் கடன் கொடுப்பீர்களா? மற்றும் 3 பில்லியன்? அரிதாக. இந்த அரசியல் போக்கிற்கு மேற்கு நாடுகள் கடன்களை ஒதுக்க மறுத்ததைப் போலவே, ஒரு குறிப்பிட்ட அரசியல் போக்கைப் பேணுவதற்காக துல்லியமாக உக்ரைனுக்கு கடன் கொடுக்க ரஷ்யா தயாராக இருந்தது. எனவே, விளாடிமிர் புடினை ஒரு அப்பாவி அரசியல்வாதியாக கருதுவதற்கு எந்த காரணமும் இல்லை. இதன் பொருள் ரஷ்ய தலைமையானது யானுகோவிச்சிற்கு ஆலோசகர்களை "ஒதுக்க" வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. EEC உடன் அடிமைப்படுத்தும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்ததன் மூலம் அமைக்கப்பட்ட அரசியல் திசையன் அதிகாரத்தைத் தக்கவைத்துக்கொள்ள உதவும் படிகளை "பரிந்துரைக்க" முடியும்.
முழு "ஆரஞ்சு" காட்சியும் யானுகோவிச் பரிந்துரைக்கப்பட்ட செயல்களின் பின்னணியில் நகர்ந்தது. அவர் நடைமுறையில் "எதிர்க்கட்சிக்கு" எதிராக வெற்றி பெற்றார். பிப்ரவரி 17, 2014 அன்று, கலவரத்தில் பங்கேற்றவர்களுக்கு அதிகாரிகள் பொது மன்னிப்பு வழங்கினர், அதிகப்படியான வன்முறை குற்றச்சாட்டுகளை நிறுத்தவும் தடுக்கவும் முடிந்தது ("எதிர்க்கட்சியினர்" பெர்குட்டில் இருந்து க்ருஷெவ்ஸ்கி மீது இரண்டு சடலங்களைத் தூக்கிலிட முயன்றனர்), விடுதலையைப் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினர். கைப்பற்றப்பட்ட கட்டிடங்கள் (அவை உண்மையில் விடுவிக்கப்படத் தொடங்கின) . "எதிர்க்கட்சியினர்" தங்கள் வெற்றிகளாக எதையாவது முன்வைக்க, யானுகோவிச் டிசம்பர் 2014 இல் தேர்தலை நடத்துவதாக உறுதியளித்தார், ஆனால் 2015 வசந்த காலத்தில் அல்ல, இது உண்மையில் அவருக்கு முக்கியமல்ல, மேலும் "எதிர்க்கட்சிக்கு" முன்வைக்க வாய்ப்பளித்தது. ஏதேனும் - அல்லது வெற்றி.
(இப்போது நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம் - என்ன, மே 2014 இல் நடந்த தேர்தல்கள், சட்டத்தின்படி கிட்டத்தட்ட ஒரு வருடம் முன்னதாக, நூற்றுக்கணக்கான மனித உயிர்களையும், நூற்றுக்கணக்கான ஊனமுற்ற குடிமக்களையும் இழந்தது?)
பின்னர் பின்வருபவை நடந்தது - “ஆரஞ்சு” காட்சி முடிந்தது, மைதானம் 2014 முடிந்தது. உடனே ஆட்சி கவிழ்ப்பு தொடங்கியது. ஜனாதிபதித் தேர்தலில் யானுகோவிச் தங்கள் வேட்பாளர்களில் எவரையும் தோற்கடிக்க முடியும் என்று உணர்ந்த மாநிலங்களுக்கு இந்த முடிவு ஆர்வமற்றதாகத் தோன்றியது (மற்றும் யூலியா திமோஷென்கோ இன்னும் சிறையில் இருக்கிறார்!), மேலும் அவர்கள் அதிகாரத்தைக் கைப்பற்றுவதற்கான ஒரு வலிமையான முயற்சிக்கு முன்னோக்கிச் சென்றனர். பிப்ரவரி 18 அன்று, ராடாவிற்கு "அமைதியான அணிவகுப்பு" ஒரு படுகொலையாக மாறியது, பலர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். போராளிகள் பிராந்தியங்களின் கட்சியின் அலுவலகத்தை எரித்தனர் மற்றும் அங்குள்ள மக்களை வெளிப்படையாகக் கொன்றனர், இது அவர்கள் இதுவரை செய்யாத ஒன்று.
வன்முறைக்கு அரசாங்கம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும்? போதுமான. "அமைதியான போராட்டம்" பெர்குட்டின் நிலைப்பாட்டால் தோற்கடிக்கப்பட்டது போல், பெர்குட்டின் நடவடிக்கைகளால் வன்முறை சதிப்புரட்சி அகற்றப்பட வேண்டியிருந்தது.
முதலில் அப்படித்தான் இருந்தது. சில நிமிடங்களில், சில மணிநேரங்களில் கூட, போராளிகள் சுற்றி வளைக்கப்பட்டனர், மெட்ரோ நிறுத்தப்பட்டது, கியேவின் நுழைவாயில்கள் தடுக்கப்பட்டன. வலுவான கையால் ஒழுங்கை மீட்டெடுப்பது மட்டுமே எஞ்சியிருந்தது. இதற்கான காரணத்தையும் படத்தையும் "எதிர்க்கட்சி" வழங்கியது. இது ஒரு முழுமையான வெற்றியாக இருக்கும், மேலும், எங்களுக்குத் தெரிந்தபடி, வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்படுவதில்லை. அதிகாரிகளுக்குக் கீழ்ப்படியாமல் இருப்பதற்கும், சட்டவிரோத ஆயுதமேந்திய குழுக்களை உருவாக்குவதற்கும், அரசாங்க நிறுவனங்களைக் கைப்பற்றுவதற்கும் மக்களை அழைத்த "எதிர்க்கட்சியின்" தலைவர்களை அவர்கள் முயற்சிப்பார்கள். பிப்ரவரி 18 மாலை, கிளிட்ச்கோவும் யட்சென்யுக்கும் குழப்பமடைந்து மனச்சோர்வடைந்தனர்.
ஆனால் கிளர்ச்சியை கலைக்க ஜனாதிபதி யானுகோவிச் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. பாதுகாப்பு படையினர் உத்தரவுக்காக காத்திருக்கவில்லை. யானுகோவிச் அசைந்தார். அவர் எதிர்க்கட்சிகள் மற்றும் மேற்கத்திய தூதர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தத் தொடங்கினார். யானுகோவிச் இரண்டு பக்கங்களிலும் பிடித்த விளையாட்டைத் தொடங்கினார் - எங்களுடையது மற்றும் உங்களுடையது - இது அவரை அதிகார இழப்புக்கு இட்டுச் சென்றது.
யானுகோவிச் பணத்தைத் தேர்ந்தெடுத்தார், அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் அவரது பில்லியனர் மகனின் பாதுகாப்புக்கான உத்தரவாதங்கள், மற்றும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக சட்டத்தின் பக்கத்தில் போராடிய அனைவருக்கும் துரோகம் செய்தார்.
(அவரது இழிவான நேர்காணலில் அவர் தனிப்பட்ட முறையில் பெற்ற உத்தரவாதங்களைப் பற்றி அவரே கூறினார். அதைப் பற்றி கேமராவில் பேசக்கூடாது என்ற உணர்வு கூட அவருக்கு இல்லை!)
மேற்கத்திய வங்கிகளில் சேமிக்கப்பட்ட பணம் (வேறு எங்கு பில்லியன்களை சேமிக்க முடியும்?), மற்றும் மேற்கத்திய நிதி அமைப்புடன் பிணைக்கப்பட்ட ஒரு மகன், யானுகோவிச்சை சரணடைய வழிவகுத்தது. சூழ்நிலைக்குத் தகுந்த கடுமையான முறைகளைப் பயன்படுத்தி அவரைத் தூக்கியெறியும் முயற்சியை அவர் ஆபத்தில் வைக்கவில்லை, மேலும் மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு "கைகுலுக்கலை" பராமரிக்க முடிவு செய்தார். அவர் இனி எந்த ஆலோசனையையும் கேட்கவில்லை. அவர் உக்ரைனைக் காட்டிக் கொடுத்தார்.
மேலும் கடாபி, ஹுசைன், மிலோசெவிக் மற்றும் பலர் ஏமாற்றப்பட்டது போல் அவரும் மேற்குலகால் ஏமாற்றப்பட்டார்.
அதிகாரிகள் எதிர்ப்பதை நிறுத்தியபோது, ஆட்சிக்கவிழ்ப்பு உடனடியாக வென்றது, அதன் பிறகு சில மணிநேரங்களில் யானுகோவிச் அனைத்து அதிகாரத்தையும் தனது அன்பான குடியிருப்பு உட்பட அனைத்தையும் இழந்தார்.
இது "என்ன நடந்தது" என்ற கேள்வியைப் பற்றியது.
இப்போது நிலைமை எவ்வாறு உருவாகலாம் என்பதைப் பற்றி பேசலாம். ஒரு ஆட்சிக்கவிழ்ப்பு எப்போதும் தன்னை ஒரு முறையான அரசாங்கம் என்று அழைக்கிறது. வேறு எந்த சட்டபூர்வமான அதிகாரமும் இல்லை என்றால், அவர் இறுதியாக ஒரு சட்டப்பூர்வ அதிகாரியாக மாறுகிறார்.
உக்ரைனில் பிளவு ஏற்படுமா? இன்றைய சூழ்நிலையில் அது இருக்காது. ஏனெனில் ஒரு பிளவுக்கு இரண்டு அதிகார மையங்கள் தேவை. இன்று ஒன்று மட்டுமே உள்ளது - கியேவில் முன்னாள் ஆட்சியாளர்கள். ஆட்சிக்கவிழ்ப்பை எதிர்கொள்ள, ஒரு புதிய அதிகார மையம் தேவை, இது:
1. அது ராடாவை ஒரு சட்டவிரோத அரசாங்கம் என்று அறிவிக்கும் (இதற்கு எல்லா காரணங்களும் உள்ளன), போராளிகளின் அச்சுறுத்தலின் கீழ் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் அற்பமானவை. மே மாதம் தேர்தலை நடத்துவது சட்ட விரோதமானது என்பதால், அதே முறையில் தேர்தல் நடத்தப்படாது.
2. சட்டப்பூர்வமான ஜனாதிபதி விக்டர் யானுகோவிச் என்று அவர் அறிவிப்பார், அவர் விரும்பியோ விரும்பாமலோ, சட்டப்பூர்வமான தேர்தல்கள் நடைபெறும் டிசம்பர் வரை தனது ஜனாதிபதி பதவிக் காலத்தை வகிக்க வேண்டும். உக்ரைனின் புதிய அதிபருக்கு அதிகாரத்தை மாற்றவும்.
3. இந்த அதிகார மையம், சட்டத் தலைவர் யானுகோவிச்சின் சார்பாக செயல்படும், சட்ட அமலாக்க முகவர், இராணுவத்தை அடிபணியச் செய்யவும், ஒப்படைக்கப்பட்ட பகுதிகளில் தற்காப்புப் படைகளை உருவாக்கவும் தயாராக இருக்கும்.
இரண்டாவது அதிகார மையம் தோன்றாமல், உக்ரைனில் பிளவு ஏற்படாது. அவர்கள் பேரணிகள் மற்றும் மறியல் போராட்டங்கள் மூலம் சதிப்புரட்சியை எதிர்த்துப் போராடுவதில்லை. இந்த "ஆரஞ்சு காட்சி" ஒரு எதிர் பேரணியால் நிறுத்தப்பட்டது, மேலும் அதிகாரத்தை வன்முறையாக கைப்பற்றுவது மற்றொரு முறையான அதிகார மையத்தை உருவாக்குவதன் மூலம் (அல்லது பராமரிப்பு-மீட்டமைப்பினால்) மட்டுமே நிறுத்தப்படும்.
யானுகோவிச் இதற்குத் தகுதியற்றவர் என்பதால், அத்தகைய அதிகார மையம் தோன்றுமா, அத்தகைய ஆளுமை தோன்றுமா என்பதை எதிர்காலத்தில் பார்ப்போம். அத்தகைய அதிகார மையம் உருவாகத் தொடங்கும் வரை, உக்ரைனில் பிளவு ஏற்படாது.
இந்த இரண்டாவது முறையான மையத்தின் தோற்றம் வரை, ரஷ்யாவின் உதவியைப் பற்றி பேசுவது ஒரு ஆத்திரமூட்டல். ஏனெனில் ரஷ்யா, மேற்கு நாடுகளைப் போல் இன்று உதவக்கூடிய அதிகார மையம் இல்லை. ஏற்கனவே இருந்த அதிகார மையம் தன்னை விலக்கிக் கொண்டது, புதியது இல்லை. ரஷ்யா வளர்ந்து வரும் அதிகார மையத்திற்கு உதவ முடியும், ஆனால் அதை உருவாக்க முடியாது. மேற்கு நாடுகள் "மேற்கத்திய எதிர்ப்பு மையத்தை" உருவாக்கவில்லை; ஒரு மகப்பேறு மருத்துவர் உங்களுக்கு பிரசவத்திற்கு உதவ முடியும், ஆனால் அவர் உங்களுக்கு கருத்தரிக்க உதவ முடியாது.
இந்த புதிய அதிகார மையத்தின் தோற்றம் இல்லாமல், ரஷ்யாவின் எந்தவொரு நடவடிக்கையும் ஒரு ஆக்கிரமிப்பாக அறிவிக்கப்படும், மேலும் கணிக்க முடியாத இராணுவ மோதலுக்கு நாம் இழுக்கப்படும் அபாயம் உள்ளது, இது நமது அமெரிக்க "பங்காளிகளுக்கு" தேவை. அவர்கள் சிரியாவில் ஒரு தீவிர இராணுவ மோதலின் தீயை வெளிச்சத்திற்கு கொண்டு வரவில்லை, அது உக்ரைன் பிரதேசத்தில் தோன்றினால் மகிழ்ச்சியாக இருக்கும்.
அமலாக்க அதிகாரிகளை கொன்று குவித்ததற்காக மாவீரர் பட்டம் கொடுக்கும் அரசு நீண்ட காலம் நீடிக்காது
02/25/2014
வெற்றிபெறும் எந்த ஆட்சிக்கவிழ்ப்பும் அதே நாடகத்தன்மை கொண்டது. நேர்மையாக சட்டத்தை கடைப்பிடித்து சத்தியத்தை கடைப்பிடிப்பவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் எதிரிகளாகவும் மாறுகிறார்கள். சட்டத்தை மீறி அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற முயற்சித்தவர்கள், மாறாக, ஹீரோக்களாக மாறுகிறார்கள்.
இது பிப்ரவரி 1917 இல் நடந்தது - போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டனர், காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஊனமுற்றனர். தெருப் போர்களில் இறந்த அக்கால "அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள்" மற்றும் புரட்சியுடன் தொடர்பில்லாத காரணங்களுக்காக இறந்த பிணவறைகளில் காணப்பட்ட அனைவரும் "புரட்சியின் பாதிக்கப்பட்டவர்கள்" என்று அறிவிக்கப்பட்டு பெட்ரோகிராட்டின் மையத்தில் அடக்கம் செய்யப்பட்டனர். சாம்ப் டி செவ்வாய் கிரகத்தில்.
உக்ரைனின் புதிய அரசாங்கம், அதன் சந்தேகத்திற்குரிய சட்டபூர்வமான சட்டத்தின் உண்மையுள்ள ஊழியர்களின் இரத்தத்தால் கறைபட்டுள்ளது, இந்த பாதையை சரியாகப் பின்பற்றுவதை இன்று நாம் காண்கிறோம்.
செய்தி 1.
பிப்ரவரி 24, 2014
"வெர்கோவ்னா ராடா போராட்டங்களில் இறந்த பங்கேற்பாளர்களுக்கு "ஹீரோ ஆஃப் உக்ரைன்" என்ற பட்டத்தை வழங்க ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டார்.
நவம்பர் 2013 முதல் பிப்ரவரி 2014 வரை நடந்த அமைதியான போராட்டங்களின் போது ஆயுத மோதல்களில் வீழ்ந்த குடிமக்களுக்கு மரணத்திற்குப் பின் "ஹீரோ ஆஃப் உக்ரைன்" என்ற பட்டத்தை வழங்குவதற்கான முன்மொழிவுடன் உக்ரைனின் அடுத்த ஜனாதிபதியிடம் முறையீடு செய்ய தீர்மானம் வழங்குகிறது. தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தருணத்திலிருந்து நடைமுறைக்கு வருகிறது”[20].
உக்ரைனின் அடுத்த ஜனாதிபதி இதை செய்யாத அளவுக்கு புத்திசாலியாக இருப்பார் என்று நம்புகிறேன். உண்மையில், இன்றைய நிலவரப்படி, அனைத்து "அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும்" பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது, அதாவது, நேர்மையாக உத்தரவுகளைப் பின்பற்றி, சத்தியப் பிரமாணத்திற்கு விசுவாசமாக இருந்த காவல்துறை மற்றும் உள்நாட்டுப் படைகளின் வீரர்களின் இறப்பு, காயங்கள் மற்றும் சிதைவுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படாது. மற்றும் தண்டிக்கப்பட்டது.
சத்தியப்பிரமாணத்திற்கு உண்மையாக இருந்தவர்கள் ஹீரோ என்ற பட்டத்திற்கு தகுதியானவர்கள், அழகான வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சட்டத்தை மீறியவர்கள் அல்ல. அதே நேரத்தில், கொல்லப்பட்ட போராளிகள் மற்றும் பார்வையாளர்களில் பெரும்பாலோர் "தெரியாத ஸ்னைப்பர்களால்" கொல்லப்பட்டனர், அதாவது மேற்கத்திய உளவுத்துறை சேவைகளின் ஊழியர்கள் மற்றும் "அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள்" (தலையின் பின்புறத்தில் சுடப்பட்ட சடலங்கள், புள்ளியில்- வெற்று வரம்பு).
செய்தி 2.
சதிப்புரட்சியால் இறக்கும் தருவாயில் இருந்த உக்ரைன் பொருளாதாரத்திற்கு யார் பொறுப்பு? அதன் அமைப்பாளர்கள், மைதானத்தின் அமைப்பாளர்கள். மைதானத்திற்கு முன்பு, சண்டைக்கு முன், எந்த பேரழிவும் இல்லை - ரஷ்ய உலகின் பிற பகுதிகளின் பொருளாதாரங்களுடனான இயற்கைக்கு மாறான உறவுகளை துண்டித்ததன் காரணமாக உக்ரேனிய பொருளாதாரத்தின் மெதுவான சரிவு ஏற்பட்டது. மைதானம் தொடங்கியது - பொருளாதாரம் சரிந்தது, ஆட்சி கவிழ்ப்பு பிப்ரவரி 18 அன்று தொடங்கியது - அது சரிந்தது.
கேள்விக்குரிய சட்டபூர்வமான புதிய அரசாங்கம் என்ன செய்யப் போகிறது?
கடன் வாங்கு. இறுதியாக உக்ரைனை மேற்கத்திய கடனாளிகளின் பிடியில் அடிமைப்படுத்த. ஆனால் யானுகோவிச்சும் அதை எடுக்கப் போகிறாரா? ஆம், ஆனால் முற்றிலும் மாறுபட்ட அளவு மற்றும் அமைதியான சூழலில். உக்ரைனுக்கு பல தவணைகளில் 15 பில்லியன் டாலர் கடனாக வழங்க ரஷ்யா திட்டமிட்டது.
"புரட்சியாளர்களுக்கு" எவ்வளவு தேவை?
“...“புதிய அதிகாரிகள்” 2014-2015 இல் நாட்டிற்குத் தேவையான மேக்ரோ-நிதி உதவியின் திட்டமிடப்பட்ட அளவை $35 பில்லியன் என மதிப்பிட்டுள்ளது.
மற்றும் பற்றி. நிதியமைச்சர் யூரி கோலோபோவ், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அமெரிக்கா மற்றும் பிற மாநிலங்கள், IMF மற்றும் சர்வதேச நிதி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மாநிலத்தின் "நவீனமயமாக்கலுக்கு" உதவிகளை வழங்குவதற்காக ஒரு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்த முன்மொழிந்தார்."[21]
குறிப்புக்கு: 2013 இல் உக்ரைனின் பட்ஜெட் 50 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் குறைவாக இருந்தது.
உங்களிடம் ஏற்கனவே உள்ளவற்றிலிருந்து நீங்கள் கடன் வாங்கினால், உக்ரைன் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் IMF ஆகியவற்றிற்கு நித்திய அடிமைத்தனத்தில் விழும்.
மேலும் குறிப்புக்கு: ஏப்ரல் 2013 நிலவரப்படி, உக்ரைனின் தேசிய கடன் கிட்டத்தட்ட $70 பில்லியன் ஆகும்.
இப்போது தைரியமான சிறுவர்கள் நாட்டின் தேசிய கடனை உடனடியாக, ஒரே அமர்வில் 50% அதிகரிக்க முன்மொழிகின்றனர். உண்மையான "அரசாங்கவாதிகளின்" சிந்தனை தெளிவாகத் தெரிகிறது. அல்லது அதைப் பிடுங்கிக்கொண்டு பெர்லின், லண்டன், பிரஸ்ஸல்ஸ் என்று ஓடப் போகும் தற்காலிகத் தொழிலாளர்களா?
கடன் வாங்கிய இந்த பணத்தை யாரும் திருட மாட்டார்கள் என்றும், உக்ரைன் மக்கள் இந்த மகத்தான கடனை பல நூற்றாண்டுகளாக செலுத்த மாட்டார்கள் என்றும் யார் உத்தரவாதம் அளிப்பார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது?
சுருக்கமாகச் சொல்வோம்: சதித்திட்டத்தின் ஆசிரியர்களால் கட்டப்பட்ட உக்ரைன், இது போல் தெரிகிறது:
ஹீரோ என்ற பட்டம் நீண்ட சிறைத் தண்டனை தேவைப்படும் விஷயத்திற்கு.
உண்மையான ஹீரோக்களுக்கு - எதுவும் அல்லது துன்புறுத்தல்.
கடனை அதிகரிப்பது, அதாவது கொத்தடிமை, துரித வேகத்தில்.
இப்படிப்பட்ட சமூகமும் அதிகாரமும் எவ்வளவு காலம் நீடிக்கும்?
உக்ரைனின் புதிய அரசாங்கம் சட்டபூர்வமானதா?
02/27/2014
இன்று நான் சட்டத்தைப் பற்றி பேச விரும்புகிறேன். உக்ரைனில் நடந்த சதிப்புரட்சியின் பின்னணியில் இதைப் பற்றி நாம் எந்த அளவுக்குப் பேச முடியும்?
ஆனால் இன்று பல உக்ரேனிய மற்றும் மேற்கத்திய ஊடகங்கள் அதை முன்வைக்கும் விதத்தில் எல்லாம் நடந்தது என்று ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள்: "விரக்தியடைந்த" மக்கள் வந்து வெறுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிந்தனர். பின்னர் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான நெருக்கமான செயல்முறை தொடங்குகிறது.
உக்ரைனில் இப்போது என்ன நடக்கிறது என்பது உக்ரைனின் அரசியலமைப்புடன் எவ்வளவு ஒத்துப்போகிறது?
முதலில், வாழ்க்கையின் யதார்த்தங்களைப் பற்றி - போராளிகள் தங்கள் கைகளில் இயந்திர துப்பாக்கிகளுடன் பிராந்திய பாராளுமன்றங்களின் கூட்டங்களுக்கு செல்கிறார்கள். இது இனி ஒரு ரகசியம் அல்ல, வீடியோவை இணையத்தில் எளிதாகக் காணலாம்.
ராடாவின் மக்கள் பிரதிநிதிகளில் ஒருவர், வெளிப்படையான காரணங்களுக்காக நான் யாருடைய பெயரைக் குறிப்பிடமாட்டேன், அவர் தனிப்பட்ட முறையில் ராடா மண்டபத்தில் அத்தகைய படத்தைப் பார்த்ததாகக் கூறினார். இயந்திரத் துப்பாக்கிகளுடன் பலர் அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த மண்டபத்திற்குள் நுழைந்து, ஓரமாக அழைக்கப்பட்டு... ஓ. உக்ரைன் ஜனாதிபதி Turchynov மற்றும் சிந்தனையுடன் அவருக்கு ஏதாவது விளக்கினார்.
இது போன்ற. பாராளுமன்றம் "தற்காப்புப் படைகளால்" பாதுகாக்கப்படுகிறது என்பதை நினைவூட்டுகிறேன், அதாவது அதே போராளிகள். இங்கே பிரதிநிதிகளின் விருப்பத்தின் சுதந்திரமான வெளிப்பாடு எப்படி இருக்க முடியும்?
பிராந்தியங்களின் கட்சி மற்றும் கம்யூனிஸ்டுகளின் சில பிரதிநிதிகள் ஏன் "திடீரென்று" அவர்கள் முன்பு வாக்களிக்க மறுத்த சட்டங்களுக்கு வாக்களித்தனர்? அழுத்தம், குடும்பத்திற்கு அச்சுறுத்தல்கள், வீட்டை எரிக்க அச்சுறுத்தல்கள். கியேவில் சில வீடுகள் ஏற்கனவே எரிக்கப்பட்டுள்ளன, சில குடியிருப்புகள் சூறையாடப்பட்டுள்ளன.
இத்தகைய நிலைமைகளின் கீழ்தான் "புதிய ராடா" வாக்குகளைப் பெற்றது. வாக்களிப்பது போன்ற எந்தவொரு ஜனநாயகத்தின் அடிப்படையாகக் கருதப்படும் ஒரு செயல்முறையை இன்னும் விரிவாகப் பார்ப்போம். இப்போது ராடாவில் எப்படி வாக்களிக்கிறார்கள்?
அது எப்படி. இப்படி ஒரு எண்ணைக் கொண்ட திட்டம் வாக்களிக்கப்படுகிறது என்று சபாநாயகர் அறிவிக்கிறார். உரை யாருக்கும் விநியோகிக்கப்படவில்லை, பூர்வாங்க வாசிப்புகள் அல்லது விவாதங்கள் எதுவும் இல்லை. உடனே வாக்களியுங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன் - உரையை யாரும் பார்க்கவில்லை. "அமைதியான போராட்டக்காரர்கள்" முற்றத்திலும் வாக்களிப்பு மண்டபத்திற்கு வெளியேயும் நடந்துகொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கிறபடி, அவர்கள் கேடயங்கள் மற்றும் கிளப்புகளுடன் மட்டுமல்ல. கிளப் சரியாக ஒரு "ஜனநாயக கருவி" இல்லை என்றாலும்.
அனைத்து மிக முக்கியமான "முடிவுகளும்" இப்படித்தான் வாக்களிக்கப்பட்டன, இது எதிர்க்கட்சிகள் மற்றும் போராளிகளால் அதிகாரத்தைக் கைப்பற்றியது.
பல பிரதிநிதிகள் மண்டபத்தில் காணப்படவில்லை, இருப்பினும் வாக்களிப்பு முடிவுகளின்படி அவர்கள் "அதற்காக" வாக்களித்ததாகத் தெரிகிறது. குறிப்பாக - கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து. எப்படி? ஆம், இது மிகவும் எளிமையானது - அவர்கள் தங்களுடைய கார்டுகளை எடுத்து, அவர்களுக்கான பொத்தான்களை அழுத்தினர்[22].
ஆனால் சமீபகாலமாக, இன்று இவ்வாறு தங்களுக்குத் தேவையான முடிவுகளைப் புறக்கணிப்பவர்கள்... இந்த முறையை திட்டவட்டமாக எதிர்த்தனர்.
சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு, பிப்ரவரி 2013 இல், எதிர்ப்பின் (!!!!) வற்புறுத்தலின் பேரில், வெர்கோவ்னா ராடா "உனக்காகவும் அந்த பையனுக்காகவும்" வாக்களிப்பதைத் தடைசெய்யும் சட்டத்தை ஏற்றுக்கொண்டார். இதைப் பற்றிய தகவல் இங்கே: -rada-prinyala-popravku-protiv- knopkodavstva-117487_.html.
ஆயினும்கூட, முன்னாள் எதிர்க்கட்சி மற்றும் இப்போது "புதிய அரசாங்கம்" அமைதியாக இல்லாத அனைத்து பிரதிநிதிகளுக்கும் வாக்களித்தது.
"ஒரு வருடத்திற்கு முன்பு, "அந்தப் பையனுக்காக" ராடாவில் வாக்களிப்பதற்கு எதிராக ஃபிளாஷ் கும்பல்களையும் போராட்டங்களையும் ஏற்பாடு செய்தபோது, உக்ரேனிய பத்திரிகையாளர்கள் எவ்வளவு கொள்கை ரீதியானவர்களாக இருந்தார்கள்! ஒவ்வொரு துணையும் தனக்கே வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் எவ்வளவு கடுமையாக வாதிட்டார்கள்!
ஏய், நீங்கள் எங்கள் கொள்கைவாதிகள், நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள்?! சனிக்கிழமை முழுவதும், பார்லிமென்டில் (அல்லது அதில் எஞ்சியிருந்த) வாக்கெடுப்பு நடந்தது - யாரும் யாரையும் கையால் பிடிக்கவில்லை, யாரும் "விசேஷமாக வாக்களியுங்கள்!" அனைத்து? இனி யாருக்கும் தேவை இல்லையா? "புரட்சிகர நோக்கம்" ஏற்கனவே ஆட்சி செய்து வருகிறதா?
காலையில், "ஐரோப்பிய மதிப்புகளைத் தாங்குபவர்கள்" கூட்டம் பிற்பகலில் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேற முயன்ற எம்.பி. க்ருஷெவ்ஸ்கியை அடித்தது; இது இலவச வாக்களிப்பு, இல்லையா?
பீட்டர் சிமோனென்கோ, அலெக்சாண்டர் கோலுப் மற்றும் உக்ரைன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிற பிரதிநிதிகளை மண்டபத்தில் யார் பார்த்தார்கள்? கம்யூனிஸ்ட் இருக்கைகளில் (நீங்கள் அதை புகைப்படத்தில் பார்க்கலாம்) அதிகபட்சம் 7-8 பேர் நாள் முழுவதும் அமர்ந்தனர். மேலும், உக்ரைன் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் யாரும் அங்கு இருந்தார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை - மார்டினியுக்கைத் தவிர, அங்கு யாரையும் அடையாளம் காண்பது கடினம். ஆனால் வாக்களிப்பு முடிவுகளைப் பாருங்கள்! கம்யூனிஸ்ட் கட்சி பிரிவின் 30 க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் துர்ச்சினோவின் நியமனத்திற்கும், திமோஷென்கோவை விடுவிப்பதற்கும், யானுகோவிச்சை அகற்றுவதற்கும் வாக்களித்தனர், இதில் சைமோனென்கோ, கோலுப் மற்றும் மண்டபத்தில் இல்லாத கிட்டத்தட்ட முழு பிரிவினர்!
அதே நேரத்தில், யூரோமைடன் போராளிகள் உக்ரைன் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய அலுவலகத்தை அழித்தார்கள். அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் பிரதிநிதிகள் ராடாவில் அமைதியாக வாக்களித்தார்கள் என்று நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? உண்மையில் என்ன இருக்கிறது?
அதிக பதவி - குறைவான பதவி, எல்லாவற்றிற்கும் மேலாக, துர்ச்சினோவ் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்!"[23]
ஆட்சிக்கவிழ்ப்புக்குப் பிறகு மக்கள் ராடாவில் எவ்வாறு வாக்களிக்கிறார்கள் என்பதைக் கண்டறிந்த பிறகு, எடுக்கப்பட்ட முடிவுகள் உக்ரைனின் அரசியலமைப்புடன் எவ்வளவு சீரானவை என்பதைத் திருப்புவோம். அரசியலமைப்பு கூட அல்ல, ஆனால் அரசியலமைப்புகள். உக்ரைனின் அடிப்படைச் சட்டத்தின் பழைய பதிப்பிற்குத் திரும்புவது ஒரு கேள்வி என்பதால், அதில் ஜனாதிபதிக்கு குறைவான அதிகாரங்கள் உள்ளன.
முதலில், ஒரு சிறிய உணர்ச்சி, ஏனென்றால் இன்று உக்ரைனில் எல்லாம் அவர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது, சட்டத்தால் அல்ல.
சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி யானுகோவிச்சை தூக்கியெறிந்ததை எப்படியாவது நியாயப்படுத்த, "புரட்சியாளர்கள்" ஒரு அரசியலமைப்பின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட யானுகோவிச், பழைய அரசியலமைப்பு திரும்பப் பெற்றபோது தனது சட்டபூர்வமான தன்மையை இழந்ததாக கூறுகிறார்கள். இதை கொடுக்கப்பட்டதாக எடுத்து ஒரு நொடி ஒப்புக்கொள்வோம். அப்படியானால் ரத்து செய்யப்பட்ட அரசியலமைப்பையும் அதன் மூலம் பெற்ற உரிமைகளையும் திருப்பிக் கொடுத்த நாடாளுமன்றத்தை என்னவென்று சொல்வது? இந்த "பழைய" அரசியலமைப்பின் கீழ் ராடுவும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை! இந்த தர்க்கத்தில், ஜனாதிபதி சட்டப்பூர்வமாக இல்லாவிட்டால் பாராளுமன்றம் சட்டபூர்வமானது அல்ல.
ஆனால் இன்று உக்ரைன் தர்க்கத்தினாலோ சட்டங்களினாலோ அல்ல, மாறாக "புரட்சிகர முயற்சியால்" ஆளப்படுகிறது.
ஆனால் நாம் இன்னும் அரசியலமைப்பைப் பார்ப்போம். ஜனாதிபதி யானுகோவிச் பதவி நீக்கம் செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டதாக ராடா அறிவித்தபோது அது மீறப்பட்டதா? ஓ. ஜனாதிபதியா?
உக்ரைனின் அரசியலமைப்பிலிருந்து சில பகுதிகள் இங்கே உள்ளன, இது அரசியலமைப்பு நீதிமன்றத்தால் திருப்பி அனுப்பப்பட்டது (சதிமாற்றத்தின் போது நடைமுறையில் இருந்தது) மற்றும் 2004 பதிப்பில் (பழையது, ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது):
ஆட்சிக்கவிழ்ப்பின் போது உக்ரைனின் அரசியலமைப்பு நடைமுறையில் இருந்தது:
"கட்டுரை 105. உக்ரைன் ஜனாதிபதி மீண்டும் செல்லாததாக்கப்படும் மணிநேரத்திற்கான முழுமையற்ற உரிமையை உறுதிப்படுத்துகிறார். உக்ரைன் ஜனாதிபதியின் மரியாதை மற்றும் நேர்மை மீதான அத்துமீறல்களுக்காக, குற்றவாளிகள் சட்டத்தின் முன் வழக்குத் தொடரப்படுவார்கள். உக்ரைன் ஜனாதிபதியின் பதவி சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறது மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி பதவியில் இருந்து நீக்கப்பட்டாலன்றி, நிரந்தரமாகத் தக்கவைக்கப்படும்."[24]
"கட்டுரை 105. உக்ரைன் ஜனாதிபதி அதிகாரங்களை நிறைவேற்றும் காலத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அனுபவிக்கிறார். உக்ரைன் அதிபரின் கௌரவம் மற்றும் கண்ணியம் மீதான தாக்குதல்களுக்கு, குற்றவாளிகள் சட்டத்தின் அடிப்படையில் பொறுப்புக்கூற வேண்டும். உக்ரைன் ஜனாதிபதியின் பதவி சட்டத்தால் பாதுகாக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் தக்கவைக்கப்படும், உக்ரைன் ஜனாதிபதி பதவியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டால் தவிர."[25]
உக்ரைனின் அரசியலமைப்பு, 2004 இல் திருத்தப்பட்டது, இது "எதிர்க்கட்சிகள்" மிகவும் விரும்பி திருப்பி அனுப்பப்பட்டது:
"கட்டுரை 105. உக்ரைன் ஜனாதிபதி மீண்டும் செல்லாததாக்கப்படும் மணிநேரத்திற்கான முழுமையற்ற உரிமையை உறுதிப்படுத்துகிறார். உக்ரைன் ஜனாதிபதியின் மரியாதை மற்றும் நேர்மை மீதான அத்துமீறல்களுக்காக, குற்றவாளிகள் சட்டத்தின் முன் வழக்குத் தொடரப்படுவார்கள். உக்ரைன் ஜனாதிபதி பதவி சட்டத்தால் பாதுகாக்கப்பட்டு நிரந்தரமாக தக்கவைக்கப்படுகிறது, ஏனெனில் உக்ரைன் ஜனாதிபதி மட்டுமே பதவி நீக்கம் செய்யப்பட்டதன் விளைவாக பதவியில் இருந்து நீக்கப்படவில்லை.
"கட்டுரை 105. உக்ரைன் ஜனாதிபதி அதிகாரங்களை நிறைவேற்றும் காலத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அனுபவிக்கிறார். உக்ரைன் அதிபரின் கௌரவம் மற்றும் கண்ணியம் மீதான தாக்குதல்களுக்கு, குற்றவாளிகள் சட்டத்தின் அடிப்படையில் பொறுப்புக்கூற வேண்டும். உக்ரைன் ஜனாதிபதியின் பதவி சட்டத்தால் பாதுகாக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் தக்கவைக்கப்படும், உக்ரைன் ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்டால் தவிர."[26]
நீங்கள் பார்க்க முடியும் என, கட்டுரைகளின் உரைகள் ஒரே மாதிரியானவை. மேலும், பதவி நீக்கம் செய்யப்பட்டதன் விளைவாக பதவி நீக்கம் செய்யப்படும் வரை ஜனாதிபதியே ஜனாதிபதியாகவே இருப்பார் என்று அவர்கள் தெளிவாகக் கூறுகிறார்கள்.
"இம்பீச்மென்ட்" என்றால் என்ன? இது ஜனாதிபதியை அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதற்கான ஒரு குறிப்பிட்ட நடைமுறையாகும். சட்டப்பூர்வ மற்றும் அரசியலமைப்பில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது, மேலும் சிறிய ஆயுதங்களுடன் அல்லது இல்லாமல் "அமைதியான எதிர்ப்பாளர்கள்" பாராளுமன்றத்தை கைப்பற்றியதன் விளைவாக இல்லை.
உக்ரைன் அரசியலமைப்பை மேலும் படிக்கலாம். பதவி நீக்கம் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? எல்லாவற்றிற்கும் மேலாக, இந்த நடைமுறையின் விளைவாக மட்டுமே ஜனாதிபதி யானுகோவிச் அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்டு நியமிக்கப்பட முடியும். ஓ. இந்த நிலை. மேலும் ஜனாதிபதியை நீக்காமல், சட்ட அடிப்படையில் அவரை கைது செய்து விசாரணை நடத்துவது முற்றிலும் சாத்தியமற்றது.
"கட்டுரை 111. உக்ரைன் ஜனாதிபதி, அரசுக்கு எதிராக ஏதேனும் தவறு செய்திருந்தால், அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டால், உக்ரைனின் வெர்கோவ்னா ராடாவால் பதவி நீக்கம் செய்யப்படலாம். பதவி நீக்கம் செய்யப்பட்டதன் விளைவாக உக்ரைன் ஜனாதிபதியை அவரது பதவியில் இருந்து நீக்குவது பற்றிய கதை பெரும்பாலும் உக்ரைனின் உச்ச கவுன்சிலின் அரசியலமைப்பு கட்டமைப்பின் காரணமாகும்.
விசாரணையை மேற்கொள்வதற்காக, உக்ரைனின் வெர்கோவ்னா ராடா ஒரு சிறப்பு நேர-மணி விசாரணைக் குழுவை உருவாக்குகிறது, அதில் ஒரு சிறப்பு வழக்கறிஞர் மற்றும் சிறப்பு புலனாய்வாளர்கள் உள்ளனர். மணிநேர விசாரணைக் குழுவின் கண்டுபிடிப்புகள் மற்றும் முன்மொழிவுகள் உக்ரைனின் வெர்கோவ்னா ராடாவின் கூட்டத்தில் பரிசீலிக்கப்படுகின்றன.
மோசடிக்கான ஆதாரங்களுக்காக, உக்ரைனின் வெர்கோவ்னா ராடா, அதன் அரசியலமைப்பு இயல்பில் மூன்றில் இரண்டு பங்கிற்குக் குறையாது, உக்ரைன் ஜனாதிபதியின் அழைப்பைப் பற்றி முடிவெடுக்கிறது.
பதவி நீக்கம் மூலம் உக்ரைன் ஜனாதிபதியை பதவியில் இருந்து நீக்குவதற்கான முடிவை உக்ரைனின் வெர்கோவ்னா ராடா ஏற்றுக்கொள்கிறார், உக்ரைனின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் ஆவணத்தை மறுபரிசீலனை செய்த பின்னர், அதை ரத்து செய்த பிறகு, குறைந்தபட்சம் முக்கால்வாசி நேரம் உக்ரைனின் வெர்கோவ்னா ராடாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குற்றவியல் நடவடிக்கைகளின் விசாரணை மற்றும் மறுபரிசீலனைக்கான அரசியலமைப்பு நடைமுறையைப் பராமரிக்கவும் மற்றும் உக்ரைனின் உச்ச நீதிமன்றத்தின் பொறுப்பைத் திரும்பப் பெறவும், உக்ரைன் அதிபர் உட்பட உக்ரைனின் நடவடிக்கைகள் தீங்கு அல்லது பிற தீமைக்காக அரசின் அடையாளங்களை அகற்றுகின்றன.
"கட்டுரை 111. உக்ரைனின் ஜனாதிபதி, உக்ரைனின் வெர்கோவ்னா ராடாவால் பதவியில் இருந்து நீக்கப்படலாம், அவர் தேசத்துரோகம் அல்லது வேறு குற்றம் செய்தால் அவர் பதவி நீக்கம் செய்யலாம்.
பதவி நீக்கம் மூலம் உக்ரைன் ஜனாதிபதியை பதவியில் இருந்து நீக்குவது என்பது உக்ரைனின் வெர்கோவ்னா ராடாவின் பெரும்பான்மையான அரசியலமைப்பு அமைப்பால் தொடங்கப்பட்டது.
விசாரணையை நடத்த, உக்ரைனின் வெர்கோவ்னா ராடா ஒரு சிறப்பு தற்காலிக விசாரணை ஆணையத்தை உருவாக்குகிறது, இதில் ஒரு சிறப்பு வழக்கறிஞர் மற்றும் சிறப்பு புலனாய்வாளர்கள் உள்ளனர்.
உக்ரைனின் வெர்கோவ்னா ராடாவின் கூட்டத்தில் தற்காலிக விசாரணை ஆணையத்தின் முடிவுகள் மற்றும் முன்மொழிவுகள் பரிசீலிக்கப்படுகின்றன.
காரணங்கள் இருந்தால், உக்ரைனின் வெர்கோவ்னா ராடா, அதன் அரசியலமைப்பு அமைப்பில் குறைந்தது மூன்றில் இரண்டு பங்கைக் கொண்டு, உக்ரைன் ஜனாதிபதியைக் குற்றம் சாட்ட முடிவு செய்கிறது.
உக்ரைன் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான முடிவு உக்ரைனின் வெர்கோவ்னா ராடாவால் அதன் அரசியலமைப்பு அமைப்பில் குறைந்தது முக்கால்வாசிக்கு உக்ரைனின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் வழக்கை ஆராய்ந்து, அரசியலமைப்பிற்கு இணங்குவது தொடர்பான முடிவைப் பெற்றது. குற்றஞ்சாட்டப்பட்ட வழக்கை விசாரித்து பரிசீலிப்பதற்கான நடைமுறை மற்றும் உக்ரைன் உச்ச நீதிமன்றத்தின் முடிவைப் பெறுவதற்கான நடைமுறை, உக்ரைன் ஜனாதிபதி மீது குற்றம் சாட்டப்பட்ட செயல்கள் தேசத்துரோகம் அல்லது மற்றொரு குற்றத்திற்கான அறிகுறிகளைக் கொண்டுள்ளன.
எனவே, உக்ரைனின் அரசியலமைப்பு குற்றஞ்சாட்டுவதற்கான வழிமுறையை தெளிவாக விவரிக்கிறது. சில விளக்கங்கள்: ராடாவில் 450 பிரதிநிதிகள் உள்ளனர். அரசியலமைப்பு பெரும்பான்மை 338 மக்கள் பிரதிநிதிகள். அரசியலமைப்பு பெரும்பான்மை தேவை என்று நாங்கள் பேசவில்லை என்றால், ஒரு முடிவை எடுக்க 226 வாக்குகள் போதுமானது.
இப்போது பகுப்பாய்வு செய்வோம்.
1. பதவி நீக்க நடவடிக்கையின் விளைவாக மட்டுமே ஜனாதிபதி (உக்ரைன் அரசியலமைப்பு நமக்குச் சொல்கிறது) பதவியில் இருந்து நீக்கப்பட முடியும். அவர் எந்த குற்றத்தைச் செய்தாலும் - வேறு எந்த வழியும் அடிப்படை சட்டத்தின் மொத்த மீறலாகும். பதவி நீக்கம் மட்டுமே அல்லது எதுவும் இல்லை.
2. குற்றச்சாட்டு நடைமுறையை நிறைவேற்ற, குறைந்தபட்சம் 226 பிரதிநிதிகள் ஒரு சிறப்பு விசாரணைக் குழுவை உருவாக்கத் தொடங்க வேண்டும், இதில் ஒரு சிறப்பு வழக்கறிஞர் மற்றும் சிறப்பு புலனாய்வாளர்கள் உள்ளனர்.
3. அடுத்து விசாரணை வருகிறது, மற்றும் கண்டுபிடிப்புகள் ராடாவால் கருதப்படுகின்றன. ஜனாதிபதியை குற்றஞ்சாட்ட 300 பிரதிநிதிகள் வாக்களிக்க வேண்டும்.
4. இறுதியாக, குறைந்தபட்சம் 338 பிரதிநிதிகள் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்து அவரை ஆட்சியில் இருந்து அகற்ற வாக்களிக்க முடியும். ஆனால் மட்டும்: “உக்ரைனின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தால் வழக்கை சரிபார்த்து, அதன் விசாரணை மற்றும் குற்றச்சாட்டு வழக்கின் பரிசீலனைக்கான அரசியலமைப்பு நடைமுறைக்கு இணங்குவது தொடர்பான அதன் முடிவைப் பெற்ற பிறகு மற்றும் உக்ரைன் உச்ச நீதிமன்றத்தின் முடிவைப் பெற்ற பிறகு, ஜனாதிபதியின் செயல்கள் உக்ரைனின் மேல் தேசத்துரோகம் அல்லது பிற குற்றங்களின் அடையாளமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது."
அரசியலமைப்புச் சட்டத்தின்படி எதுவும் செய்யப்படவில்லை என்பதை எளிதாகக் காணலாம்.
இதன் அர்த்தம்:
1. குற்றச்சாட்டு இல்லை. ராடா 328 வாக்குகள் வித்தியாசத்தில் "யானுகோவிச்சை அகற்றுவதற்கு" வாக்களித்தது! அதாவது, 338 (450 இல் ¾) க்கும் குறைவானது.
2. யானுகோவிச் உக்ரைனின் ஒரே சட்டப்பூர்வமான தலைவராகத் தொடர்கிறார். அவரது "இழப்பு" பற்றிய அனைத்து பேச்சுகளும் ஊகங்கள் மற்றும் உணர்ச்சிகள். அவர்களுக்கும் சட்ட நடவடிக்கைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் யானுகோவிச்சை விரும்புவதும் விரும்பாததும் தனிப்பட்ட அணுகுமுறையின் விஷயம். சட்டப்பூர்வ தேர்தல் மற்றும் நாட்டின் புதிய தலைவரைத் தேர்ந்தெடுக்கும் வரை, அவர்தான் ஜனாதிபதி.
3. யானுகோவிச்சை அகற்றுவதில் தொடங்கி அதிகாரத்தைக் கைப்பற்றிய "எதிர்க்கட்சிகளின்" அனைத்து முடிவுகளும் நூறு சதவிகிதம் சட்டவிரோதமானவை. இது குற்றவியல் சட்டத்தின் மிகக் கடுமையான கட்டுரைகளின் கீழ் ஒரு குற்றமாகும். அதிகாரத்தை அபகரித்தல், ஆயுதமேந்திய கிளர்ச்சி போன்றவை.
4. ராடாவால் எடுக்கப்பட்ட மே மாதம் தேர்தலை நடத்துவது என்பது சட்ட விரோதமானது.
5. அனைத்து நியமனங்கள் மற்றும். ஓ. ஜனாதிபதி Turchinov சட்டவிரோதமானது, அனைத்து ஆணைகளும் உத்தரவுகளும் செல்லாது.
கடைசியாக, "விற்றுமுதல்" சட்டத்தின் முழுமையான மீறலைப் புரிந்துகொள்கிறது. எனவே, அரசியலமைப்புச் சட்டம் மீறப்பட்டுள்ளதா என்பதைத் தீர்மானிக்க ஒருவருக்கு மட்டுமே உரிமை உள்ள அமைப்பை அவர்கள் அவசரமாக கலைத்து மாற்றுகிறார்கள்.
இது அரசியலமைப்பு நீதிமன்றம்.
24.02. 2014
"உக்ரைனின் புதிய அதிகாரிகள் அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் நீதிபதிகளை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்தனர். ஜனாதிபதி விக்டர் யானுகோவிச்சின் எதிர்ப்பாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த வெர்கோவ்னா ராடாவால் பிப்ரவரி 24 அன்று ஒரு கூட்டத்தில் தொடர்புடைய தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
பிரதிநிதிகள், "கருத்துகள்" மூலம் குறிப்பிடப்பட்டபடி, அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் உறுப்பினர்கள் உறுதிமொழியை மீறியதாக குற்றம் சாட்டினர். 2010ஆம் ஆண்டு அரசியலமைப்புச் சீர்திருத்தத்தை நீதிபதிகள் ரத்து செய்ததே குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படையாக இருந்தது.
ராடாவின் முடிவின் மூலம், நாடாளுமன்ற ஒதுக்கீட்டின் கீழ் நியமிக்கப்பட்ட அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். கூடுதலாக, ராடா, செயல் தலைவருக்கு (பாராளுமன்றத்தின் சபாநாயகர், எதிர்க்கட்சியான அலெக்சாண்டர் துர்ச்சினோவ் சமீபத்தில் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டார்) மற்றும் நீதிபதிகள் காங்கிரஸுக்கு இந்த நீதித்துறை அமைப்பில் உள்ள தங்கள் பிரதிநிதிகளை பதவி நீக்கம் செய்ய முன்மொழிந்தார்"[27].
சூழ்நிலையிலிருந்து வெளியேற வழி என்ன? யானுகோவிச் தனது கடமைகளுக்குத் திரும்ப வேண்டும், மேலும் பிரதிநிதிகளுடன் சேர்ந்து நாட்டில் ஒழுங்கை மீட்டெடுக்க வேண்டும். ராடா பதவி நீக்க நடவடிக்கையைத் தொடங்க வேண்டும், அதே சமயம் ஆட்சிக் கவிழ்ப்புக்குப் பின்னர் அதன் அனைத்து முடிவுகளின் அரசியலமைப்புச் சட்டத்திற்கு முரணான தன்மையையும் சட்ட விரோதத்தையும் அங்கீகரிக்க வேண்டும். செய்யப்பட்ட அனைத்து நியமனங்களையும் ரத்து செய்யவும். ஓ. ஜனாதிபதி துர்ச்சினோவ் மற்றும் அவரது நியமனங்கள். இதற்குப் பிறகு, புதிய தேர்தல் தேதி அமைக்கப்பட வேண்டும், இது இன்றைய மோதலுக்கு அனைத்து தரப்பினராலும் அங்கீகரிக்கப்படும்.
அது போல. வழக்கறிஞர்கள் இந்தப் பாதையை மிகச் சிறப்பாகவும் துல்லியமாகவும் விவரிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
இதெல்லாம் சாத்தியமா? சொல்வது கடினம். ஆனால் உக்ரைன் சட்டக் கட்டமைப்பிற்குள் இருக்க விரும்பினால், பிளவுகள் மற்றும் பதட்டங்கள் நிறைந்த இரத்தம் நிறைந்ததைத் தவிர்க்க விரும்பினால், வேறு வழியில்லை.
இதற்கிடையில், உக்ரைனில் என்ன நடந்தது என்பதை இதை மட்டுமே அழைக்க முடியும்: ஒரு சதிப்புரட்சி. அதாவது, எந்த மாநிலத்தின் வகைப்பாட்டின் படி மிகக் கடுமையான குற்றங்களில் ஒன்று.
உக்ரைனில் சரியான துறையை உருவாக்கியவர்
03/03/2014
தீவிர வலதுசாரி அமைப்பு "வலது பிரிவு" உக்ரைனில் ஆட்சி கவிழ்ப்பின் போது அறியப்பட்டது, போராளிகள் "ஆரம்ப மைதானின்" உண்மையான அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்களை கியேவின் தெருக்களில் மாற்றியபோது. மலர்களுடன் மாணவர்களுக்குப் பதிலாக, இளைஞர்கள் ரீபார் மற்றும் வெளவால்களுடன் மட்டுமல்லாமல், துப்பாக்கிகளுடன் தோன்றினர்.
சரியான துறையை உருவாக்கியவர் யார்? அவர் எங்கிருந்து வந்தார்?
பல வருட உழைப்பின் பலன் இது. யாருடைய? பலம் அதிகம். உட்பட... உக்ரேனிய பாதுகாப்பு சேவைகள்.
(-content/uploads/2014/03/383693947.jpg) இணைப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ, உக்ரைனில் ஆட்சிக்கவிழ்ப்பைத் தயாரித்தது மற்றும் தீவிரவாதிகளுக்கு பெர்குட் தீவைக்கக் கற்றுக் கொடுத்தது யார் என்பதைக் காட்டுகிறது. தீவிரவாதிகளை பார்க்க வந்த...
Valentin Aleksandrovich Nalivaychenko மிகவும் சுவாரஸ்யமான நபர். சுயசரிதை மிகப்பெரியது, நீங்கள் அதை விக்கிபீடியாவில் படிக்கலாம். ஒரே ஒரு அத்தியாயத்தை மட்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன்.
ஜூன் 2006 இல், உக்ரைனின் பாதுகாப்பு சேவையின் கீழ் பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் தலைவர் - SBU இன் முதல் துணைத் தலைவர் பதவிக்கு நலிவைச்சென்கோ நியமிக்கப்பட்டார். டிசம்பர் 2006 முதல் மார்ச் 2010 வரை, அவர் உக்ரைனின் பாதுகாப்பு சேவைக்கு தலைமை தாங்கினார் மற்றும் உக்ரைனின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக இருந்தார்.
இந்த திறனில் அவர் போராளிகளை "பார்க்க" வந்தார், அவர்களின் செயல்பாடுகளின் முடிவுகள் இன்று உலகம் முழுவதும் காணப்படுகின்றன. SBU யுஷ்செங்கோவின் கீழ் போராளிகளுக்கு பயிற்சி அளித்தது, யானுகோவிச்சின் கீழ் "தொடர்புகள்" என்ன?
முடிவாக, சமீப நாட்களில் சில செய்திகள். ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது, நியமனங்கள் வழங்கப்படுகின்றன.
பிப்ரவரி 25, 2014. இப்போது வாலண்டைன் அலெக்ஸாண்ட்ரோவிச் நலிவாய்சென்கோ, விட்டலி கிளிட்ச்கோவின் "உதார்" கட்சியைச் சேர்ந்த ராடா துணை, உக்ரைனின் பாதுகாப்பு சேவையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேள்விகள்:
1. விட்டலி கிளிட்ச்கோ தனது பிரிவில் அத்தகைய துணை இருந்தால், அத்தகைய தொடர்புகளுடன் "குற்றம் சொல்லக்கூடாது"?
2. "விற்றுமுதல்" மூலம் நியமிக்கப்பட்ட அதன் தலைவர் போராளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தால் SBU என்னவாக மாறும்?
பொதுவாக, நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள், இது போன்ற வீடியோக்களைப் பார்த்த பிறகு, கெய்வில் என்ன நடந்தது என்பது பற்றி குறைவான மூடுபனி உள்ளது...
ஒரு குழு வேலை செய்தது. அதில் ஒவ்வொருவரின் பாத்திரங்கள் மட்டுமே வித்தியாசமாக இருக்கும். சிலர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுகிறார்கள், சிலர் போராளிகளை வளர்க்கிறார்கள், ஆனால் அனைவரும் சேர்ந்து உக்ரைனை மேற்குலகின் கைகளில் ஒப்படைக்க முயற்சிக்கின்றனர்.
அத்தியாயம் 3 ரஷ்யர்கள். கண்ணியமான. அவர்களது. பெரிய அரசியலுக்கு ரஷ்யா திரும்பியது
உக்ரைன் மீதான ரஷ்யாவின் கொள்கை - கேள்விகள் மற்றும் பதில்கள்
03/11/2014
உக்ரைனில் நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில், பல கேள்விகள் எழுகின்றன. ரஷ்யாவின் நிலைப்பாடு எவ்வளவு சரியானது, தற்போதைய சூழ்நிலையில் ரஷ்யாவின் நடவடிக்கைகள் எவ்வளவு சரியானவை என்பது உட்பட.
இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிப்போம்.
புவிசார் அரசியல் என்பது தெருச் சண்டை போன்றது, ஆனால் சில விதிகளுடன் மட்டுமே. இந்த விதிகள் சர்வதேச சட்டம் என்று அழைக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும், சமீபத்தில் அமெரிக்காவும் அதன் சில நட்பு நாடுகளும் சர்வதேச சட்டத்தை நீக்குவதை நோக்கி நகர்வதில் தெளிவான போக்கைக் கண்டோம். இதை ஈராக், ஆப்கானிஸ்தான், யூகோஸ்லாவியா மற்றும் மிக சமீபத்தில் லிபியா மற்றும் சிரியாவில் பார்த்தோம்.
சர்வதேச சட்டத்தை மீறுவது என்றால் என்ன? முறைகேடான அதிகாரிகளுக்கு ஆதரவு, ஆயுதங்கள் மற்றும் பணத்துடன் போராளிகளுக்கு ஆதரவு, முரட்டு சக்தியுடன் சிக்கலான பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிக்கிறது.
அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் ரஷ்யாவுடன் கூட்டுறவை உருவாக்க விரும்புகின்றன என்ற பேச்சை நாம் அடிக்கடி கேட்கிறோம். இருப்பினும், அத்தகைய உறவுகள் ஒருவருக்கொருவர் நலன்களை மதிக்கின்றன மற்றும் மறுபுறம் ஏற்றுக்கொள்ள முடியாத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் படிகளை மறுப்பதைக் குறிக்கின்றன. இந்த விதியை மீறுவது உடனடியாக நிலைமையின் கூர்மையான அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது.
கியூபாவில் சோவியத் ஏவுகணைகளை நிலைநிறுத்தியதற்கு அமெரிக்க எதிர்வினை மற்றும் அதைத் தொடர்ந்து கியூபா ஏவுகணை நெருக்கடி, அமெரிக்காவிற்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையிலான அணுசக்தி மோதலின் விளிம்பில் உலகம் நின்றபோது, க்ருஷ்சேவின் சாகசக் கொள்கை இதற்குக் காரணம். சோவியத் ஒன்றியம் கியூபாவிற்கு ஏவுகணைகளை கொண்டு வந்தது, கோடையில் புளோரிடா சில நிமிடங்கள் தொலைவில் உள்ளது. மாநிலங்களால் இதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை, மேலும் நிலைமையின் கூர்மையான அதிகரிப்பு தொடங்கியது, இது அதிர்ஷ்டவசமாக, விரைவில் ஒரு சமரசத்துடன் முடிந்தது.
இன்றைய நெருக்கடிக்கு யார் காரணம்? அதைத் தவிர்க்க ஏதேனும் வழிகள் உள்ளதா?
உக்ரைனின் தற்போதைய நெருக்கடிக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும்தான் காரணம். உக்ரைன் அரசியலமைப்பை முற்றிலும் மீறும் நிலைக்கு கொண்டு வந்தது ரஷ்யா அல்ல; போராளிகளுக்கு ஆதரவளித்தது ரஷ்யா அல்ல. ஆரம்பத்தில் இருந்தே, ரஷ்யா கிய்வில் உள்ள சட்டபூர்வமான அரசாங்கத்தை ஆதரித்தது, அதன் தேர்தல்களில் அது எதுவும் செய்யவில்லை. யானுகோவிச்சின் வெற்றி மாஸ்கோவில் உறுதி செய்யப்படவில்லை, அது உக்ரைனின் வாக்காளர்களால் உறுதி செய்யப்பட்டது, அவர்கள் "ஆரஞ்சு" மூலம் சோர்வடைந்தனர். ஜனாதிபதி பதவிக்கான போராட்டத்தில் யானுகோவிச்சின் வெற்றியின் நியாயத்தை மேற்குலகம் பதிவு செய்தது.
பின்னர் மேற்கு யானுகோவிச்சுடன் இணைந்து பணியாற்றத் தொடங்கியது மற்றும் "ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்தது" என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்த தருணம் வரை அவருடன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. ஒப்பந்தத்தின் பொருள் எளிமையானது - உக்ரைனின் இறையாண்மையை மேற்கு நாடுகளின் கைகளுக்கு மாற்றுவது. நிலைமையை மேலும் அதிகரிப்பது ஒரு வகையான "தவறான தொடக்கம்" என்றும், இந்த படுகொலைகள் மற்றும் சண்டைகள் அனைத்தும் திட்டமிடப்பட்டவை என்றும் ஜனாதிபதி புடின் கூறினார். சற்று பிந்தைய காலத்திற்கு மட்டுமே - 2015 வசந்த காலத்தில் உக்ரைனில் ஜனாதிபதித் தேர்தல்களுக்கு.
2015 தேர்தல்களில் அமெரிக்கா தனது கைப்பாவைகளை அதிகாரத்திற்கு கொண்டு வரப் போகிறது, அவர்கள் உக்ரைன் மக்களின் பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கைத் தரங்களுக்கு ஒரு "கலைப்பு ஆணையமாக" செயல்பட வேண்டும்.
உக்ரைன் பிரதேசத்தில் மேற்கு நாடுகள் நிர்ணயித்துள்ள இலக்குகள் பின்வருமாறு.
1. உக்ரைனை எல்லா வகையிலும் குழப்பத்தின் ஒரு மண்டலமாக மாற்றுவது - பொருளாதாரம் முதல் அரசியல் வரை தீவிர ரஸ்ஸோபோப்ஸ் அதிகாரத்திற்கு எழுச்சியுடன்.
2. ரஷ்யாவின் அனைத்து "பாவங்கள்" பற்றிய குற்றச்சாட்டு, அதைத் தொடர்ந்து ரஷ்யாவை கிரிமியாவிலிருந்து வெளியேற்றுவது கடற்படைத் தளத்தை இழக்கச் செய்வது. கருங்கடலிலும், ஒட்டுமொத்த உலகப் பெருங்கடலிலும் ரஷ்யாவின் கடல் சக்தியைக் கட்டுப்படுத்த ஆங்கிலோ-சாக்சன்களின் பல நூற்றாண்டுகள் பழமையான கொள்கை என்ன.
3. உக்ரேனியர்களின் பங்கேற்புடன் மைதான சூழ்நிலையின்படி ரஷ்யாவில் அதிகாரத்தை மாற்றுவதற்கான மற்றொரு முயற்சியின் ஆரம்பம், கூட்டத்தில் நூறு சதவீதம் "விரக்தியற்ற ரஷ்யர்கள்" இருப்பார்கள். குறிப்பு புள்ளி 2016 இல் டுமா தேர்தல்கள். அது வேலை செய்யாது - ஜனாதிபதி தேர்தலின் போது இரண்டாவது முயற்சி.
4. இறுதி இலக்கு ரஷ்யாவில் குழப்பம், "புதிய ஜனநாயக" ரஷ்யாவிற்கும் "சர்வாதிகார" சீனாவிற்கும் இடையிலான இராணுவ மோதல், இது தற்போதைய ரஷ்ய அரசாங்கத்தின் கீழ் சாத்தியமற்றது.
இந்த புவிசார் அரசியல் போரில் மேற்கத்திய சூழ்நிலையில் உக்ரைனின் பங்கு நெருப்பில் ஒரு பாம்பின் பாத்திரமாகும். பிரதேசம், போர்க்களம், நெருப்பைத் தொடங்கும் பொருள்.
"ஐரோப்பிய ஆக்கிரமிப்பு" ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தொடர்பாக யானுகோவிச்சின் நிலைப்பாட்டில் கூர்மையான மாற்றம் ஏற்பட்டதால், மேற்கு நாடுகளுக்கு முன்னதாகவே தொடங்க வேண்டியிருந்தது.
பெப்ரவரி 21 அன்று மேற்கு நாடுகளின் மத்தியஸ்தம் மூலம் யானுகோவிச்சிற்கும் "எதிர்க்கட்சிக்கும்" இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட வழிவகுத்த மேலும் நிகழ்வுகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம்:
1. தீவிரவாதிகள் மற்றும் ஊழல் அரசியல்வாதிகளின் கைகளால் உண்மையான சதிப்புரட்சியை மேற்கொள்வதன் மூலம் மேற்குலகம் உக்ரைனில் ஸ்திரமின்மையைத் தொடங்கியது.
2. அமைதியான அதிகார மாற்றத்தை மேற்கொள்வதற்கு மேற்குலகுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்தன - யானுகோவிச் உண்மையில் பிப்ரவரி 21 அன்று அதிகாரத்தை ஒப்படைத்தார். நீங்கள் அமைதியான மற்றும் நிலையான நிகழ்வுகளை விரும்பினால், நீங்கள் இந்த ஒப்பந்தங்களுக்கு இணங்க வேண்டும். பல்வேறு சக்திகளின் உடன்பாடு, போராளிகளின் ஆயுதக் களைவு, 2014 டிசம்பரில் தேர்தல், அனைத்து அரசியல் சக்திகளும் சுதந்திரமாக பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பைக் கொண்ட அரசு.
3. மாறாக, கம்யூனிஸ்டுகள் மற்றும் பிராந்தியக் கட்சிகளின் துன்புறுத்தல் தொடங்கியது, அரசியலமைப்பு, நியமனம் போன்றவற்றை மீறும் சட்டங்களை முத்திரை குத்தியது. ஓ. சட்டத்தை மீறிய ஜனாதிபதி. மற்றும் மிக முக்கியமாக, "புதிய ராடா" இன் முதல் சட்டங்கள் ரஷ்ய மொழியின் நிலையை நீக்குதல் மற்றும் நாசிசத்தை ஊக்குவிப்பதற்கான பொறுப்பை நீக்குதல்.
தற்போதைய "குளிர்ச்சியான" நாஜி போராளிகள் மேற்கில் இருந்து கட்டுப்படுத்தப்படும் படைகள் - இந்த சமரசமற்ற போராளிகள் அமெரிக்க தூதரின் அழைப்பின் பேரில் கைதிகளையும் கட்டிடங்களையும் எவ்வாறு விடுவித்தனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அமெரிக்கர்கள் ஒப்பந்தங்களுக்கு இணங்க வேண்டும் மற்றும் வன்முறையை நிறுத்த வேண்டும் என்று கோரியிருந்தால், மந்திரத்தால் எல்லாம் அமைதியடைந்திருக்கும்.
ஆனால் மேற்குலகம், மறுப்புக்குப் பதிலாக, ஆட்சியாளர்களுக்கு ஆதரவைத் தெரிவித்தது.
ஏன்? ஏனெனில் மேற்கு நாடுகளுக்கு அமைதி தேவையில்லை, அதற்கு போர் தேவை. காட்சி அப்படியே உள்ளது, இது ஒரு வருடத்திற்கு முன்பு மட்டுமே விளையாடுகிறது.
உக்ரைனில் "குழப்பத்தை கிளப்பியது" ரஷ்யா அல்ல என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறேன். எதிர்ப்புக்கு எதிரான அவரது போராட்டத்தில் யானுகோவிச்சை ஆதரிப்பதாக ரஷ்யாவின் குற்றச்சாட்டுகள் எதையும் ஆதரிக்கவில்லை, இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. வெறும் அலறல்களும் உணர்ச்சிகளும். ஒரு முறையான ஜனாதிபதியாக, யானுகோவிச் சட்டத்தை மீறும் போராட்டங்களை பலம் மற்றும் துப்பாக்கிகளைப் பயன்படுத்தி ஒடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். ஆனால் அவர் இதைச் செய்யவில்லை, அதன் மூலம் நாட்டை குழப்பத்தில் ஆழ்த்தினார், மேலும் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் அதைச் செய்யும்படி அவரை வற்புறுத்தினர். அவர்கள் உத்தரவாதங்களை அளித்தனர், வாக்குறுதிகளை அளித்தனர், அதை அவர்கள் உடனடியாக உடைத்தனர்.
மைதானத்தில் துப்பாக்கி சுடும் வீரர்களை சுட்டுக் கொன்றதாக ரஷ்யாவின் குற்றச்சாட்டுகள் விமர்சனத்திற்கு நிற்கவில்லை.
1. ஒரு ஆதாரம் கூட இல்லை.
2. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இருவரையும் துப்பாக்கி சுடும் வீரர்கள் சுடும் போது, இந்த வடிவத்தில் இதை ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு தர்க்கரீதியான நியாயமும் இல்லை.
3. எகிப்து, லிபியா, சிரியா, யேமன், கிர்கிஸ்தான் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கடந்த சில ஆண்டுகளாக இதே துப்பாக்கிச் சூடு காட்சி ஏன் நடத்தப்பட்டது என்பதற்கு எந்த விளக்கமும் இல்லை. ரஷ்யா இதையெல்லாம் அங்கேயும் ஏற்பாடு செய்ததா?
துப்பறியும் நடைமுறையில் அத்தகைய கருத்து உள்ளது - ஒரு தொடர் கொலையாளி. அப்போதுதான் குற்றவாளியின் கையெழுத்து ஒத்துப்போகிறது. இது பல கொலைகளை ஒரே தொடராகக் கருதுவதற்குக் காரணம், ஒரு வெறி பிடித்தவரால் நடத்தப்பட்டதே தவிர, பல அயோக்கியர்களால் அல்ல. நாட்டின் வெவ்வேறு நகரங்களில் அல்லது வெவ்வேறு நாடுகளில் குற்றங்கள் நடந்தாலும் கூட. எனவே, "தெரியாத துப்பாக்கி சுடும் வீரர்களை" சுட்டுக் கொல்வது என்பது ஆர்ப்பாட்டக்காரர்களின் தொடர் கொலையாகும், அதே சூழ்நிலையில் வெவ்வேறு நாடுகளில் ஒரே சக்திகளால் செய்யப்படுகிறது. அமெரிக்க ஆதரவு பொம்மைகளை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற குறிக்கோளுடன்.
இந்த சூழ்நிலையில், ரஷ்யா தனது கொள்கையில் அமெரிக்காவின் இறுதி இலக்கை புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இன்று அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் ஒரு புவிசார் அரசியல் மோதல் உள்ளது என்பதையும், கிரிமியா மற்றும் உக்ரைன் ஆகியவை இந்த மோதலின் இடம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கியேவில் உள்ள ஆட்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த எதுவும் இல்லை - அவர்கள் பொம்மைகள். ஆனால் அமெரிக்காவுடன் உடன்பாடு ஏற்படுவது சாத்தியமற்றது, ஏனெனில் அமெரிக்கா ரஷ்யாவின் நலன்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அண்டை நாடான உக்ரைனில் நட்பு அரசாங்கமான கிரிமியாவில் ஒரு தளம் இருக்க வேண்டும் என்பதும், உக்ரைன் செழிப்பாகவும், வெற்றிகரமாகவும், அமைதியாகவும் இருப்பதைக் காண வேண்டும் என்பதே அவரது விருப்பம்.
இந்த சூழ்நிலையில், முறையான ஜனாதிபதி யானுகோவிச்சின் ஆதரவைப் பெற்ற (வாய்மொழியாக இருந்தாலும்) கிரிமியாவின் சட்டப்பூர்வ அதிகாரிகளை ஆதரிக்காமல், ரஷ்யா வெறுமனே அமெரிக்க சூழ்நிலையுடன் விளையாடுவதைக் குறிக்கிறது. கிரிமியா மற்றும் கடற்படை தளம் இரண்டையும் மிக விரைவாக இழக்க நேரிடும், மேலும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள போராளிகளுடன் இராணுவ மோதலுக்கு கூட இழுக்கப்படும். கிரிமியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில், ரஷ்ய கலாச்சாரம் மற்றும் ரஷ்ய மொழி பேசும் அனைவருக்கும் ஆதரவை வழங்கவில்லை.
ரஷ்யா இராஜதந்திர ஆதரவுடன் முறையான அரசாங்கத்திற்கு உதவியது, இப்போது நிதி உதவி செய்கிறது. பந்தயம் கட்டப்பட்டது - நாங்கள் கிரிமியாவை விட்டுவிட மாட்டோம். ஏனெனில் கிரிமியாவை சரணடைவது நமது நிலையை மேலும் மோசமாக்கும், மேலும் பொதுமக்களுக்கு எதிராக நாஜிகளால் உயிரிழப்புகள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் இது பதற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்காது, ஏனென்றால் அமெரிக்காவில் நெருக்கடியின் அமைப்பாளர்களுக்கு இது உண்மையில் தேவை.
2008 இன் கதை ஒசேஷியாவில் மீண்டும் மீண்டும் வருகிறது. பின்னர் ரஷ்யா, அதே வழியில், எதிர்வினை செய்ய வாய்ப்பு இல்லை - 2008 இல் அமைதிக்கான ஆசை இராணுவ வழிமுறைகளால் ஆக்கிரமிப்பாளரின் கடுமையான வற்புறுத்தலின் மூலம் வந்தது. மாற்றீடு பேரழிவு தரக்கூடியது - சாகாஷ்விலியின் செயல்களுக்கு கண்மூடித்தனமாக மாறுவது என்பது சுயமரியாதையை இழந்து, வடக்கு காகசஸில் ஒரு சங்கிலி எதிர்வினையை ஏற்படுத்துவதாகும்.
உக்ரைனில் தற்போதைய நெருக்கடி தீர்க்க எளிதானது - பிப்ரவரி 21 ஒப்பந்தங்களுக்கு நாம் திரும்ப வேண்டும். ரஷ்யா தொடர்ந்து இதைக் கோருகிறது - மேற்கின் எதிர்வினை பூஜ்ஜியம். ஏனெனில் அவருக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவையில்லை, ஆனால் அவற்றின் அதிகரிப்பு.
எனவே, வாஷிங்டன் ரஷ்யாவை பாதியிலேயே சந்திக்கவில்லை, ஆனால் அழுத்தத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறது.
"அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெர்ரி தனது ரஷ்ய சக ஊழியருக்கு "இராஜதந்திர இறுதி எச்சரிக்கை" விடுத்தார். கிரிமியாவில் உள்ள அதன் வரிசைப்படுத்தல் தளங்களுக்கு வெளியே ரஷ்ய இராணுவத்தின் தொடர்ச்சியான இருப்பு நெருக்கடியைத் தீர்ப்பதற்கான இராஜதந்திர பாதையை விட்டுவிடவில்லை, கெர்ரி எச்சரித்தார்."[28]
இந்த சூழ்நிலையில், இன்று ரஷ்யாவிற்கு மகத்தான புவிசார் அரசியல், உள்நாட்டு அரசியல் மற்றும் பொருளாதார இழப்புகள் இல்லாமல் "தலைகீழாக" சாத்தியமற்றது. இந்த நலன்களின் இழப்பில் அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை எட்ட முயற்சிப்பதை விட ரஷ்யா தனது நலன்களைத் தொடர்ந்து பாதுகாப்பது மிகவும் குறைவான செலவாகும்.
அமெரிக்கக் கண்ணோட்டத்தில், ஆத்திரமூட்டல்கள் மற்றும் பிற முறைகள் மூலம் கிரிமியாவின் எல்லைகளில் இராணுவ மோதலை ஒரே நேரத்தில் தூண்ட முயற்சிக்கும் அதே நேரத்தில் ரஷ்யா மீது சாத்தியமான அனைத்து அழுத்தங்களையும் பிரயோகிப்பதே சிறந்த வழி. கிரிமியாவில் வாக்கெடுப்புக்கு முன்னர் மேற்கு நாடுகள் இதைச் செய்ய வேண்டும். மேற்குலகமும் அதன் கைப்பாவைகளும் எந்தவிதமான வன்முறை மோதல்களையும் தூண்டிவிட முடியாது என்று நான் நம்ப விரும்புகிறேன், ஆனால் இதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
பெரும்பான்மையான கிரிமியர்களின் விருப்பத்தின் வெளிப்பாட்டுடன் "இணைப்பிற்காக" ஒரு வாக்கெடுப்பை நடத்துவது, ரஷ்ய தலைமைக்கு முழு ஆயுதங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது.
1. கிரிமியாவை ரஷ்யாவில் சேர்த்தல் (அல்லது சேர்க்காதது).
2. கூட்டமைப்பு கவுன்சில் ஏற்கனவே ரஷ்யாவின் ஜனாதிபதியால் நாட்டிற்கு வெளியே இராணுவத்தைப் பயன்படுத்த அங்கீகாரம் அளித்துள்ளது, ஆனால் கடந்த வாரத்தில் அவர் இந்த உரிமையைப் பயன்படுத்தவில்லை.
3. சாத்தியமான அனைத்து திசைகளிலும் உக்ரைன் மற்றும் மேற்கு நாடுகளில் பொருளாதார அழுத்தம் (எரிவாயு தள்ளுபடியை ரத்து செய்தல், அவசரகால சூழ்நிலைகளில் விநியோகத்தை நிறுத்துதல், அமெரிக்காவின் இதேபோன்ற நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் மேற்கத்திய சொத்துக்களை கைப்பற்றுதல் போன்றவை).
இன்று விளையாடப்படும் செஸ் விளையாட்டில் இரு தரப்பினரும் பங்கேற்கின்றனர். இது ரஷ்யா மற்றும் மேற்கு. மேலும், உங்களுக்குத் தெரிந்தபடி, செஸ் வீரர்களின் நகர்வுகள் அவர்களின் சொந்தத் திட்டங்களால் மட்டுமல்ல, எதிராளியின் நகர்வுகளாலும் தீர்மானிக்கப்படுகின்றன. உங்கள் எதிராளியின் செயல்களுக்கு எதிர்வினையாற்றுவதும், உங்கள் நகர்வுகளால் உங்கள் சொந்த நலன்களுக்கு மதிப்பளிப்பதும் இந்த சதுரங்க விளையாட்டில் வெற்றிக்கான பாதையாகும்.
ஒரு கிராண்ட்மாஸ்டர், மற்றவரின் கூச்சல் மற்றும் அழுத்தத்தின் கீழ், ஏற்கனவே எடுத்த நடவடிக்கைகளைத் திரும்பப் பெறத் தொடங்கினால், அவரது தோல்வி காலத்தின் ஒரு விஷயமாக மட்டுமே இருக்கும்.
ரஷ்யர்கள். கண்ணியமான. அவர்களது
03/03/2014
படங்கள் மற்றும் உரைகளை மாற்றும் ஸ்ட்ரீமின் பின்னால் உள்ள முக்கிய விஷயத்தை நீங்கள் எப்போதும் பார்க்க வேண்டும். எனவே உணர்ச்சிகளையும் மாற்றும் செய்திகளின் ஓட்டங்களையும் ஒதுக்கி வைத்து, முக்கிய விஷயத்தைப் பற்றி பேசலாம்.
உக்ரைனைச் சுற்றியுள்ள தற்போதைய சூழ்நிலையில் ரஷ்யா எதைப் பாதுகாக்கிறது?
1. உக்ரைனில் உள்ள சர்வதேச சட்டத்தை ரஷ்யா பாதுகாக்கிறது.
இது சிலருக்கு ஆச்சரியமாகத் தோன்றலாம், ஆனால் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு உருவாக்கப்பட்ட வடிவத்தில் சர்வதேச சட்டத்தை தொடர்ந்து பாதுகாக்கும் உலகின் ஒரே நாடு ரஷ்யா மட்டுமே.
சீனாவின் ஆதரவுடன், ஆம். ஆனால் "சர்வதேச சமூகத்திடம்" இருந்து எளிய மற்றும் தெளிவான விஷயங்களைக் கோருவது ரஷ்யாதான்.
♦ உக்ரைன் நெருக்கடியைத் தீர்க்க சர்வதேச மத்தியஸ்தர்களின் (அதாவது மேற்கத்திய நாடுகள்) உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துதல். இதன் பொருள் பிப்ரவரி 21 ஆம் தேதிக்கு நிலைமையை திரும்பப் பெறுவது மற்றும் அப்போது கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை அனைத்து தரப்பினரும் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும்.
♦ இன்று உக்ரைனின் ஒரே சட்டபூர்வமான ஜனாதிபதி விக்டர் யானுகோவிச் என்று ரஷ்யா கூறுகிறது. இங்கேயும், ரஷ்யா சர்வதேச சட்டத்துடன் முற்றிலும் ஒத்துப்போகும் நிலைப்பாட்டை எடுக்கிறது. பிடிக்கும் - பிடிக்காது - பொருத்தமற்றது. உக்ரைனின் அரசியலமைப்பு உள்ளது, மேலும் அனைத்து நடவடிக்கைகளும் அதற்கு இணங்க வேண்டும். அரசியலமைப்புச் சட்டத்தின்படி, ஜனாதிபதியை அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதற்கான ஒரே வழி, அவர் என்ன செய்தாலும், பதவி நீக்கம் மட்டுமே. வேறு இல்லை. மேலும் குற்றச்சாட்டு நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்பது மட்டுமல்லாமல், தொடங்கப்படவில்லை.
♦ ரஷ்யாவின் அனைத்து மேலும் நடவடிக்கைகளும் சட்டம் மற்றும் ஒழுங்கை உறுதி செய்வதை நோக்கமாகக் கொண்டவை மற்றும் முதல் இரண்டு புள்ளிகளிலிருந்து உருவாகின்றன.
உண்மை என்னவென்றால், சர்வதேச சட்டங்கள் மற்றும் பொதுவாக சட்டங்களை மீறுவது மேலும் சோகமான விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது. ரஷ்யா ஒரு எளிய மற்றும் தெளிவான கொள்கையை பாதுகாக்கிறது: உலகில் முழு உலகமும் வாழும் விதிகள் உள்ளன, மேலும் அனைத்து உலக அரசியலும் இந்த விதிகளின்படி மேற்கொள்ளப்படுகின்றன. சிரியாவிலும் உக்ரைனிலும். யாரோ ஒருவர் "சட்டப்பூர்வத்தன்மையை இழந்துவிட்டார்" என்று மட்டும் கூறிவிட்டு ஆட்சிக் கவிழ்ப்பை நடத்தலாம் அல்லது ஆயுதப் போராட்டத்தைத் தொடங்கலாம். மேலும் அரசியலமைப்பை மீறுபவர்கள் உலகில் உள்ள எவராலும் சட்டபூர்வமான அதிகாரிகளாக அங்கீகரிக்கப்படுவதற்கு உரிமை இல்லை.
அவர்களை அங்கீகரிக்க முடியாது;
இதுதான் ரஷ்யா மற்றும் சீனாவின் அணுகுமுறை. இரண்டாவது அணுகுமுறை உள்ளது - நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால், கிரகம் ஒரு காட்டாக மாறும். எந்த ஒரு தன்னிச்சையான செயலையும் செய்ய வலிமையானவர்களின் உரிமை இந்த இரண்டாவது அணுகுமுறையின் சாராம்சம். கட்டுரைகள் மற்றும் அறிக்கைகள் மூலம் நீங்கள் அதை எப்படி மறைத்தாலும், அர்த்தம் மாறாது. இக்கட்டான நிலை எப்போதும் ஒன்றுதான் - சட்டத்தை மீறலாமா வேண்டாமா? எல்லாவற்றிற்கும் மேலாக, தஸ்தாயெவ்ஸ்கி தனது "குற்றம் மற்றும் தண்டனை" இல் இதைப் பற்றி சரியாக எழுதினார், அவர் சர்வதேச சட்டங்களைப் பற்றி பேசவில்லை என்றாலும்.
நாங்கள் வலியுறுத்தும் சர்வதேச சட்டத்திற்கு இணங்குவதற்கான கொள்கையிலிருந்து, பின்வரும் முடிவு பின்வருமாறு.
2. ரஷ்யா மனித உரிமைகளை பாதுகாக்கிறது.
எந்தவொரு சட்ட விரோதமும் எப்போதும் மனித உரிமைகளை மீறுவதற்கு வழிவகுக்கிறது. சர்வதேச சட்டங்களை மீறுவது மிக மோசமான விஷயம். இதன் காரணமாக, போர்கள் தொடங்குகின்றன, மேலும் மக்கள் தங்கள் முக்கிய உரிமையை - வாழ்வதற்கான உரிமையை இழக்கிறார்கள். இன்று உக்ரைனில், இந்த நாட்டின் குடிமக்களில் சிலர் தங்களின் வாழ்வுரிமை, நடமாடும் சுதந்திரம், வீட்டு உரிமை மீறல் உரிமை, சொத்துரிமை, மத சுதந்திரம், உரிமை போன்ற சூழ்நிலையில் தங்களைக் காண்கிறார்கள். அவர்களின் தாய்மொழியை சுதந்திரமாகப் பேசுவது மற்றும் பல உரிமைகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. ரஷ்யா, சட்டத் துறைக்குத் திரும்பக் கோரி, முறையான அரசாங்கத்தை ஆதரித்து, சட்டவிரோத அரசாங்கத்தை அங்கீகரிக்காமல், உக்ரைனின் அனைத்து குடிமக்களின் இந்த உரிமைகள் அனைத்தையும் பாதுகாக்கிறது.
ரஷ்யா மக்களை தேசியங்களாகப் பிரிக்கவில்லை, ரஷ்யா மக்களை மதப் பிரிவுகளாகவும் அரசியல் பார்வைகளாகவும் பிரிக்கவில்லை. உக்ரைனில் உள்ள எந்தவொரு நபருக்கும் மனித உரிமைகளைப் பாதுகாக்க ரஷ்யா தயாராக உள்ளது. ரஷ்யாவில் வசிப்பவர்களுக்கு, உக்ரைனின் மேற்குப் பகுதிகளில் வசிப்பவர்கள் அதன் கிழக்குப் பகுதிகளில் வசிப்பவர்களைப் போலவே அதே சகோதரர்கள். போதைப் பிரச்சாரத்தில் வீழ்ந்தவர்கள் மட்டுமே. உக்ரைனில் வசிப்பவர்களுக்கு எந்த நாட்டினருக்கும் ரஷ்யா எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது.
ரஷ்யர்கள், உக்ரேனியர்கள், டாடர்கள் மற்றும் உக்ரைனில் வசிக்கும் பிற மக்கள் மற்றும் தேசிய இனத்தவர்கள் ரஷ்யாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேசிய இனங்களின் மக்கள் அமைதியாக வாழ்கின்றனர். ரஷ்யாவில் யாரும் ஒடுக்கப்படவில்லை, யாரும் தங்கள் சொந்த மொழியைப் பேசுவதிலிருந்தோ அல்லது அவர்களின் சொந்த கலாச்சாரத்தைக் கற்றுக் கொள்வதையோ தடுக்கவில்லை. ரஷ்யாவைப் பற்றி பயப்படத் தேவையில்லை - இது நமது பொதுவான புவிசார் அரசியல் எதிரிகளின் பிரச்சாரத்தைத் தவிர வேறில்லை.
பாசிசத்துடன் ரஷ்யா ஒருபோதும் இணக்கமாக வராத ஒரே விஷயம். மரணம் மற்றும் குழப்பத்தை விதைக்கும் நாஜி குற்றவாளிகளைத் தவிர அனைத்து மக்களின் உரிமைகளையும் ரஷ்யா பாதுகாக்கிறது. ரஷ்யாவின் நிலைப்பாடு எளிதானது: குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் மற்றும் அரசியலமைப்பு ஒழுங்கை மீட்டெடுக்க வேண்டும், இது உக்ரைனில் நடக்கும் வரை, இந்த உத்தரவை மீட்டெடுக்க முறையான அரசாங்கத்திற்கு உதவ ரஷ்யா தயாராக உள்ளது.
சர்வதேச சட்டத்திற்கு இணங்குவதற்கும் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிப்பதற்கும் ரஷ்யாவின் தற்போதைய போராட்டம் கிரிமியாவைச் சுற்றி நடைபெறுகிறது என்பது மிகவும் அடையாளமாக உள்ளது.
நாம் நினைவில் வைத்துள்ளபடி, போருக்குப் பிந்தைய உலகம் யால்டா மாநாட்டில் உருவாக்கப்பட்டது, இன்று சர்வதேச அரசியலின் இந்த ஐநா ரத்து செய்யப்பட்ட விதிகளுக்கு இணங்குவதற்கான போராட்டம், பின்னர் ஹெல்சின்கி ஒப்பந்தங்களால் உறுதிப்படுத்தப்பட்டது, மீண்டும் கிரிமியன் மண்ணில் நடைபெறுகிறது.
3. ரஷ்யா ஒரு மாஜிஸ்திரேட் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறது. நாகரிகம் இப்போது ரஷ்யாவில் உள்ளது.
ஜென்டர்முக்கு அடுத்ததாக ஒரு சமாதான நீதிபதி தோன்றினார், அவர் கவனிக்கவில்லை. ஜென்டர்ம் என்பது உத்தரவின் பயன், சட்டப்பூர்வத்தன்மை மற்றும் நியாயத்தன்மை ஆகியவற்றைக் கேட்காமல் ஒரு உத்தரவை நிறைவேற்றும் ஒருவரின் உருவம் என்றால், மாஜிஸ்திரேட் என்பது ஒரு நாட்டின் புதிய உருவம், இது நியாயமாக தீர்ப்பளிக்கும் பணியை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. வலிமையானவர்கள் மட்டுமல்ல, பொதுவாக அனைவரின் நலன்களும்.
உண்மையில், இது "நாகரிகத்தின்" உருவம். நாகரீகம் "நாகரீகம் அல்லாதது" என்பதிலிருந்து இப்படித்தான் வேறுபடுகிறது. "நாகரீகம் அல்லாதது" என்பது வலிமையின் உரிமை, மற்றும் நாகரிகம் என்பது உரிமையின் வலிமை. "அல்லாத நாகரீகத்தில்" சிறிய மற்றும் பலவீனமான அனைவருக்கும் வாழ்வதற்கான இடமும் இல்லை, உரிமையும் இல்லை. நாகரீகம் என்பது நடைமுறை நன்மைக்காக அல்ல, ஒழுக்கத்தின் காரணங்களுக்காக குறைவான மற்றும் பலவீனமானவர்களை பெரும்பான்மை பாதுகாக்கிறது. நாகரிகம் இப்போது ரஷ்யாவில் உள்ளது. ரஷ்யாவிற்கு வெளியே பல நாகரிக மக்கள் உள்ளனர், ஆனால் நாகரிகத்தைப் பாதுகாக்க எந்த அதிகார மையங்களும் தயாராக இல்லை. வெறுமனே அதிகார மையங்கள் உள்ளன. ரஷ்யர்கள். கண்ணியமான. அவர்களது.
உலகில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் மக்களும் இதைச் சொல்லலாம். இப்போது, உக்ரைனுக்குப் பிறகு, அவர்களால் முடியும். ஒசேஷியாவுக்குப் பிறகு, பலர் இதை நம்பினர்.
உக்ரைன் இனி உலக நம்பிக்கையை கொடுக்கவில்லை, ஆனால் ஒரு வாய்ப்பு.
கிரிமியா வாக்கெடுப்புக்கு தயாராக உள்ளது
03/15/2014
இன்று காலை நான் சிம்ஃபெரோபோலுக்கு பறந்தேன். விமான நிலையத்தில், உக்ரேனிய சீருடையில் சுங்க அதிகாரிகள் மற்றும் எல்லைக் காவலர்கள் அமைதியாக தங்கள் வேலையைச் செய்கிறார்கள். விமான நிலையத்திலோ அல்லது அதைச் சுற்றியோ ஆயுதம் ஏந்தியவர்கள் யாரும் இல்லை. நகரத்தில் எல்லாம் முற்றிலும் அமைதியாக இருக்கிறது. ஒரு முறை மட்டுமே நான் வலுவூட்டப்பட்ட ஆடையைப் பார்த்தேன் - ஒரு ஜோடி கோல்டன் ஈகிள்ஸ், போக்குவரத்து காவலர்கள் மற்றும் கோசாக்ஸ். நிர்வாக கட்டிடங்கள் ஆயுதங்கள் இல்லாமல் கோசாக்ஸால் பாதுகாக்கப்படுகின்றன. சிம்ஃபெரோபோல் தெருக்களில் சாதாரண அன்றாட வாழ்க்கை உள்ளது. எந்த பதற்றமும் உணரப்படவில்லை அல்லது கவனிக்கப்படவில்லை.
கிரிமியன் தற்காப்புப் படைகளில் இருந்து "கண்ணியமான மக்களை" பார்க்க எனக்கு வாய்ப்பளிக்குமாறு எனது தோழர்களிடம் கேட்டேன். தேட ஆரம்பித்தோம். உண்மை என்னவென்றால், ரஷ்யாவில் வெளியிடப்பட்ட அழகான சீருடையில் கண்ணியமான நபர்களின் அனைத்து புகைப்படங்களும் அரசாங்க மாளிகையைச் சுற்றி எடுக்கப்பட்டவை. எல்லாமே ஒரே பகுதியில்தான். இப்போது அங்கே யாரும் இல்லை. நான் ஏற்கனவே கூறியது போல், கோசாக்ஸ் ஆயுதங்கள் இல்லாமல் நிற்கிறது. கடைசி முயற்சியாக - ஒரு சவுக்குடன். ஆனால் கண்ணியமான மக்களுக்கு நான் உண்மையில் நன்றி சொல்ல விரும்பினேன். நாங்கள் அவர்களைக் கண்டுபிடித்தோம். நகரின் தெருக்களில் உக்ரேனிய இராணுவப் பிரிவுகள் அமைந்துள்ள இரண்டு இடங்களில், நுழைவாயிலில், வேலியுடன், பல கண்ணியமான மக்கள் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விட கண்ணியம் குறைந்தவன் என்ற முறையில் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ள அனுமதி கேட்டேன். ஒரு இடத்தில் அவர்கள் மறுத்துவிட்டார்கள், மற்றொரு இடத்தில் கண்ணியம் எல்லையற்றது, அதற்கு சிறப்பு நன்றி.
சிம்ஃபெரோபோல் வாக்கெடுப்புக்கு முற்றிலும் தயாராக உள்ளது. எந்த பிரச்சனையும் பார்க்கவோ கேட்கவோ இல்லை. கண்ணியமான மக்கள் நிற்கும் தெருவில், வழிப்போக்கர்கள் வெறுமனே நடந்து செல்கிறார்கள் மற்றும் கார்கள் ஓட்டுகின்றன. எந்த உற்சாகமும் இல்லை, நிச்சயமாக வன்முறையும் இல்லை. இப்போது கிரிமியர்களின் விருப்பத்தின் வெளிப்பாட்டின் முடிவுகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்.
கிரிமியாவில் வாக்கெடுப்பு
03/16/2014
கிரிமியாவில் வாக்கெடுப்பு அமைதியாகவும் சட்டத்தின் கட்டமைப்பிற்குள்ளும் நடைபெறுகிறது. சிம்ஃபெரோபோலில் இருப்பதால், நடக்கும் நிகழ்வுகளை என் கண்களால் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இன்று காலை வாக்கெடுப்பு வாக்களிப்பு எப்படி நடக்கிறது என்பதைப் பார்ப்பதற்காக இரண்டு வாக்குச் சாவடிகளுக்கு வந்தேன்.
வாக்குச்சாவடிகளில் எங்கும் ஆயுதம் ஏந்தியவர்கள் இல்லை. நுழைவாயில் ஆயுதம் ஏதுமின்றி காவலர்களால் பாதுகாக்கப்படுகிறது. வாக்காளர்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுப்பதில்லை. வழக்கமாக எந்த தேர்தலிலும் நடைபெறுவது போல் வழக்கமான வாக்குப்பதிவு நடைமுறைகள் நடைபெற்று வருகின்றன. ஒரே ஒரு வித்தியாசம் - வாக்கெடுப்புக்கு வந்தவர்களின் சிறந்த மனநிலை. மக்கள் வரவேற்புடன் புன்னகைக்கிறார்கள், நீங்கள் பண்டிகை மனநிலையை உணர முடியும். முழு செயல்முறையும் வழக்கமான வாக்களிக்கும் நடைமுறையிலிருந்து வேறுபட்டதல்ல. வாக்குப் பெட்டிகள் வெளிப்படையானவை.
ஒவ்வொரு தளத்திலும் ருசியான பேஸ்ட்ரிகளுடன் கட்டாய "தேர்ந்தெடுக்கப்பட்ட பஃபே" உள்ளது, அதை நான் தனிப்பட்ட முறையில் முயற்சிக்கத் தவறவில்லை.
சிம்ஃபெரோபோல் தெருக்களில், சாதாரண அன்றாட வாழ்க்கை தொடர்கிறது, இருப்பினும், இன்று வானிலை மோசமாகிவிட்டது, மழை பெய்தது, இரவில் கூட பனி பெய்தது. நகரின் மையப்பகுதியில் ஏராளமான படக்குழுவினர் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ளனர். வெர்கோவ்னா ராடா கட்டிடம் நிராயுதபாணியான கோசாக்ஸால் பாதுகாக்கப்படுகிறது.
சிம்ஃபெரோபோலின் மத்திய சதுக்கத்திற்கு அருகில் கோசாக்ஸ் பொது ஒழுங்கைப் பாதுகாக்கிறது, அங்கு ஒரு மேடை நிறுவப்பட்டு ஒரு கச்சேரி நடைபெறுகிறது.
இப்போது வாக்கெடுப்பின் அதிகாரப்பூர்வ முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை காத்திருக்கிறோம்.
கிரிமியாவிலிருந்து பாடங்கள்
03/17/2014
கிரிமியாவில் நடந்த வாக்கெடுப்பு அமோக வெற்றியில் முடிந்தது. ரஷ்ய உலகின் வரலாற்று நீதி, அகிம்சை மற்றும் ஒன்றிணைக்கும் போக்குகளின் வெற்றி.
இருப்பினும், எங்களைப் பொறுத்தவரை, கிரிமியர்களின் விருப்பத்தின் வெளிப்பாட்டின் முடிவுகள் தற்போதைய நிலைமையை பகுப்பாய்வு செய்ய ஒரு சிறந்த காரணம்.
மாற்றங்கள் எப்போதும் கவனிக்கப்படாமல் நடக்கும். நாம் கண்காணிக்க முடியாததை விட உலகம் வேகமாக மாறி வருகிறது. சோவியத் ஒன்றியத்தின் துரோகக் கலைக்கப்பட்ட மறுநாள், நேற்றுக்கும் இன்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை சிலர் கவனித்தனர். ஆனால் பல ஆண்டுகள் கடந்துவிடும் - மற்றும் அக்டோபர் 1993 மாஸ்கோவில் வரும். பின்னர் செச்சினியாவில் போர். டிரான்ஸ்னிஸ்ட்ரியா. இரத்தம். வீழ்ச்சியடைந்த வாழ்க்கைத் தரம், அதிகரித்து வரும் இறப்பு. மேலும் பத்து வருடங்கள் கடந்து 2014 இல் கலவரம் நிறைந்த கெய்வில் இரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால், ஒரே நாட்டின் வீழ்ச்சிக்குப் பிறகு நடந்த அனைத்தும், அந்த சரிவு நாளின் நேரடி விளைவு.
அது இன்று - கிரிமியாவில் மார்ச் 16, 2014 அன்று நடந்த வாக்கெடுப்பின் முடிவுகள் உலக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தைத் திறந்தன.
நாகரிகங்களின் போராட்டம் தொடங்குகிறது - சித்தாந்தங்களின் போராட்டம் இறுதியாக கடந்த காலத்தின் ஒரு விஷயம்.
1991ஆம் ஆண்டிலிருந்து உலகில் சிலர் தாங்கள் இவ்வுலகில் தனிமையில் இருப்பது போல் நடந்து கொள்ளப் பழகிவிட்டனர். இந்த நேரத்தில், "சர்வதேச சமூகம்" 8-10 நாடுகளின் கருத்துக்கு சுருங்கியது, சில காரணங்களால் அவை மனித இருப்புக்கான ஒரே தரநிலை என்று முடிவு செய்தன.
இன்று, ஒருமுனை உலகம் முற்றிலும் கடந்த காலத்தின் ஒரு விஷயம். நாகரிகங்களுக்கு இடையிலான போட்டி மீண்டும் தொடங்குகிறது மற்றும் ரஷ்ய நாகரிகம் மீண்டும் அதன் அடையாளத்தையும் அதன் நலன்களையும் தீவிரமாக பாதுகாக்கப் போகிறது. இந்த ஆர்வங்கள் எளிமையானவை மற்றும் புரிந்துகொள்ளக்கூடியவை - ரஷ்ய நாகரிகத்தின் வளர்ச்சி, அதன் பன்னாட்டு கலாச்சாரம், ரஷ்ய மொழியின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி ஆகியவை முக்கிய பிணைப்பு உள் அடித்தளமாக உள்ளன.
உக்ரைனில் நிலைமையின் விரைவான வளர்ச்சி உலக அரசியல் முழுவதும் நிலைமையில் கூர்மையான மாற்றத்திற்கு வழிவகுத்தது. கியேவில் அமெரிக்க சார்புப் படைகளால் மேற்கொள்ளப்பட்ட சதிப்புரட்சியின் காரணமாக உக்ரைன் ஒரு மாநிலமாக மரணத்தின் விளிம்பில் இருந்தது. இந்த சோகமான சூழ்நிலை உக்ரேனிய சமூகத்தில் சுதந்திரத்தின் ஆண்டுகளில் இருந்த உள் முரண்பாடுகளை கடுமையாக மோசமாக்கியது. நாகரிகங்களின் மோதலின் பார்வையில், இந்த முரண்பாடுகளைப் புரிந்துகொள்வது கடினம் அல்ல. உக்ரேனிய மக்கள் ரஷ்ய மக்களின் ஒரு பகுதி, அவர்கள் ரஷ்ய நாகரிகத்தின் ஒரு பகுதி. இது பெரும்பான்மையான உக்ரேனியர்களால் உணரப்படுகிறது, அவர்கள் சொல்வது போல், மரபணு ரீதியாக. ரஷ்யா மீதான ஏக்கம் தனக்கான ஏக்கம். மேற்கத்திய நாகரிகம், அதன் அனைத்து பளபளப்பு மற்றும் சிறப்பிற்காக, அன்னியமானது. ஒவ்வொரு ரஷ்யனும் (உக்ரேனிய, செச்சென், டாடர், முதலியன) ரஷ்யா அல்லது உக்ரைனில் இருந்து மேற்கு நாடுகளுக்கு வரும்போது இதை உணர்கிறான்.
இதற்கிடையில், உக்ரைனின் ஒரு பகுதி (மேற்கு) தன்னை மேற்கத்திய நாகரிகத்தின் ஒரு பகுதியாக கருத விரும்புகிறது. இது உண்மையா இல்லையா என்று நான் வாதிட மாட்டேன் - இது அவ்வளவு முக்கியமல்ல. மற்றொரு விஷயம் முக்கியமானது: மேற்கு உக்ரைனை அதன் நாகரிகத்தின் ஒரு பகுதியாக கருதவில்லை. உக்ரைன் ஒரு பையனைப் போன்றது, அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் மற்றும் திருமண தேதியை நிர்ணயிக்கிறார், ஆனால் அவர் பெண்ணின் சம்மதத்தைப் பெறவில்லை. "உக்ரைன் ஐரோப்பா" என்ற பேச்சு அரசியல்வாதிகள் தங்கள் இலக்குகளை அடைய முன்வைக்கும் அழகான முழக்கங்களைத் தவிர வேறில்லை.
ரஷ்ய நாகரிகத்தின் ஒரு பகுதியை ஒருவித நாகரீக "முன்புலத்தில்" இழுக்கும் முயற்சிகள், அதாவது உக்ரைனை ரஷ்யாவிலிருந்து கிழித்தெறிவது, ஆனால் அதை ஐரோப்பாவிற்கு எடுத்துச் செல்லாமல், தொடர்ந்து அங்கு "விருப்பம்", உள் இடைவெளிகளை உருவாக்க வழிவகுத்தது. உக்ரேனிய மாநிலம். முதல் கடுமையான நெருக்கடியில், ஒரு விரிசல் மேற்பரப்புக்கு வந்தது, மேலும் மாநிலம் சீம்களில் விரிசல் ஏற்படத் தொடங்கியது.
விளைவுகள் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்களின் மரபணுக் குறியீட்டை நீங்கள் கற்பழிக்க முடியாது. இரண்டு தசாப்தங்களாக அவர்கள் உக்ரேனியர்கள், அவர்கள் உக்ரேனிய மொழியில் மட்டுமே பேச வேண்டும், எழுத வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. தன்னை ஒரு இன உக்ரேனியனாகக் கருதும் எவரும் அவ்வாறு செய்தார்கள். ஆனால் தங்களை ரஷ்ய அல்லது மற்றொரு தேசத்தின் நபர் என்று கருதியவர்கள் மீறப்பட்டதாக உணர்ந்தனர். சோவியத் ஒன்றியத்தில் இது இல்லை, எல்லோரும் ரஷ்ய மற்றும் தேசிய மொழி இரண்டையும் கற்றுக்கொண்டனர். மேலும் எந்த பதற்றமும் இல்லை. ஏன்? யாரும் வெளிநாட்டு நாகரிகத்திற்கு இழுக்கப்படவில்லை, மற்றும் ரஷ்ய நாகரிகத்தின் கட்டமைப்பிற்குள், உக்ரேனிய அல்லது வேறு எந்த சொந்த மொழியையும் அன்னியமாக யாரும் உணரவில்லை. இது இயற்கையானது மற்றும் இயற்கையானது - நமது நாகரிகம் பன்முகத்தன்மை கொண்டது மற்றும் பன்னாட்டுமானது. ஆனால் ஒருவருடைய தாய்மொழியில் பேசவோ எழுதவோ எந்த தடையும் இருந்ததில்லை. தேசிய அடையாளத்தின் மீதான தடைகள் மற்றும் மக்கள் இனப்படுகொலைகள் அனைத்தும் மேற்கத்திய நாகரிகத்தின் அடையாளங்கள்.
உக்ரைன் ஒரு மாநிலமாக வெற்றிபெற முடியவில்லை, ஏனென்றால் அதன் உயரடுக்கு "ஐரோப்பிய தேர்வு" பற்றி மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தது மற்றும் ஒரு வெளிநாட்டு நாகரீகத்தை நோக்கி நாட்டை இழுத்து, உயிருடன் "கிழித்துவிடும்" எண்ணம் கொண்டது.
முடிவு வெளிப்படையானது - கிரிமியா ரஷ்யாவுடன் மீண்டும் ஒன்றிணைவதைத் தேர்ந்தெடுத்தது. மார்ச் 16, 2014 அன்று மாலை போன்ற ஒரு விடுமுறை மற்றும் மகிழ்ச்சியை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. உக்ரைனின் மற்ற பல பகுதிகள் கூட்டாட்சி மற்றும் அதிக சுதந்திரம் அல்லது உக்ரேனிலிருந்து பிரிந்து செல்வதற்கான வாக்கெடுப்பு ஆகியவற்றை தீவிரமாகக் கோருகின்றன.
அதன் வேர்களிலிருந்து எதிர் திசையில் செல்லும் ஒரு நிலை அழிவுக்கு ஆளாகிறது. இது யாருடைய தீய எண்ணமும் அல்ல - இதுதான் வாழ்க்கையின் கதையும் உண்மையும். மரணத்தின் நேரம் மாறுபடலாம், ஆனால் அது தவிர்க்க முடியாதது. உக்ரைனைப் பொறுத்தமட்டில், கியேவில் நடந்த ஆட்சிக் கவிழ்ப்பு மேலும் நிகழ்வுகளுக்கு ஒரு ஊக்கியாக செயல்பட்டது.
நாங்கள் ஒரு புதிய உலகில் எழுந்தோம்.
இது மீண்டும் பலமுனை. கிரிமியாவின் இணைப்புக்கான கோரிக்கை தொடர்பாக ரஷ்ய தலைமையின் முடிவுக்காக இப்போது நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த முடிவு டிரான்ஸ்னிஸ்ட்ரியா, தெற்கு ஒசேஷியா மற்றும் அப்காசியாவில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அவர் லாட்வியா, லிதுவேனியா மற்றும் எஸ்டோனியாவில் கவனமாகக் கேட்கப்படுகிறார்.
நாங்கள் அமைதிக்காக இருக்கிறோம். நாகரீகங்களின் அமைதியான போட்டிக்காக நாங்கள் இருக்கிறோம். வெவ்வேறு நாகரீகங்கள் - அதனால்தான் நாம் உலகமயமாக்கலுக்கு எதிராக இருக்கிறோம்.
எனவே, ரஷ்ய கலாச்சாரம் மற்றும் ரஷ்ய மொழியைத் தாங்குபவர்களை இனி கொடுமைப்படுத்த அனுமதிக்க மாட்டோம். கற்பழிப்பவர்களுக்கும், கொள்ளையர்களுக்கும், கொலைகாரர்களுக்கும் மட்டுமே நாம் ஆபத்தானவர்கள். மற்ற அனைவருக்கும், ரஷ்யா அமைதி, நல்லிணக்கம் மற்றும் அமைதியைக் கொண்டுவருகிறது. உங்கள் தாய்மொழியைப் பேசவும், உங்கள் மூதாதையர்களை மதிக்கவும், கடவுளிடம் பிரார்த்தனை செய்யவும், உங்கள் மூதாதையர் வழங்கிய வாய்ப்பு.
ரஷ்யா பெரிய அரசியலுக்கு திரும்பியுள்ளது, ரஷ்யாவின் முக்கிய பங்கு மற்றும் பணி எப்போதும் நீதி சமநிலையை பராமரிப்பதாகும்.
ஆனால், 1991க்குப் பிறகு, நியாயம் என்பது கணிசமாகக் குறைந்துவிட்டது.
கிரிமியா எவ்வளவு - ஒரு தாராளவாதியுடன் ஒரு உரையாடல்
03/21/2014
கிரிமியாவும் ரஷ்யாவும் மீண்டும் ஒன்றிணைவதைச் சுற்றியுள்ள சூழ்நிலை இறுதியாக ரஷ்யாவின் அரசியல் தட்டுகளில் எல்லாவற்றையும் அதன் இடத்தில் வைத்துள்ளது. யார் தேசபக்தர், யார் தேசபக்தர் என்று மட்டுமே ஆடை அணிந்து, தங்கள் குறிக்கோள்களைப் பின்தொடர்ந்து, பொருத்தமான சொல்லாட்சியைப் பயன்படுத்துகிறார்கள் என்பது தெளிவாகியது. ரஷ்யாவில் "எதிர்க்கட்சியின்" தலைவர்களும் சில கலாச்சார பிரமுகர்களும் தங்கள் தோழர்களிடமிருந்து மரியாதையின் கடைசி சின்னங்களை இழந்துள்ளனர். மார்ச் 17-18 இரவு பிரபலமான மகிழ்ச்சியின் போது சிம்ஃபெரோபோல் சதுக்கத்தில் என்னிடம் வந்த கிரிமியன் ஒருவரின் வார்த்தைகள் இதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு.
"மகரேவிச் பற்றி என்ன," அந்த நபர் என்னிடம் கேட்டார், அவருக்கு அடுத்ததாக நான்கு மகன்கள், கொஞ்சம் சிறியவர்கள், "நாங்கள் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக மாறுவதை அவர் உண்மையில் விரும்பவில்லையா?" என்ன ஆச்சு அவருக்கு?
அவன் எப்பவுமே இப்படித்தான். நமது "எதிர்க்கட்சிகள்" தாராளவாதிகள் எப்போதுமே இப்படித்தான் இருக்கிறார்கள், எப்போதும் மேற்குலகின் படிகளை ஆதரித்தும், ரஷ்யாவின் படிகளை எப்போதும் எதிர்க்கிறார்கள். எனவே, இன்றைய தாராளவாதிகளின் கடைசி வாதம், "கிரிமியாவை இணைத்தால் ரஷ்யாவிற்கு பெரும் செலவாகும்" என்பதுதான். நிதி அர்த்தத்தில்.
உண்மையைச் சொல்வதானால், தாராளவாதிகள் தங்களைச் சுற்றி நடக்கும் அனைத்தையும் தங்கள் பணப்பையின் ப்ரிஸம் மூலம் பார்க்கிறார்கள் என்பதை நான் ஏற்கனவே பழகிவிட்டேன். அவர்கள் பணத்தில் சிந்திக்கிறார்கள், பணத்தில் வாழ்கிறார்கள், எல்லாவற்றையும் பணத்தில் அளவிடுகிறார்கள். ஆனால் கிரிமியா ரஷ்யாவிற்குள் நுழைவதைச் சுற்றியுள்ள சூழ்நிலை மிகவும் பொதுவானதாக மாறியது, பேசாமல் இருப்பது தவறு என்று நான் கருதுகிறேன்.
தாராளவாதிகளின் வாதங்களை அலசுவோம்.
கிரிமியா ரஷ்யாவின் ஒரு பகுதியாக மாறியது - இப்போது ரஷ்யா தீபகற்பத்தை அனைத்து ரஷ்ய மட்டத்திற்கும் "இழுக்க" பணத்தை செலவழித்து அதன் வளர்ச்சியில் முதலீடு செய்ய வேண்டும். பின்னர், எப்போதும் போல, இந்த நிதி "மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளுக்கு" சிறப்பாக செலவிடப்படும் அல்லது "அனாதைகள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு" விநியோகிக்கப்படும் என்று ஒரு கூக்குரல் உள்ளது.
நான் கவனிக்க விரும்பும் முதல் விஷயம் என்னவென்றால், தாராளவாதிகள் அனாதைகள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களை எவ்வாறு "கவனித்தார்கள்" என்பதை நாங்கள் நன்கு அறிவோம்: 90 களில் அனாதைகள், "சந்தையில் பொருந்தாத" பசி ஓய்வூதியம் பெறுபவர்கள். மகப்பேறு மூலதன கொடுப்பனவுகளை நிறுத்தவும் மற்றும் ஓய்வூதிய வயதை அதிகரிக்கவும் தாராளவாதிகளிடமிருந்து நிலையான அழைப்புகள். உக்ரேனில் ஆட்சிக்கு வந்துள்ள இன்றைய தாராளவாத பாசிஸ்டுகள் ஓய்வூதியம் மற்றும் சமூக நலன்களை மட்டும் சேமிக்கப் போகிறார்கள். ஓய்வுபெறும் வயதை உயர்த்தி, விளையாட்டுக் கழகங்களுக்கு நிதியுதவி செய்வதை நிறுத்தப் போகிறார்கள். அதாவது, ரஷ்யாவில் தாராளவாதிகள் செய்ய முடியாத அல்லது நேரம் கிடைக்காத அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். எனவே, மனித உரிமைகள் பற்றி ஒரு நரமாமிசம் உண்பவரின் உரையாடல்களை மிமிக்ரி மற்றும் வாய்வீச்சு முறை என்று மட்டுமே கருத முடியும். "மழலையர் பள்ளிகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள்" ஆகியவற்றைப் பொறுத்தவரை, 90 களில் தாராளவாதிகள் முழு நாட்டையும் மழலையர் பள்ளிகள் மற்றும் கிளினிக்குகள் மூலம் எவ்வாறு உருவாக்கினார்கள் என்பதை நாம் அனைவரும் பார்த்தோம். பொதுக் கல்விப் பள்ளிகள் மற்றும் விளையாட்டுப் பள்ளிகளிலிருந்து ரஷ்யா முழுவதும் நடக்கவோ ஓட்டவோ இயலாது. பள்ளிகள் மற்றும் குழந்தை பராமரிப்பு மையங்கள் ஒவ்வொரு படியிலும் திறக்கப்பட்டன. அதனால்? இல்லை இப்படி இல்லை. அப்படி எல்லாம் இல்லை. விஞ்ஞானம் மற்றும் கலாச்சாரம், மக்கள்தொகை மற்றும் விளையாட்டு ஆகியவற்றை தங்கள் தாயகத்தில் வேண்டுமென்றே அழித்த இந்த மக்கள், இன்னும் ஏதாவது சொல்லத் துணிகிறார்களா?
ஆனால் ஒரு தாராளவாதியிடம் இதைச் சொன்னால் அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவர் பணம், செயல்திறன் மற்றும் லாபத்தில் சிந்திக்கிறார். ரஷ்யாவிற்கு ஏன் கிரிமியா தேவை, ஏன் கிரிமியாவிற்கு ரஷ்யா தேவை என்பதை தாராளவாத மொழியில் விளக்க முயற்சிப்பேன். அதே சமயம், ஒரு தாராளவாதிக்கு தோழர்களுடன் ஒற்றுமை, ஒருவரின் சொந்த கலாச்சாரம் மற்றும் மொழியின் மக்களுக்கு உதவ விருப்பம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதி உணர்வு போன்ற புரிந்துகொள்ள முடியாத வகைகளை நான் வேண்டுமென்றே பயன்படுத்த மாட்டேன்.
1. நீங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கும்போது, நீங்கள் செலவுகளை மட்டுமே ஏற்கிறீர்கள்.
வீடு வாங்குவதற்கு பணம் செலவழித்தது மட்டுமல்லாமல், அடுக்குமாடி குடியிருப்பில் புதுப்பித்தல்களையும் செய்ய வேண்டும். இவை "நேரடி மற்றும் அர்த்தமற்ற" செலவுகள். தாராளவாத தர்க்கத்தின் பார்வையில், நீங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கி பழுதுபார்க்கக்கூடாது, ஆனால் இந்த நிதிகள் அனைத்தையும் உங்கள் வயதான பெற்றோருக்குக் கொடுங்கள் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்காக முழுமையாக செலவிடுங்கள். ஒரு சாதாரண நபர் பெற்றோருக்கு உதவுவார் என்பதும், கடினமான தருணத்தில் குழந்தைகளை சிரமங்களுடன் தனியாக விட்டுவிட மாட்டார் என்பதும் தெளிவாகிறது. ஆனால் எந்த வயது வந்தவருக்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்குவதன் அர்த்தத்தை புரிந்துகொண்டு அதை புதுப்பிப்பதற்கான அர்த்தத்தை புரிந்துகொள்கிறார். இந்த செயல்களை பொருளாதாரம், செயல்திறன் அல்லது லாபம் மூலம் விளக்குவதற்கு வழி இல்லை. இங்கே நாங்கள் வேறு ஒன்றைப் பற்றி பேசுகிறோம் - நீங்கள் உங்கள் குழந்தைகள் மற்றும் பேரக்குழந்தைகளுக்கு வீட்டை விட்டுவிடுவீர்கள். நீங்கள் அழகாக புதுப்பிக்கப்பட்ட வீட்டில் வாழ்வீர்கள். கிரிமியாவுடனான சூழ்நிலையில் தாராளவாதிகள் எங்களுக்கு ஆணையிட முயற்சிக்கிறார்கள் என்ற தர்க்கத்தை நாம் பின்பற்றினால், நாம் ஒரு அட்டைப் பெட்டியில் தெருவில் வாழ வேண்டும். மற்ற அனைத்தும் முட்டாள்தனமான பணத்தை வீணடிக்கும். எனவே, கிரிமியாவுடன் மீண்டும் ஒன்றிணைவது ஒரு குடும்பத்திற்கு வீட்டுவசதி வாங்குவது போன்றது. இது நமது நாகரிகத்தின் எல்லை, நமது குடும்பத்தின் விரிவாக்கம். ஆனால் தாராளவாதிகள் தங்கள் மூளை, பணப்பைகள் மற்றும் மனசாட்சியுடன் அந்நிய நாகரிகத்தின் உறுப்பினர்கள். அதனால்தான் எதிர்க்கிறார்கள்!
2. நமது கிரகத்தின் பிரதேசம் வரையறுக்கப்பட்டுள்ளது. மார்க் ட்வைன் நீண்ட காலத்திற்கு முன்பு கூறியதில் ஆச்சரியமில்லை: "நிலத்தை வாங்குங்கள், அவர்கள் அதை உற்பத்தி செய்ய மாட்டார்கள்." எந்தவொரு பிரதேசத்திலும் கனிம வளங்கள் மற்றும் புவியியல் மற்றும் புவிசார் அரசியல் நன்மைகள் உள்ளன. கிரிமியாவில் கனிமங்கள் உள்ளன, எங்கள் கடற்படையின் தளம் கிரிமியாவில் உள்ளது. அதன் பராமரிப்புக்கு பணத்தை வீணாக்குவோம் என்று பேசுவது, அலாஸ்காவை மாநிலங்களுக்கு வழங்கியது சரி என்று இன்று சொல்லத் தொடங்குவது போல் உள்ளது. மற்றும் என்ன - அவர்கள் பட்ஜெட்டை சேமித்தனர். ஆனால் இன்று அலாஸ்கா நம் வழியில் இருக்காது என்பது வெளிப்படையானது, மேலும் அங்கு காணப்படும் கனிமங்கள் இந்த பிராந்தியத்திற்காக ரஷ்யாவிற்கு செலுத்தப்பட்ட தொகையை அமெரிக்காவிற்கு திருப்பிச் செலுத்தியது. தாராளவாதிகள் ரஷ்ய நாகரிகத்தின் பிரதேசம் முடிந்தவரை சிறியதாகவும், ஆங்கிலோ-சாக்சன் மற்றும் மேற்கத்திய நாகரிகத்தின் பிரதேசம் முடிந்தவரை பெரியதாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
3. ஆச்சரியப்படும் விதமாக, தாராளவாதிகள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும் சந்தைப் பொருளாதாரத்தை ஆதரிப்பவர்கள், தாங்களாகவே "சந்தை வகைகளில்" சிந்திக்க விரும்பவில்லை. ஏன் ஐரோப்பிய ஒன்றியம் பலவீனமான பொருளாதாரங்களை உறிஞ்சி உடனடியாக மானியம் கொடுக்கத் தொடங்குகிறது? ஏனெனில் இதன் மூலம் அவர் அவர்களின் சந்தைகளை கைப்பற்றி தனது பிரச்சாரங்களுக்கான சந்தைகளை அதிகரிக்கிறார். ரஷ்யாவிற்கான கிரிமியா என்பது ரஷ்ய பிரச்சாரங்களுக்கு சாத்தியமான எல்லாவற்றிற்கும் சந்தையின் விரிவாக்கம் ஆகும். சில காரணங்களால் தாராளவாதிகள் கூடுதலாக இரண்டு மில்லியன் நுகர்வோரைப் பார்க்க விரும்பவில்லை. உலகெங்கிலும், மாநிலங்களும் தொழிற்சங்கங்களும் தங்கள் பொருளாதார மற்றும் அரசியல் செல்வாக்கின் மண்டலத்தை விரிவுபடுத்த முயற்சிக்கின்றன. எல்லா இடங்களிலும் தாராளவாதிகள் "அதற்காக" - ரஷ்யா அதைச் செய்தவுடன் - அனைத்து தாராளவாதிகளும், குறிப்பாக ரஷ்யர்கள், திட்டவட்டமாக "எதிராக" இருக்கிறார்கள். உலகெங்கிலும் உள்ள சந்தைகளை மேற்கு நாடுகளுக்குத் திறப்பதே தாராளமயத்தின் குறிக்கோள். எனவே, சாத்தியமான எல்லா வழிகளிலும் எதிர் தடுக்கப்பட வேண்டும் மற்றும் கேலி செய்யப்பட வேண்டும்.
4. கிரிமியாவில் பணத்தை முதலீடு செய்வது வேலைகளை உருவாக்கும் மற்றும் ரஷ்யாவில் செலவழிக்கப்படும் மக்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு தாராளவாதிக்கு, அரசாங்க நிதிகளின் முக்கியமான மற்றும் சரியான முதலீடு அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய பத்திரங்களை வாங்குவது மட்டுமே. அதே நேரத்தில், அவர்களின் பொருளாதார "தனியார்" நடவடிக்கைகளில், சில காரணங்களால் அவர்களே கருவூலங்களில் பணத்தை முதலீடு செய்யவில்லை, ஆனால் தங்கள் நிறுவனங்களை விரிவுபடுத்துகிறார்கள். அவர்கள் போட்டியாளர்களை வாங்கி கிளைகளைத் திறக்கிறார்கள். அவர்கள் முடிந்தவரை பெரிய சந்தைப் பங்கை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார்கள், முடிந்தவரை பெரிய இடத்தைப் பெறுகிறார்கள். அரசைப் பொறுத்தவரை, ரஷ்யாவைப் பொறுத்தவரை, தாராளவாதிகள் தங்கள் தனிப்பட்ட, அரசியல் அல்லது பொருளாதார வாழ்க்கையில் அறிவிப்பதை விட முற்றிலும் மாறுபட்ட சமையல் குறிப்புகளைக் கொண்டுள்ளனர்.
மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் அதை கவனிக்கவில்லை ...
சிம்ஃபெரோபோலில் தெரியாத ஸ்னைப்பர்கள் தோன்றினர்
03/19/2014
முறைகேடான கிய்வ் இராணுவ ஆட்சிக்கு போர் மட்டுமே நம்பிக்கை. இரத்தக்களரி மற்றும் உக்ரைனின் அரசியலமைப்பை மீறுவதன் மூலம் அதிகாரத்திற்கு வந்த புஷ்கிஸ்டுகள் தண்டனையைத் தவிர்க்க போர் மட்டுமே உதவும். அவர்களிடம் பணமில்லை, பாதி நாட்டின் ஆதரவும் இல்லை. ஓய்வூதியத்தை வெட்டுவதும், ஊதியம் வழங்கப்படாமல் இருப்பதும் இன்றைய ஆட்சியாளர்களை ஆதரிப்பவர்களை சீக்கிரம் கோபமடையச் செய்யும். பின்னர் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட சித்தியன் தங்கத்திற்கு, துப்பாக்கி சுடும் வீரர்களின் உதவியுடன் பல டஜன் பேரை ஒழுங்கமைக்கப்பட்ட கொலைக்காக, உக்ரைனுக்காக, ஒருமைப்பாடு தியாகம் செய்யப்பட்டதற்காக, யாட்சென்யுக் யானுகோவிச்சின் கீழ் அல்ல, யானுகோவிச் இல்லாமல் பிரதமரானார் மற்றும் தேர்தல்கள் பல மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது.
எங்களுக்கு ஒரு போர் தேவை. அவர்கள் அதை ஒழுங்கமைக்க முயற்சிக்கிறார்கள். எப்படி? வழக்கமான முறையில்.
நான் சிம்ஃபெரோபோலில் தான் இருந்தேன். உக்ரேனிய இராணுவ பிரிவுகளின் முற்றுகை இதுபோல் தெரிகிறது: மூன்று "கண்ணியமான மக்கள்" தெருவில் நடந்து செல்கிறார்கள், அதன் சொந்த வாழ்க்கை உள்ளது. கிரிமியாவுடன் மீண்டும் இணைக்க ரஷ்யா முடிவெடுத்த பிறகு புயல் அலகுகள் முற்றிலும் முட்டாள்தனம். எதற்காக? அர்த்தம்மற்ற. உக்ரேனிய இராணுவம் எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது. கிரிமியா இப்போது ரஷ்யாவின் ஒரு பகுதியாக உள்ளது, அதை ரஷ்யா பாதுகாக்க முடியும் மற்றும் பாதுகாக்க வேண்டும். எனவே, எந்த உக்ரேனிய இராணுவப் பிரிவுகளும் முழு ரஷ்ய இராணுவத்துடன் சண்டையிடாது. மக்கள்தொகையிலிருந்து ரஷ்யாவுடனான ஒற்றுமைக்கு கிட்டத்தட்ட நூறு சதவீத ஆதரவு நிலைமைகளில்.
ஆனால் கெய்வ் ஆட்சியாளர்கள் போரைத் தொடங்க ஒரு காரணம் உள்ளது. அவர்களின் அமெரிக்க க்யூரேட்டர்களும் அதைத் தொடங்குவது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது.
மார்ச் 18, செவ்வாய் அன்று, நான் சிம்ஃபெரோபோலில் இருந்து பறந்து சென்ற நாள் காலையில், ஒரு துப்பாக்கி சுடும் வீரன் ஒரு கிரிமியன் தற்காப்பு வீரரை சுட்டுக் கொன்றான், உடனடியாக உக்ரேனிய ராணுவ வீரரை சுட்டுக் கொன்றான்[29].
கிரிமியா மற்றும் ரஷ்யா மீண்டும் ஒன்றிணைவதை கியேவ் ஆட்சிக்குழுவால் தடுக்க முடியாது, எனவே அவர்கள் மோதலை தொடங்க முயற்சிக்கின்றனர். இத்திட்டம் மைதானத்தில் உள்ளதைப் போலவே உள்ளது - ஒரு அறியப்படாத துப்பாக்கி சுடும் வீரர் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு பாதிக்கப்பட்டவரைக் கொன்றார், இதற்கு அதிகாரிகள் குற்றம் சாட்டப்படுகிறார்கள்.
சிம்ஃபெரோபோலில், பாதிக்கப்பட்டவரின் பங்கு உக்ரேனிய இராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது, மேலும் "இரத்தம் தோய்ந்த ஆட்சியின்" பங்கு ரஷ்ய துப்பாக்கி சுடும் வீரர்களுக்கானது என்று கூறப்படுகிறது. இது ஒரு உன்னதமான ஆத்திரமூட்டல். ஒரு மோதலைத் தூண்டுவதே குறிக்கோள், பின்னர், எல்லாவற்றிற்கும் ரஷ்யாவைக் குற்றம் சாட்டி, இராணுவ நடவடிக்கையைத் தொடங்க முயற்சிக்கவும்.
நான் உக்ரேனிய இராணுவத்திடம், கிரிமியன் தற்காப்புப் படைகளிடம், ரஷ்ய இராணுவத்திடம் முறையிட விரும்புகிறேன்.
1. எதிர்காலத்தில், சிம்ஃபெரோபோலில் மட்டுமல்ல, கிரிமியாவில் உள்ள மற்ற இடங்களிலும் ஸ்னைப்பர் துப்பாக்கிச் சூடு மூலம் ஆத்திரமூட்டல்கள் சாத்தியமாகும். மேலும் தீபகற்பத்திற்கான நுழைவுக் கோட்டிலும்.
2. உக்ரேனிய ராணுவ வீரர்கள் முக்கிய இலக்காக இருக்கலாம். ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கான ஆதாரங்களை உருவாக்குவதே குறிக்கோள், உண்மையில் எங்கும் நகரும் அல்லது எதையும் ஆக்கிரமிக்கும் எண்ணம் இல்லை.
3. கொலைகாரர்கள் மற்றும் ஆத்திரமூட்டுபவர்கள் சகோதர யுத்தத்தைத் தொடங்க அனுமதிக்காதீர்கள். ஆட்சியில் நீடிக்கவும், பொறுப்பில் இருந்து தப்பிக்கவும் இதுவே அவர்களுக்கு கடைசி வாய்ப்பு.
அத்தியாயம் 4 உக்ரைனின் மூன்று பரிசுகள்
உக்ரைனின் மூன்று பரிசுகள்
03/28/2014
உக்ரைனில் நிலைமை ஒரு ஊசல் போல உள்ளது. இது எந்த திசையிலும் ஊசலாடலாம், மேலும் இது உக்ரைனின் குடிமக்களைப் பொறுத்தது. இன்று அவர்கள் உக்ரேனிய பிரதேசம் மேற்கு மற்றும் ரஷ்யா இடையே புவிசார் அரசியல் போரின் களமாக மாறிவிட்டது என்று நிறைய எழுதுகிறார்கள். இது உண்மைதான். இந்த போராட்டத்தை, இந்த தீயை உக்ரைன் எல்லைக்கு கொண்டு வந்தது மேற்குலகம்தான்.
இருப்பினும், ஒரு பெரிய ஸ்லாவிக் மக்களைப் பிரிக்கும் "பொதுவான புவிசார் அரசியல் பணிகளுக்கு" கூடுதலாக, அமெரிக்கர்கள் உக்ரைனில் மிகவும் உறுதியான விஷயங்களுக்காக போராட முயன்றனர். "உக்ரைனின் மூன்று பரிசுகளில்" அமெரிக்கா ஆர்வமாக உள்ளது. இது கிரிமியா மற்றும் கடற்படை தளம், எரிவாயு குழாய் (குழாய்), தென் கிழக்கின் தொழில்துறை பகுதிகள். இந்த மூன்று "பரிசுகள்" உக்ரைனில் நடந்த சதிப்புரட்சிக்கு மேற்குலகம் பணம் கொடுத்தது மற்றும் அரசியலமைப்பை மீறியதற்குக் கண்மூடித்தனமாக இருந்தது.
இந்த "பரிசுகள்" இல்லாமல் உக்ரைன் மேற்கு நாடுகளுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. இன்று விஷயங்கள் இப்படித்தான் இருக்கின்றன.
1. கிரிமியா ரஷ்யாவுடன் மீண்டும் இணைந்தது. இந்த "பரிசை" மேற்கு நாடுகள் தவறவிட்டன. அவர் தனது போர்க்கப்பல்களை அங்கு வைப்பதற்காக ரஷ்ய கடற்படையை கசக்கி, கிரிமியாவில் ஒரு தளத்தை இழக்கத் தவறிவிட்டார்.
2. மேற்கு நாடுகளால் "குழாயை" தடுக்க முடியாது - ரஷ்யா ஐரோப்பாவிற்கு பதிலாக சீனாவிற்கு எரிவாயு முழு அளவையும் விற்க தயாராக உள்ளது. எனவே, "உங்கள் எரிவாயுவை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்" என்ற கேஸ் பிளாக்மெயில் வேலை செய்யாது. என்னை உள்ளே விட மாட்டாயா? வாயு இல்லாமல் உட்காருங்கள். நாங்கள் அதை எங்கள் சீன தோழர்களுக்கு விற்போம்.
Gazprom மே 2014 இல் சீனாவுடன் ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்தை முடிக்க எதிர்பார்க்கிறது, இது சீனாவிற்கு வருடத்திற்கு 38 பில்லியன் கன மீட்டர் எரிவாயுவை 30 ஆண்டுகளுக்கு வழங்குவதற்கு வழங்குகிறது, Gazprom தலைவர் அலெக்ஸி மில்லர் ரஷ்ய பிரதமர் டிமிட்ரி மெட்வெடேவ் உடனான சந்திப்பின் போது கூறினார். மில்லரின் கூற்றுப்படி, ஒப்பந்தம் கிட்டத்தட்ட தயாராக உள்ளது, மேலும் அவர் எதிர்காலத்தில் கையெழுத்திட எதிர்பார்க்கிறார். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானால், மேற்கு சைபீரியாவில் உற்பத்தி செய்யப்படும் எரிவாயுவை சீனாவுக்கு வழங்க காஸ்ப்ரோம் தயாராக உள்ளது என்றும் மில்லர் கூறினார்.
எதிர்காலத்தில், ரஷ்ய கூட்டமைப்பு ஆசியாவிற்கு வழங்கப்படும் எரிவாயு அளவை ஐரோப்பாவுடன் ஒப்பிடும் அளவிற்கு அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது என்று வெளிநாட்டு பொருளாதார உறவுகள் போர்டல் எழுதுகிறது[30].
இதைப் புரிந்துகொண்டு, லண்டனில் இருந்து "சுதந்திரம் மற்றும் உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான போராளிகள்" தொடங்குகிறார்கள் ... முடிக்கவில்லை, மாறாக ரஷ்யாவிலிருந்து எரிவாயு வாங்குவதை (!) தொடங்குகிறார்கள்! ரஷ்யாவும் கிரிமியாவும் மீண்டும் இணைந்த உடனேயே. அதாவது, புதிய நிலைமைகளின் கீழ் எரிவாயு அச்சுறுத்தலின் அர்த்தமற்ற தன்மையை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். "பிரிட்டிஷ் எரிவாயுவை வைத்திருக்கும் மிகப்பெரிய பிரிட்டிஷ் எரிசக்தி நிறுவனமான சென்ட்ரிகா, இந்த ஆண்டு அக்டோபர் முதல் ரஷ்ய எரிவாயுவை நேரடியாக இறக்குமதி செய்யத் தொடங்கும். உக்ரைனைச் சுற்றியுள்ள இராஜதந்திர நடவடிக்கைகள் மற்றும் ரஷ்யாவை ஆற்றல் சார்ந்திருப்பதைக் குறைக்க ஐரோப்பிய அரசியல்வாதிகள் மீதான அவர்களின் அழுத்தம் இருந்தபோதிலும் சென்ட்ரிகாவின் கொள்முதல் திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன" என்று ஹஃபிங்டன் போஸ்டின் பிரிட்டிஷ் பதிப்பு எழுதுகிறது[31].
3. ஆனால் மூன்றாவது "உக்ரைனின்" பரிசுக்கான போராட்டம் இப்போதுதான் தொடங்குகிறது. தொழில்துறை நிறுவனங்கள், சுரங்கங்கள், நிலக்கரி, கனிமங்கள் - இது துல்லியமாக உக்ரைனின் தென்கிழக்கு ஆகும், அது இப்போது "அதிசயமாக" செய்திகளுக்கு வெளியே இல்லை.
இங்கே இதைச் சொல்ல வேண்டியது அவசியம்: இந்த மூன்றாவது "பரிசு" மீதான கட்டுப்பாட்டை மேற்கு நாடுகள் இழந்தால், முழு உக்ரைனும் அதற்கு ஆர்வமற்றதாகிவிடும். தேவையில்லாதவற்றில் பணத்தை முதலீடு செய்ய மாட்டார். ஆனால் அமெரிக்காவிற்கு உக்ரைனின் மேற்கு பகுதி தேவையில்லை - அங்கு கனிமங்கள் இல்லை, கடற்படை தளம் இல்லை, ஆனால் அவர்கள் பணம் செலுத்த வேண்டிய மக்கள் தொகை உள்ளது.
உக்ரைனின் தலைவிதிக்கான அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் "ஆர்வம்" மற்றும் "கவலை" தெளிவான பொருள் ஆர்வத்தைக் கொண்டுள்ளது. மேற்கு நாடுகள் அங்கு இருக்கும் முக்கிய விஷயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். முரண்பாடு என்னவென்றால், மேற்கத்திய நாடுகள் உக்ரேனைத் துன்புறுத்துவதை நிறுத்துவதற்கு, அது கியேவ் அல்லது எல்வோவ் மீது அல்ல, மாறாக டொனெட்ஸ்க் மற்றும் கார்கோவ் மீது கட்டுப்பாட்டை இழக்க வேண்டும்.
மூன்றாவது "பரிசு" இழந்ததால், அமெரிக்கர்கள் உக்ரைன் மற்றும் ரஷ்யா மீது அழுத்தம் கொடுப்பதை நிறுத்தலாம் மற்றும் சுங்க ஒன்றியத்தில் உக்ரைனின் நுழைவு மற்றும் ஒருமுறை ஒற்றை பொருளாதாரத்தின் செயலில் ஒருங்கிணைப்பை எதிர்ப்பதை நிறுத்தலாம். ஏனெனில் அவர்களுக்கு மாற்றாக மூலோபாய மதிப்பு இல்லாத பகுதிகளுக்கு தொடர்ந்து மானியம் வழங்குவதாக இருக்கும். ஆனால் நமது மேற்கத்திய நண்பர்கள் எதையும் இலவசமாகவும் பயனற்றதாகவும் செய்வதில்லை.
எனவே உக்ரைனின் தலைவிதி இன்று தென்கிழக்கு மக்களின் கைகளில் உள்ளது. குழப்பமும் இருளும் முடியும் மற்றும் முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் இதற்கு உக்ரைனின் கூட்டாட்சி தேவைப்படுகிறது, இது தொழில்துறை தளத்தின் மீதான கட்டுப்பாட்டை முறையான அதிகாரிகளின் கைகளுக்கு மாற்றும்.
தென்கிழக்கு உக்ரைனின் மக்கள்தொகையின் பணி இந்த சட்டபூர்வமான அதிகாரிகளை உருவாக்கி, சட்ட முறைகள் மூலம் அவர்களின் இலக்குகளை அடைவதாகும்.
பொக்கிஷங்களைக் கொண்ட கோட்டையை டிராகன் பாதுகாக்கிறது. கோட்டையில் இன்னும் பொக்கிஷங்கள் இல்லை என்றால், டிராகன் பறந்து செல்கிறது.
மேற்குலகம் உக்ரைனை மீண்டும் எப்படி ஏமாற்றியது
03/25/2014
...அர்செனி யாட்சென்யுக் மற்றும் கெய்வ் "அதிகாரிகள்" மற்ற சட்டவிரோத தலைவர்களின் உதவியுடன். மிகுந்த ஆரவாரத்துடன், ஐரோப்பாவும் உக்ரைனும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன, யானுகோவிச் நவம்பரில் கையெழுத்திட மறுத்து, யூரோமைடனை ஏற்படுத்தியதாகக் கூறப்படுகிறது. அதனால்? இல்லை இப்படி இல்லை.
உக்ரைனின் அரசியலமைப்பின் மொத்த மீறல்களுடன் யானுகோவிச் அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்ட பிறகு, இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தோன்றுகிறது.
இங்குதான் இந்த மோசடி நடந்துள்ளது.
அவர்கள் எங்களிடம் என்ன சொன்னார்கள்? யாட்சென்யுக் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆவணத்தின் "அரசியல் பகுதியில்" கையெழுத்திட்டன. கேள்வி எழுகிறது: இந்த ஒப்பந்தத்தின் அத்தகைய "பகுதி" பற்றி நாம் இதற்கு முன்பு கேள்விப்பட்டதில்லையா? அரசியல் அல்லது வேறு எதுவும் இல்லை. இது ஒரு ஆவணம் - ஒன்று மற்றும் பிரிக்க முடியாதது. ஜனாதிபதி யானுகோவிச் பிரதிநிதித்துவப்படுத்தும் உக்ரைன், வில்னியஸில் ஒரு கூட்டத்தில் கையெழுத்திட வேண்டும். ஆனால் அவள் கையெழுத்திடவில்லை, இதற்கு பதிலளிக்கும் விதமாக, மைதானம் தொடங்கியது.
ஆவணத்தை பகுதிகளாகப் பிரிப்பது திடீரென்று எங்கிருந்து வந்தது? யாட்சென்யுக் மற்றும் ஐரோப்பா ஏன் முழு ஆவணத்தில் கையெழுத்திடவில்லை, ஆனால் அதன் ஒரு பகுதி மட்டுமே? எல்லாவற்றிற்கும் மேலாக, வழியில் ஒரே தடையாக இருப்பது யானுகோவிச்சின் தயக்கம் என்று நாங்கள் கூறினோம்?
உண்மையில், மார்ச் 21, 2014 அன்று, பிரஸ்ஸல்ஸில், உரத்த ஆரவாரத்துடன், முந்தைய ஆவணத்தின் "ஸ்டப்" மட்டுமே கையொப்பமிடப்பட்டது. உக்ரைனின் பல குடிமக்கள், பிரச்சாரத்தால் தவறாக வழிநடத்தப்பட்டு, ஐரோப்பியர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் வார்த்தைகளை பிரஸ்ஸல்ஸில் மீண்டும் யாரும் கூறவில்லை: உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் நுழைவதற்கான விசாக்கள் உக்ரேனிய குடிமக்களுக்கு ரத்து செய்யப்படும்.
இரத்தக்களரி மைதானம் "திருடப்பட்ட ஐரோப்பிய கனவைப் பற்றி" அழகான வார்த்தைகளுடன் தொடங்கியது என்பதை இப்போது யார் நினைவில் கொள்கிறார்கள். ஏன், "இரத்தம் தோய்ந்த யானுகோவிச் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு" பிறகு, புதிய அதிகாரிகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த "கனவை" உக்ரேனியர்களுக்கு திருப்பித் தரவில்லை?
ஏனெனில் யாரும் உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் யாரும் விசாக்களை ரத்து செய்யப் போவதில்லை. நான் உண்மையில் எண்ணியதில்லை. 2004 இல் யுஷ்செங்கோவின் வெற்றிக்குப் பிறகு உக்ரேனிய குடிமக்களுக்கான விசாக்களை ஐரோப்பா ரத்து செய்வதிலிருந்து யார் தடுத்தது? யாரும் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியம் இதைச் செய்யவில்லை. அவர் வாக்குறுதிகள் மற்றும் கட்டுக்கதைகளால் எங்களுக்கு உணவளித்தார், இன்றும் அதே "ஐரோப்பிய விசித்திரக் கதைகளை" அவர் நமக்கு உணவளிக்கிறார்.
எனவே, இந்த ஒப்பந்தத்தில் வில்னியஸில் கையெழுத்திட யானுகோவிச் வற்புறுத்தினார் என்பதை நினைவில் கொள்வோம். முழுவதுமாக - முன்னுரை முதல் பிரிவு VII வரை.
பிரஸ்ஸல்ஸில் என்ன கையெழுத்தானது? சங்க ஒப்பந்தத்தின் முன்னுரை, கட்டுரை 1 மற்றும் மூன்று பிரிவுகள் - I, II மற்றும் VII. முன்னாள் ஆவணத்தின் இந்த "துண்டு" திடீரென்று ஒப்பந்தத்தின் "அரசியல் பகுதி" என்று அழைக்கப்பட்டது. எதற்காக? சாதாரண உக்ரேனியர்களிடையே மேற்குலகின் ஆதரவைப் பற்றிய மாயையை உருவாக்க.
ஒப்பந்தத்தின் அரசியல் பகுதி, பிரிவு IV ("வர்த்தகம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்கள்") தவிர ஆவணத்தின் அனைத்து பகுதிகளையும் அழைக்கலாம். ஆனால் பிரஸ்ஸல்ஸில் ஒரு "துண்டு" மட்டுமே கையெழுத்திடப்பட்டுள்ளது.
கையொப்பமிடப்பட்டதை பகுப்பாய்வு செய்து, ரஷ்யாவுடன் அனுதாபம் காட்டாத உக்ரேனிய பத்திரிகையாளர்களில் ஒருவர் எழுதுகிறார்:
"மிகவும் சிக்கலான ஆவணத்தின் காட்டுக்குள் செல்லாமல், கையொப்பமிடப்பட்ட மற்றும் காலவரையின்றி ஒதுக்கப்பட்ட பிரிவுகளின் பெயர்களை நான் தருகிறேன், அதனால் நாங்கள் "மகிழ்ச்சியாக" இருந்தோம் என்பது தெளிவாகிறது பின்வருவனவற்றுடன் "தாராளமாக" இருந்தது: - முன்னுரை (ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் உறுப்பினராக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறிப்பிட்ட மதிப்புடையவை அல்ல); கட்டுரை 1 - ஆவணத்தின் நோக்கங்களை விவரிக்கிறது; பிரிவு I - "பொது கோட்பாடுகள்"; பிரிவு II - "அரசியல் உரையாடல் மற்றும் சீர்திருத்தங்கள், அரசியல் சங்கம், வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கை துறையில் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு"; பிரிவு VII - "நிறுவன, பொது மற்றும் இறுதி விதிகள்." அனைத்து. இந்த "ஸ்டம்ப்" மதிப்பு என்ன? தூதர் K. Eliseev, இந்த வாரம் சேனல் 5 க்கு அளித்த பேட்டியில், மார்ச் 21 அன்று கையெழுத்திடப்படும் அரசியல் பகுதி, உக்ரைனின் எல்லைகளின் பிராந்திய ஒருமைப்பாடு, மீற முடியாத தன்மை மற்றும் பாதுகாப்புக்கான உத்தரவாதங்கள் பற்றிய விதிகளைக் கொண்டுள்ளது என்று கூறினார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தைச் சொல்கிறேன்: ஐரோப்பிய ஒன்றியத்தில், இந்த அறிக்கை மக்களை மிகவும் பதட்டப்படுத்தியது, உங்களுக்குத் தெரியும். அங்குள்ள ஒருவரிடமிருந்து இதைப் பற்றிய கருத்தை அழுத்த முயற்சிக்கவும் - அது வீண்...
அரசியல் பகுதியிலிருந்து குறிப்பிட்ட மற்றும் "ப்ளா-ப்ளா" அல்லாத அனைத்தும் கைவிடப்பட்டது - பிரிவு III - "நீதி, சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு; பிரிவு V - "பொருளாதார மற்றும் துறைசார் ஒத்துழைப்பு"; பிரிவு VI - “நிதி ஒத்துழைப்பு மற்றும் மோசடி எதிர்ப்பு விதிகள்” கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு பற்றி எழுதி வரும் ஒருவரின் கருத்தில் யாராவது ஆர்வமாக இருந்தால், நான் கூறுவேன்: இந்த வடிவத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது சாத்தியமில்லை. இது வெறும் நகைச்சுவை."[32]
நவம்பர் முதல் என்ன மாறிவிட்டது: யானுகோவிச் முழுவதுமாக கையொப்பமிட வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஒற்றை ஆவணம், இப்போது, அது மாறிவிடும், பகுதிகளாக கையொப்பமிடப்பட வேண்டுமா? இது ஒரு ஒற்றை ஆவணம் என்பது கெய்வ் மற்றும் பிரஸ்ஸல்ஸ் ஆகிய இருவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அதன் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான உச்சிமாநாட்டின் இறுதிச் சட்டம் கூறுகிறது: "கையொப்பமிட்டவர்கள் ஒப்பந்தத்தின் III, IV, V மற்றும் VI ஆகிய பிரிவுகளில் கையெழுத்திட்டு முடிக்க தங்கள் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துகிறார்கள், இது மீதமுள்ள பிரிவுகளுடன் சேர்ந்து ஒரு ஆவணமாக அமைகிறது. ”[33].
இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான அடுத்த படிகள் பற்றி என்ன தெரியும்? மீதமுள்ள பிரிவுகள் எப்போது கையெழுத்திடப்படும்? அது எவ்வாறு செயல்படுத்தப்படும் - முழுமையாக அல்லது பகுதிகளாக? எதையும் புரிந்து கொள்ள முடியாது. மேலும் தெளிவு இருக்காது. ஏனெனில் மேற்கத்திய நாடுகளுக்கு அதிக மூடுபனி தேவை.
மேற்குலகம் உக்ரைனை மீண்டும் இழிந்த முறையில் ஏமாற்றியுள்ளது. ஏனெனில் கியேவில் தற்போதைய அரசாங்கம் எவ்வளவு சட்டவிரோதமானது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். யானுகோவிச் ஒரு சட்டபூர்வமான அரசாங்கமாக இருந்தார், அதனால்தான் முழு ஆவணத்திலும் கையெழுத்திட அவர் வற்புறுத்தப்பட்டார். புதிய "அதிகாரிகள்" மூலம் வெற்று அறிவிப்புகளைத் தவிர வேறு எதையும் கையொப்பமிட முடியாது, ஏனெனில் ஆட்சியாளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணத்தின் சட்டவிரோதம் மற்றும் முக்கியத்துவத்தை நீதிமன்றத்தில் எளிதாக நிரூபிக்க முடியும்.
சாதாரண உக்ரேனியர்களுக்கு, கேள்வி எளிதானது. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்: நீங்கள் மேற்கு நாடுகளின் தலைவர்களாக இருந்தால் (உக்ரேனிய குடிமக்களுக்கான விசாக்களை ரத்து செய்ய விரும்பினாலும், ஆனால் இது அப்படி இல்லை!), "புரட்சிக்கு" பிறகு விசாக்களை ரத்து செய்வீர்களா? ராணுவ கிடங்குகள் சூறையாடப்பட்ட பின், தானியங்கி ஆயுதங்களுடன் தீவிரவாதிகள் தோற்றம்? இதெல்லாம் ஐரோப்பிய யூனியனுக்கு வரும் அபாயத்துடன்? வெளிப்படையாக இல்லை. எனவே, மைதானத்திற்குப் பிறகு, அனைத்து அரசியலையும் ஒதுக்கி வைத்தாலும், எளிய பொது அறிவு காரணமாக விசாக்களை ரத்து செய்வது முற்றிலும் சாத்தியமற்றது.
சுருக்கவும்.
1. மேற்குலகம் ஒரு இழிந்த விளையாட்டை விளையாடுகிறது, அதன் நோக்கம் உக்ரைனை குழப்பத்தில் ஆழ்த்துவதாகும்.
2. அவர் உக்ரைனுக்கு எந்த உண்மையான உதவியும் வழங்கமாட்டார். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனில் கொடுப்பார்கள், ஆனால் கடன் உதவியை யார் அழைப்பார்கள்? வேறொன்றும் இல்லை. ஆதரவு வார்த்தைகள் மட்டுமே.
3. உக்ரேனிய மாநிலம் மற்றும் பொருளாதாரத்திற்கான வாய்ப்புகள் லேசாகச் சொல்வதானால், சோகமாகத் தெரிகிறது. நிலைமை 1917-1920 ஐ நினைவூட்டுகிறது - குழப்பம், கொள்ளை, அதிகாரமின்மை மற்றும் அரசு.
4. சில உக்ரேனிய குடிமக்கள் "மேற்கில் இருந்து உதவி" என்ற நம்பிக்கை ஊடகப் பிரச்சாரத்தின் விளைவாகும் மற்றும் யதார்த்தத்துடன் பொதுவானதாக எதுவும் இல்லை. மேற்கு நாடுகள் உதவாது, காட்டிக்கொடுக்கும், அது இனி தேவைப்படாத அனைவருக்கும் துரோகம் செய்தது.
மாயைகளில் இருந்து விழிப்பது எப்போதும் கடினம். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை உக்ரைன் குடிமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
மேலும் நடந்தது இதுதான்:
♦ மேற்குலகம், இழிந்த துரோகிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் கைகளால், கியேவில் ஒரு சதியை நடத்தியது;
♦ சதித்திட்டத்தின் நோக்கம், உக்ரைன் ஒரு அரசாக சரிவைத் தூண்டுவது மற்றும் அதன் தற்போதைய வடிவத்தில் அதன் கலைப்பு, ரஷ்யாவை புவிசார் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளியிலிருந்து வெளியேற்றுவது - கிரிமியா, ரஷ்யாவையும் உக்ரைனின் உதவியுடன் குழப்பியது;
♦ ஆட்சிக்கவிழ்ப்பின் போது, மேற்கத்திய நாடுகளும், கீவ் அரசியல்வாதிகள் மத்தியில் அதன் கூலித்தொழிலாளர்களும் எதிர்ப்பாளர்களைச் சுடுவதற்கும், "யானுகோவிச் ஆட்சியால் பாதிக்கப்பட்டவர்களை" உருவாக்குவதற்கும் "தெரியாத ஸ்னைப்பர்களை" பயன்படுத்தினர்.
உக்ரைனின் அன்பான குடிமக்களே! யாட்சென்யுக், பருபி, கிளிட்ச்கோ, தியாக்னிபோக், யாரோஷ், துர்ச்சினோவ் ஆகியோரின் முகங்களைப் பாருங்கள். நீங்கள் உண்மையில் அவர்களை நம்புகிறீர்களா? இப்படிப்பட்ட முகங்கள், செயல்கள், புகழ் பெற்றவர்களை நம்ப முடியுமா?
எழுந்திருக்க வேண்டிய நேரம். உங்களைத் தவிர வேறு யாரும் சிறிய உக்ரைனைக் காப்பாற்ற மாட்டார்கள். இந்த அரசியல்வாதிகளுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்கள் உக்ரைனை அழிப்பார்கள், அவர்கள் ஏற்கனவே அதை அழித்துவிட்டனர். மேற்கு நாடுகளுக்கு வளமான மற்றும் சுதந்திரமான உக்ரைன் தேவையில்லை. ஒன்றை உருவாக்க நான் உதவ விரும்புகிறேன் - என்னால் அதை செய்ய முடியும். ஆனால் அவர் முயற்சி செய்யவில்லை. அவருக்கு அராஜகம் மற்றும் கலவரங்களுடன் கூடிய ஒரு பெரிய "நடைக்களம்" தேவை. எனவே, அனைத்து மேற்கத்திய சார்பு உக்ரேனிய அரசியல்வாதிகளும் இந்த சூழ்நிலையை சரியாக செயல்படுத்துவார்கள்.
பொய்யும் பொய்யும் பொய்யும் சொல்வார்கள். பின்னர் அவர்கள் எப்போதும் போல லண்டனுக்கு ஓடிவிடுவார்கள் ...
"ஐரோப்பிய மாயைகளில்" இருந்து விடுபட வேண்டிய நேரம் இது...
மைனஸ் டாலர், மேலும் யுவான் மற்றும் ரூபிள்
04/07/2014
புவிசார் அரசியல் பொருளாதாரத்துடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. மூல காரணம் என்ன, அதன் விளைவு என்ன என்பது நீண்ட காலமாக நிபுணர்களிடையே விவாதத்திற்கு உட்பட்டது. அரசியலின் தனித்தன்மை என்னவென்றால், மிக முக்கியமான விஷயங்கள் பொதுவாக கவனிக்கப்படாமல் போகும். ஏனெனில் இந்த "முக்கியமானது" பெரும்பாலும் பேரம் பேசும் பொருளாகும். எதிர்காலம் அல்லது கடந்த காலம். எனவே, கட்சியினர் கவனத்தை ஈர்ப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை.
சமீபத்திய மாதங்களில் - பிப்ரவரி மற்றும் மார்ச் - புவிசார் அரசியல் மீண்டும் ஒரு சில ஆச்சரியங்களைத் தந்துள்ளது. ஆனால் உலகம் இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது என்று நம்புபவர்களுக்கு மட்டுமே: "நல்லது அனைத்திற்கும்" போராடும் ஜனநாயக நாடுகள் மற்றும் "கெட்ட" நாடுகள், அதன்படி, நல்லவற்றுக்கு எதிராக போராடும் நாடுகள்.
யதார்த்தவாதிகளுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. அவர்கள் அதை அறிந்தார்கள்:
1. அமெரிக்கா முடிந்தவரை பல பிராந்தியங்களில் நிலையான குழப்பத்தின் கொள்கையைத் தொடங்கியது. (மத்திய கிழக்கு, உக்ரைன், கொரியாவில் வேலை செய்யவில்லை).
2. நிலைமை மாறினால் அமெரிக்கா தனது கைப்பாவைகளுக்கு உண்மையான உதவியை வழங்காமல் எப்போதும் சரணடைகிறது. (உக்ரைனுக்கு உலர் உணவுகள் அனுப்பப்பட்டன, மேலும் 2008 இல் ஜார்ஜியாவிற்கும் அனுப்பப்பட்டது.)
3. உக்ரேனிய ஊடகங்கள் "IMF இலிருந்து உதவி" என்று அழைப்பது கடன்களாக மாறிவிடும். இது உதவியல்ல, கொள்ளை. எல்லாவற்றிற்கும் மேலாக, வட்டிக்கு கூடுதலாக, எரிவாயு விலையில் அதிகரிப்பு, ஓய்வூதிய வயது அதிகரிப்பு மற்றும் சமூக திட்டங்களை குறைத்தல் போன்ற வடிவங்களில் கடன்களை திருப்பிச் செலுத்த வேண்டும். IMF மற்றும் அமெரிக்காவால் "உதவி செய்யப்படும்" நாடுகளில் இது நடக்கும். அவர்கள் உண்மையான உதவியை வழங்குவதில்லை, அதாவது உக்ரைனுக்கு "இலவச" பணம்.
புரட்சி அதன் குழந்தைகளை விழுங்கத் தொடங்குகிறது. பழைய சொல். "வலது துறை" ஏன் அவர்களுக்கு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் என்று நினைத்தது? புரட்சி முடிந்துவிட்டது, போராளிகள் இப்போது "பார்வை" கெடுக்கிறார்கள். இது ஆர்வமாக உள்ளது, ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது, "புரட்சியாளர்கள்" அவர்கள் தூக்கியெறியப்பட்ட அரசாங்கத்தை விட ஒப்பிடமுடியாத அளவிற்கு கொடுமையைக் காட்டுகிறார்கள். போல்ஷிவிக்குகள் ஆர்ப்பாட்டங்களை சுட்டு வீழ்த்தி அரசியல் நிர்ணய சபையை கலைத்தனர். பல குற்றங்களுக்கு தண்டனையாக அந்த இடத்திலேயே மரணதண்டனையை அறிமுகப்படுத்தினர். இப்போது நாம் அதைப் போன்ற ஒன்றைக் காண்கிறோம். யானுகோவிச்சின் கீழ் மைதானத்தின் போது சாஷ்கோ பிலி இதேபோல் கொல்லப்பட்டிருந்தால், வலது துறை என்ன செய்திருக்கும்? மேற்குலகம் என்ன சொல்லும்? இப்போது அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள், உக்ரைனின் உள்துறை அமைச்சகத்தின் விசாரணை கூட அது உண்மை என்பதை உறுதிப்படுத்துகிறது, அவர் மார்பில் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார்[34].
முதுகுக்குப் பின்னால் கட்டப்பட்ட கைவிலங்குகள் கமிஷனைத் தொந்தரவு செய்யாது. ஆனால் இதுவும் புதிதல்ல. அலெக்சாண்டர் முசிச்கோ தனது கைகளில் கைவிலங்குகளால் "தன்னைத் தானே சுட்டுக் கொண்டார்", மற்றும் போரிஸ் பெரெசோவ்ஸ்கி குளியலறையில் ஒரு தாவணியுடன் "தூக்கினார்". மேலும், தாவணி எடை தாங்க முடியாமல் கிழிந்தது. இந்த "பரபரப்பான" கண்டுபிடிப்பு "நிபுணர்களால்" செய்யப்பட்டது... இறுதி ஊர்வலம் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து![35]
ஒரு வார்த்தையில், உக்ரைனில், ஒரு அரசியல் பார்வையில், முற்றிலும் புதிதாக எதுவும் நடக்கவில்லை. அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனாவுடன் போரிட்டு வருகிறது. ஆம், ஆம் - சீனாவுடன். ரஷ்யா பலவீனமடைந்து வருவதால், அது மேற்குலக அரசியலுக்கு திரும்புவதற்கான சாத்தியக்கூறு சீனாவிற்கு மிகவும் ஆபத்தானது. சீனாவும் எதிர்வினையாற்றி வருகிறது. மென்மையானது. ஆனால் கடினமான.
மார்ச் 27, 2014 அன்று, "இங்கிலாந்து வங்கியும், சீனாவின் மக்கள் வங்கியும் லண்டனில் யுவானில் குடியேற்றங்களைத் தொடங்க ஒப்புக்கொண்டன; இரு நாடுகளின் கட்டுப்பாட்டாளர்கள் மார்ச் 31 அன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள்" என்று பிரிட்டிஷ் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்கத்திய சந்தையில் சீன நாணயத்தின் முதல் நுழைவு இதுவாகும்... சர்வதேச தீர்வுகளுக்கான வங்கியின் கூற்றுப்படி, யுவானில் குறிப்பிடப்பட்ட பரிவர்த்தனைகளின் விற்றுமுதல் 2010-2013 இல் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது. ஒரு நாளைக்கு $120 பில்லியன் வரை, ஆனால் டாலர் மதிப்புடன் ஒப்பிடும்போது - $4.65 டிரில்லியன் - இது இன்னும் சிறியது.
சிறிய தேவையா? இப்போது அது வளரும். டாலர்களுக்கு பதிலாக, யுவானில் பணம் செலுத்தப்படுகிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? பான சந்தையை கோலா கைப்பற்றியதை கற்பனை செய்து பாருங்கள். அனைத்து உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் அதை பாட்டில் மட்டுமே. 99% கடைகளில் இது அலமாரிகளில் உள்ளது - அது ஒரு ஏகபோகம். இப்போது ஹைப்பர் மார்க்கெட்டுகளின் மிகப்பெரிய சங்கிலி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறது, அதன்படி அலமாரிகளில் "கோலா" அல்ல, ஆனால் "புராட்டினோ" எலுமிச்சைப் பழம் இருக்கும். அது எங்கு செல்கிறது? கோலாவின் தேவை வீழ்ச்சி மற்றும் எலுமிச்சைப் பழத்திற்கான தேவை அதிகரிப்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக, பணத்திற்கு சுவை இல்லை, வாசனை இல்லை, டாலரைப் பயன்படுத்த விரும்பாத நாடுகளுக்கு எதிராக ஆயுதமேந்திய நடவடிக்கைகள் மூலம் மட்டுமே விளம்பரப்படுத்த முடியும்.
ஆனால் கிரேட் பிரிட்டனை அமெரிக்கா தாக்க முடியாது. ஜெர்மனியைப் போலவே. எல்லாவற்றிற்கும் மேலாக, சீனாவின் தலைவர் லண்டனுக்குப் பிறகு ஐரோப்பாவிற்கு வந்தார்.
மார்ச் 29, 2014 "பிரான்க்ஃபர்ட்டை சீன நாணயத்துடன் நிதி பரிவர்த்தனைகளுக்கான ஐரோப்பிய மையமாக மாற்ற ஜெர்மனி மற்றும் சீனா எடுத்த முடிவு இரண்டு பொருளாதார சக்திகளுக்கு இடையிலான வர்த்தகத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும்" என்று சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கும் ஜெர்மனியின் பொருளாதார அமைச்சரும் மார்ச் 29 அன்று தெரிவித்தனர். .
Dusseldorf இல் நடைபெற்ற அரசியல்வாதிகள் மற்றும் வணிகத் தலைவர்களின் மாநாட்டில், Xi Jinping தனது உரையில், ஜெர்மனியில் யுவான் வர்த்தக மையத்தை உருவாக்குவது "நமது நாணயத்தின் சர்வதேசமயமாக்கலுக்கான ஒரு முக்கியமான படியைக் குறிக்கிறது" என்றார்.
Bundesbank மற்றும் சீனாவின் மக்கள் வங்கி மார்ச் 28 அன்று பிராங்பேர்ட்டில் சீன நாணய பரிவர்த்தனைகளை எளிதாக்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன.
இப்போது வரை, யுவான் சுதந்திரமாக மாற்ற முடியாததால், சீனாவின் மத்திய வங்கியை பரிவர்த்தனைகளுக்காக ஈர்க்கும் அனைத்து சிறிய ஐரோப்பிய நிறுவனங்களுக்கும் சீனாவின் நாணயத்தில் பரிவர்த்தனைகள் நடைமுறைக்கு மாறானது. ஜேர்மன் பொருளாதார அமைச்சர் சிக்மர் கேப்ரியல் கூறுகையில், பிராங்பேர்ட்டில் தீர்வு வங்கி இருப்பது இரு பொருளாதார சக்திகளுக்கு இடையே வர்த்தகத்திற்கு உதவும். "எங்கள் இலக்கு சமமான பொருளாதார கூட்டாண்மை" என்று கேப்ரியல் முடித்தார்.[36]
அது போல. ஜெர்மனியில் (ஐரோப்பாவைப் படிக்கவும்), டாலர் பிழியப்படும். சர்வதேச கொடுப்பனவுகளில் அத்தகைய பங்கு வகிக்காத டாலர்-யூரோ ஆகும். கோலா தான் வெளியேற்றப்படுகிறது - மிகப்பெரிய உணவகச் சங்கிலி கோலாவைக் கைவிட்டு அதன் விருந்தினர்களுக்கு புராட்டினோ எலுமிச்சைப் பழத்தை மட்டுமே வழங்க முடிவு செய்துள்ளது.
ஆனால் ரஷ்யாவில் இதுபோன்ற அறிக்கைகள் எப்போது செய்யப்பட்டன என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது? VTB இன் தலைவர் Andrei Kostin, எங்கள் உணவகங்கள் மற்றும் கஃபேக்களின் நெட்வொர்க்கில் நாங்கள் இனி கோலாவை பாட்டில் மாட்டோம், ஆனால் எங்கள் சொந்த மோர்ஸைப் பயன்படுத்துவோம் என்று கூறினார். பெரும்பாலும். சரி, நாங்கள் "Pinocchio" ஐயும் பயன்படுத்துவோம். கோக் தவிர வேறு எதுவும் இல்லை.
"ரஷ்யா எங்கள் வளங்களை முதலில் விற்க வேண்டும், ஆயுதங்கள் முதல் எரிவாயு மற்றும் எண்ணெய் ரூபிள் வரை எங்கள் தயாரிப்புகளை விற்க வேண்டும், மேலும் ரூபிள் பொருட்களையும் வாங்க வேண்டும். மாற்றத்தக்க நாணயமாக ரூபிள் நமக்குக் கொடுக்கும் நன்மைகளை நாங்கள் முழுமையாகப் பயன்படுத்துவோம், ”என்று கோஸ்டின் வலியுறுத்தினார்.
அவரது கருத்துப்படி, "இது மிகவும் முக்கியமான பணி." "நாங்கள் நீண்ட காலமாக இதை நோக்கி உழைத்து வருகிறோம். இது நிஜமாகி வருவதால் இப்போது ஒரு புதிய ஊக்கம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் மற்ற வங்கிகள் ரூபிள்களில் செட்டில்மென்ட்களை அதிக அளவில் பயன்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன்," என்று VTB இன் தலைவர் கூறினார்.[37]
அத்தகைய அறிக்கைக்கான "அதிகாரப்பூர்வ" காரணம் ரோசியா வங்கிக்கு எதிரான அமெரிக்கத் தடைகள் ஆகும். VTB இன் தலைவர் இதை எப்போது சொன்னார்? மார்ச் 28, 2014.
அதாவது, லண்டனில் யுவான் ஒரு புதிய நிலையை அடைந்த மறுநாளே, பிராங்பேர்ட்டில் யுவான் அதன் வெற்றியை வளர்த்த முந்தைய நாள்.
ஆனால் இவை அனைத்தும், நிச்சயமாக, "சீரற்ற தற்செயல்கள்." அதாவது ரஷ்யாவின் தலைமை அரசு வங்கியாளரின் அறிக்கை மற்றும் சீனா மற்றும் ஐரோப்பியர்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள்... நிச்சயமாக, சீன "ஊக்குவிப்பு" இல்லை. கோஸ்டின் இந்த நாளைத் தேர்ந்தெடுத்தார். அது போலவே தற்செயலாக...
மற்றும் இங்கே தொடர்ச்சி உள்ளது. இந்த விபத்தின் தொடர்ச்சி...
ஏப்ரல் 2, 2014. "ரஷ்யா உடனடியாக அனைத்து வர்த்தக கூட்டாளர்களுடனும் ரூபிள் குடியேற்றங்களுக்கு மாறத் தொடங்க வேண்டும்" என்று VTB வங்கியின் தலைவர் ஆண்ட்ரி கோஸ்டின் கூறுகிறார்.
"ஒரு நீண்ட கால தாமதமான தலைப்பு எங்கள் வர்த்தக பங்காளிகளுடன் ரூபிள்களில் தீர்வுக்கான பரந்த மாற்றமாகும்," என்று அவர் ARB இன் 25 வது காங்கிரஸில் கூறினார். மேலும், அவரைப் பொறுத்தவரை, சுங்க ஒன்றியம் மற்றும் சிஐஎஸ் ஆகியவற்றிற்குள் உள்ள குடியேற்றங்களுடன் மட்டுமல்லாமல், "சீனா மற்றும் மேற்கு ஐரோப்பா போன்ற நமது முக்கிய வர்த்தக பங்காளிகளுடனான உறவுகளிலும்" உடனடியாகத் தொடங்க வேண்டும்."[38] A. Kostin ரூபிள் கொடுப்பனவுகளுக்கான மாற்றம் வங்கி அமைப்பு, ரஷ்ய கூட்டமைப்பின் மத்திய வங்கி மற்றும் அரசாங்கத்திற்கான முக்கிய பணிகளில் ஒன்றாக மாற வேண்டும் என்று நம்புகிறார்.
சரி, உண்மையான தடைகளை எப்படி அறிமுகப்படுத்தப் போகிறீர்கள்...
"புராட்டினோ" மற்றும் "மோர்ஸ்" முன்னேறி வருகின்றன, "கோலா" தளத்தை இழக்கத் தொடங்குகிறது.
உக்ரைன்: பந்து அல்லது வீரர்?
04/07/2014
சோவியத் ஒன்றியத்தின் சரிவுக்குப் பிறகு, உக்ரைன் உலக புவிசார் அரசியல் கால்பந்தில் ஒரு பந்தாக மாறியது. அது செல்ல வேண்டிய இடத்திற்கு அல்ல, ஆனால் வீரர்கள் விரும்பும் இடத்திற்கு நகரும். இருப்பினும், உக்ரைன் முன்னர் சோவியத் ஒன்றியம் மற்றும் ரஷ்ய சாம்ராஜ்யத்திற்குள் ஒரு வீரராக இருந்தது. Poznatelny TVயில் இதைப் பற்றி ஒரு உரையாடல் இருந்தது.[39]
A. Voitenkov: Nikolai Viktorovich, உக்ரைனுடனான நிலைமையை நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள்? உக்ரைன், நாம் வரலாற்று ரீதியாக எடுத்துக் கொண்டால்: ஒரு சுதந்திர அரசு, ஐரோப்பிய பேரரசுகளின் ஒரு பகுதி, சக்திவாய்ந்த சோவியத் ஒன்றியத்தின் ஒரு பகுதி. இப்போது உக்ரைனுக்கு என்ன ஆனது? அவள் என்ன பாகம்? அல்லது அவள் சொந்தமா? அவர்கள் அவளைப் பற்றி சொல்வது போல் அவள் உண்மையில் சுதந்திரமாக இருக்கிறாளா?
N. Starikov: நீங்கள் தொடர்ந்து சில நிகழ்வுகளை பின்பற்றினால், உங்கள் கண்களை மங்கலாக்குகிறது. குறிப்பாக இந்த நிகழ்வுகள் அரசியல் என்றால். பல்வேறு விளக்கங்கள் மற்றும் மதிப்பீடுகள் எழுகின்றன - நிறைய உணர்ச்சிகள், அதன் பின்னால் சாரம் இழக்கப்படுகிறது.
அரசியல் ஒப்புமையிலிருந்து விளையாட்டுக்கு மாறுவோம், பின்னர் எல்லாம் தெளிவாகிவிடும். நூற்றுக்கணக்கான மில்லியன் மக்கள், உலகில் பில்லியன் கணக்கான மக்கள் கூட கால்பந்தை விரும்புகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். 22 ஆரோக்கியமான ஆண்கள் மைதானத்தைச் சுற்றி ஒரு பந்தை உதைத்து, அதை ஒருவருக்கொருவர் கோலுக்குள் அடிக்க முயற்சிக்கும் விளையாட்டு இது. இந்த விளையாட்டுக்கு அதன் சொந்த விதிகள் உள்ளன: வீரர்கள் உள்ளனர் மற்றும் ஒரு பந்து உள்ளது. விளையாட்டின் போது வீரர்கள் இந்த பந்தை இரக்கமின்றி உதைக்கிறார்கள்: அவர்கள் அதை எல்லா பக்கங்களிலிருந்தும் அடித்தார்கள், ஒருவேளை அது தீவிர வலியை ஏற்படுத்தும். சில சூழ்நிலைகளில், அவர்கள் அதை மிகக் கடுமையாகத் தாக்கலாம், அது வெடிக்கும் அல்லது வெடிக்கும்.
பந்துக்கும் வீரர்களுக்கும் இடையே ஒரு அடிப்படை வேறுபாடு உள்ளது என்று நான் சொல்ல விரும்புகிறேன்: எப்போது அடிக்க வேண்டும், எங்கு நகர்த்த வேண்டும், எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்பதை வீரர்கள் தீர்மானிக்கிறார்கள், அவர்கள் தங்கள் செயல்களை தீர்மானிக்கிறார்கள். பந்து அது இயக்கப்பட்ட இடத்தில் பறக்கிறது. அவர் எந்த வாயிலில் பறக்க விரும்புகிறார் என்று யாரும் அவரிடம் கேட்கவில்லை. பொதுவாக, அவர், பந்து, என்ன வேண்டும்? கால்பந்து வீரர் இந்த கேள்வியால் குழப்பமடையவில்லை - அவர் வெறுமனே பந்தை அடிக்கிறார்.
அரசியலில் நீங்கள் ஒரு வீரராகவோ அல்லது பந்தாகவோ இருக்கலாம் - மூன்றாவது விருப்பம் இல்லை. இன்றைய சூழ்நிலையில், உக்ரைனுக்கு உரிய மரியாதையுடன், உக்ரேனிய மக்கள், பெரிய ரஷ்ய மக்களின் ஒரு பகுதியாக நான் கருதுகிறேன், உக்ரைன் ஒரு பந்து. இது ஒரு புவிசார் அரசியல் பந்து ஆகும், இது புவிசார் அரசியல் வீரர்கள் வெவ்வேறு பக்கங்களிலிருந்து தாக்கி, வெவ்வேறு திசைகளில் அதை இயக்கி, ஒருவருக்கொருவர் கோல்களை அடிக்க முயற்சி செய்கிறார்கள்.
ஆனால் அது எப்போதும் அப்படி இல்லை. மிக சமீபத்தில், 1991 வரை, உக்ரைன் ஒரு வீரராக இருந்தது. ரஷ்ய நாகரிகம், ரஷ்ய நாகரிகம் என்று அழைக்கப்படும் சோவியத் யூனியன் என்றழைக்கப்படும் ஒரு சிறந்த, சக்திவாய்ந்த வீரரின் ஒருங்கிணைந்த பகுதியாக இது இருந்தது. அதற்கு முன், உக்ரைன் ரஷ்ய பேரரசின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது - அது ஒரு சக்திவாய்ந்த வீரராகவும் இருந்தது. உக்ரைன் எப்படி விளையாடியது என்பதை நினைவில் கொள்க: 1945 இல் அவர்கள் பெர்லின் வரை ஒரு கோல் அடித்தனர். பின்னர் அவர்கள் ககாரினை விண்வெளிக்கு அனுப்பினார்கள் - இது ஒரு அற்புதமான, அழகான கோல், அதன் வழியில் பீலே அடித்த கோல்களை விட அழகாக இருந்தது.
இறுதியில் என்ன நடந்தது? இன்று உக்ரைன் ஒரு வீரர் அல்ல, அது விளையாட்டின் பொருள், அது ஒரு பந்து. துரதிர்ஷ்டவசமாக, பொம்மலாட்டக்காரர்கள், போலி அரசியல்வாதிகள் மற்றும் அனைத்து வகையான அரசியல்வாதிகளும் உக்ரைனை பிளவுபடுத்தியபோது, பொதுவாக உக்ரேனிய அரசின் இருப்பு குறித்து ஒரு கேள்வி இருக்கும்போது இது இன்று மிகவும் தெளிவாகத் தெரிகிறது. உக்ரைன் ஒரு வீரர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், மீண்டும் ஒரு வீரராக மாறுவது அவ்வளவு கடினம் அல்ல. சுங்க ஒன்றியம் மற்றும் யூரேசிய ஒன்றியம் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் ஒன்றுபட வேண்டும். ஏனென்றால், இன்றைய ரஷ்யாவில், ரஷ்யாவில் இருக்கும் எல்லாப் பிரச்சனைகளாலும், யாராலும் அப்படி ஒரு பந்தை உதைக்க முடியாது. 90 களில் அவர்கள் உதைத்தனர். இப்போது அது வேலை செய்யாது. நாங்கள் மீண்டும் ஒரு வீரராக மாறுவோம். ஏற்கனவே ஒரு வீரர் ஆக. உக்ரைன் எங்களுடன் இருந்தால், பெலாரஸ் எங்களுடன் இருந்தால், ரஷ்ய நாகரிகத்தின் அனைத்து துண்டுகளும் நம்முடன் இருந்தால், நாங்கள் சிறப்பாக விளையாடுவோம், தரமான பாஸ்களை வழங்குவோம், அதிக தூரத்தில் இருந்து கோல் அடிப்போம்.
எனவே, உக்ரைனுக்கு அவ்வளவு பெரிய தேர்வு இல்லை: ஒன்று பந்தின் விருப்பத்தைக் கேட்காமல் உதைக்கப்படும் பந்தாக இருங்கள் அல்லது ஒரு வீரராக மாறுங்கள்.
நான் வேறு என்ன கவனிக்க விரும்புகிறேன்: ஒரு பந்தாக, ஒரு வீரர் இல்லாமல், பந்து ஒரு வீரராக மாற முடியாது. மேற்கத்திய பங்காளிகள் என்ன சொன்னாலும், அவர்கள் எப்படி கைகுலுக்கினாலும், அவர்கள் தங்கள் மரியாதையை வெளிப்படுத்தினாலும், அவர்கள் ஒருபோதும் உக்ரைனை தங்களுக்கு சமமாக கருத மாட்டார்கள். அவர்கள் சக்தியின் மொழியை மட்டுமே புரிந்துகொள்கிறார்கள். அரசியலில் யாருக்கும் வேறு மொழி புரியாது. எனவே, வெளியில் இருந்து எல்லாம் அழகாக இருக்கிறது: எல்லாம் விளையாட்டில் உள்ளது.
A. Voitenkov: அனைவரும் களத்தில் உள்ளனர்.
N. ஸ்டாரிகோவ்: அனைவரும் களத்தில் உள்ளனர்.
ஏ. வொய்டென்கோவ்: எல்லோரும் ஓடிச் சென்று சுற்றி வருகிறார்கள்.
N. ஸ்டாரிகோவ்: எல்லோரும் ஓடுகிறார்கள். 22 பேர் ஓடுகிறார்கள், பந்தும் நகர்ந்து ஓடுகிறது. அரசியலில் மட்டும் விதிகளை யாரும் விளக்குவதில்லை. மற்றும் விதிகள் பின்வருமாறு: புவிசார் அரசியலில் 22 பேர் உண்மையில் 22 பேர் அல்ல, ஆனால் குறைவானவர்கள். இரண்டு, மூன்று அதிகார மையங்கள்: அவை தேவைக்கேற்ப, விரும்பியபடி நகர்கின்றன. பந்து அனுப்பப்பட்ட இடத்திற்கு பறக்கிறது - அதுதான் புள்ளி.
எனவே, உக்ரைனுக்கு இன்று ஒரு தேர்வு உள்ளது: ரஷ்யாவுடன் மீண்டும் ஒரு வீரராக மாற வேண்டும். அதனால் ஒரு பந்தாக இருக்கக்கூடாது.
A. Voitenkov: வெளிப்படையாக, இந்த வகையான பந்து விரைவில் உதைக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு கிழிந்துவிடும்.
N. ஸ்டாரிகோவ்: எதிர்காலத்தில், துரதிர்ஷ்டவசமாக, இந்த பந்து அதிக சுமைகளை அனுபவிக்கும் ஒரு பெரிய ஆபத்துடன் அனைத்து காற்றும் வெளியேறும். கால்பந்து விளையாட பயன்படுத்த முடியாத பந்துகளின் தலைவிதி பொதுவாக வருத்தமாக இருக்கிறது - அவை வெறுமனே தூக்கி எறியப்படுகின்றன.
உக்ரைனின் அன்பான குடிமக்கள் இதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
வரலாற்று ரேக்
04/11/2014
ஸ்டேட் டுமாவின் சர்வதேச விவகாரக் குழுவின் தலைவரின் செய்தியாளர் மாநாட்டைப் பார்த்து, ரஷ்ய PACE தூதுக்குழுவின் தலைவரான அலெக்ஸி கான்ஸ்டான்டினோவிச் புஷ்கோவ், உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் சில எண்ணங்களையும் வரலாற்று ஒற்றுமைகளையும் கொண்டு வந்தார்.
நாகரிக ஐரோப்பாவின் பிரதிநிதிகளின் புரிதலுக்கு அப்பால் என்ன இருக்கிறது?
அலெக்ஸி புஷ்கோவ் பின்வருமாறு தெளிவுபடுத்தினார். உக்ரைனில் உள்ள ரஷ்யர்கள் கலாச்சார இனப்படுகொலைக்கு ஆளாகின்றனர். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக, ரஷ்ய மொழி மற்றும் கலாச்சாரம் பேசுபவர்கள் கட்டாய உக்ரைன்மயமாக்கலுக்கு உட்படுத்தப்பட்டனர் மற்றும் இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட்டனர்.
உக்ரைனில் ரஷ்ய மொழி பேசும் குடியிருப்பாளர்கள் தங்கள் சொந்த மொழியில் பேசுவதற்கும் சிந்திக்கவும் தங்கள் உரிமையைப் பாதுகாக்கும் வாய்ப்பை இழக்கின்றனர். கல்விச் செயல்பாட்டில் இருந்து ரஷ்ய மொழியின் முறையான இடப்பெயர்ச்சி உள்ளது, ரஷ்ய மொழியில் செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களின் ஒளிபரப்பு அவர்களின் மகத்தான தேவை இருந்தபோதிலும் குறைக்கப்படுகிறது. திரையரங்குகளில் திரைப்படங்கள் உக்ரேனிய மொழியில் ஒளிபரப்பப்படுகின்றன. ரஷ்யர்கள் கலாச்சார இனப்படுகொலைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஆதாரம் அல்லவா?!
இதை ஐரோப்பியர்கள் கண்டுகொள்வதில்லை. அவர்கள் காது கேளாதவர்கள் மற்றும் குருடர்கள். 30 களில் அடால்ஃப் ஹிட்லர் தலைமையிலான தேசிய சோசலிஸ்டுகள் ஜெர்மனியில் ஆட்சிக்கு வந்ததைப் போலவே. ஐரோப்பா ரீச் அதிபரை வரவேற்றது. ஐரோப்பா அவரை வணங்கியது. ஜேர்மன் மக்களின் ஒரு பகுதியான யூதர்களின் அடக்குமுறைக்கு அவள் கண்மூடித்தனமாக மாறினாள்.
யூதர்களின் அடக்குமுறையை விளக்கி நியாயப்படுத்தும் முயற்சியில் ஐரோப்பா அப்போதும் சகிப்புத்தன்மையின் அற்புதங்களைக் காட்டியது. அவர்களின் பதிப்பின் படி, பாழடைந்த மற்றும் அவமானப்படுத்தப்பட்ட ஜெர்மனி எதிரியின் உருவத்தைச் சுற்றி அணிதிரட்ட வேண்டியிருந்தது. யூதர்கள் இந்த எதிரியாக நியமிக்கப்பட்டனர். ரீச்சின் முக்கிய குறிக்கோள் தேசத்தை சுத்தப்படுத்துவதாகும்.
முதலில், யூதர்கள் கலாச்சார மற்றும் மத துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டனர். ஆனால் 1938 இலையுதிர்காலத்தில், யூதர்கள் மீதான நாஜிக் கொள்கையானது ஜேர்மன் வாழ்விலிருந்து அவர்களை முற்றிலுமாக வெளியேற்றும் நிலையை எட்டியது. யூதர்கள் தங்கள் மார்பிலும் முதுகிலும் மஞ்சள் நட்சத்திரத்தை அணியக் கட்டாயப்படுத்திய பாதுகாப்பு காவல்துறையின் உத்தரவைத் தொடர்ந்து, ஜெப ஆலயங்களை அழித்து, ஒரு பில்லியன் மதிப்பெண்களின் கூட்டு அபராதம் விதிக்கப்பட்டது, உடல் அழிப்பு தொடங்கியது.
ஹிட்லரின் ஜெர்மனி கலாச்சார இனப்படுகொலை தவிர்க்க முடியாமல் உடல் ரீதியான இனப்படுகொலையால் பின்பற்றப்படுகிறது என்பதை நடைமுறையில் உறுதிப்படுத்தியது. இது ஒரு நேரம் மட்டுமே.
இன்று, ஐரோப்பியர்கள் உக்ரைனில் ரஷ்ய ஒடுக்குமுறைக்கு கண்மூடித்தனமாக உள்ளனர். ஆனால் வெகுஜன கலாச்சார இனப்படுகொலையின் பின்னணியில் தனிமைப்படுத்தப்பட்ட வன்முறை சம்பவங்கள் எதிர்காலத்தில் வெகுஜன துன்புறுத்தல்களாகவும் படுகொலைகளாகவும் உருவாகாது என்று அவர்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா? மேலும், உக்ரைனில் ஆட்சி கவிழ்ப்பின் போது, கியேவில் அதிகாரம் பாசிச பண்டேரைட்டுகளால் கைப்பற்றப்பட்டது.
சிறிது நேரம் கழித்து, ஐரோப்பாவில் வசிப்பவர்கள் இப்போது யூதர்களிடம் மன்னிப்பு கேட்பது போல் ரஷ்யர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாமா?
ஐரோப்பியர்கள் அன்று கேட்காதது போல் இப்போது பகுத்தறிவின் குரல் கேட்கவில்லை. ஆனால் அவர்கள் எச்சரிக்கப்பட்டனர்! ரஷ்யாவைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் இன்று அவர்களை எச்சரித்து வருகின்றனர்.
ரஷ்யா, ஒரு சிறப்பு நாகரிக சமூகமாக, ஒரு சிறப்பு பணியை மேற்கொள்கிறது - நாஜிக்கள் ஒரே மாநிலத்தில் அதிகாரத்திற்கு வருவதால் தவிர்க்க முடியாமல் ஐரோப்பாவிற்கு காத்திருக்கும் ஆபத்துகளிலிருந்து உலகைப் பாதுகாக்க. இன்று, நாஜி நோய்த்தொற்றின் ஆதாரம் உக்ரைன் மற்றும் நாட்டின் ரஷ்ய மொழி பேசும் குடியிருப்பாளர்களுக்கான அதன் கொள்கை.
கலாச்சார சுய அடையாளத்திற்கான மனித உரிமைகளின் பாதுகாப்பிற்காக இன்று ஐரோப்பா நிற்கவில்லை என்றால், நவ-நாஜி உக்ரைனில் ரஷ்ய கலாச்சாரத்தை தாங்குபவர்களின் உடல் அழிவுக்கு ஐரோப்பாதான் பொறுப்பாகும்.
ஐரோப்பா மீண்டும் அதே வரலாற்று ரேக்கில் காலடி எடுத்து வைப்பதைத் தடுக்க ரஷ்யா எல்லாவற்றையும் செய்யும். தனி தேசத்தின் பிரதிநிதிகள் துன்புறுத்தப்படுவதை மன்னிக்கவும். இந்த நேரத்தில், ஐரோப்பியர்கள் ரஷ்ய மக்களை பாதிக்கப்பட்ட பாத்திரத்தில் நடிக்க தேர்வு செய்கிறார்கள். இதை அனுமதிப்பது என்பது முழு ரஷ்ய உலகின் நலன்களுக்கும் துரோகம் செய்வதாகும்.
யட்சென்யுக் மற்றும் துர்ச்சினோவ் ஒரு பெண்ணின் ஆடையை வாங்குவதற்கான நேரம் ஏன்?
04/14/2014
எந்தவொரு தற்காலிக அரசாங்கமும் தனது மக்களின் நலன்களுக்கு எதிராக செயல்பட்டால், அது எதிர்க்க முடியாத விதியை எதிர்கொள்ளும். அவருக்கு அதிகாரம் இல்லை என்றால். ஆயுதப் புரட்சி மூலம் ஆட்சிக்கு வந்தால். 1917 இல் அல்லது 2014 இல்.
விதிவிலக்குகள் இல்லை.
ஆனால் அரசியல்வாதிகள் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். வேறு வழியில்லை. யானுகோவிச், பணத்தைத் தேர்ந்தெடுப்பவர், அதிகாரத்தை அல்லது பணத்தை இழப்பது விருப்பமாக இருக்கும்போது, அதிகாரத்தை இழக்கிறார், பின்னர் பணத்தை இழக்கிறார் என்பதை அறியவில்லை. இது பல நூற்றாண்டுகள் பழமையான அனுபவம் - அரசியலுக்கு வரும்போது, நீங்கள் ஒரு "தொழிலதிபராக" இருக்க முடியாது. நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டும். ஆனால் ஒரு அரசியல்வாதிக்கு, பணம் ஒரு குறிக்கோள் அல்ல, ஆனால் ஒரு வழி. இல்லையெனில், அவர் பணத்திற்காக பாடுபட்டால், அவர் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும், பெரும்பாலும் அவரது வாழ்க்கை. விக்டர் யானுகோவிச்சைப் பிடிக்க முடிந்திருந்தால், கியேவ் புட்ச்சிஸ்டுகள் விக்டர் யானுகோவிச்சைக் காப்பாற்றியிருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். மேலும் அவர் ஒழுங்கை மீட்டெடுக்க ஆணையிட்டிருந்தால், இன்று உக்ரேனிய அரசு வீழ்ச்சியின் விளிம்பில் இருந்திருக்காது.
"சுதந்திரத்திற்காக" மற்றும் "ஊழலுக்கு எதிராக" மைதானத்திற்குச் சென்றவர்கள், தங்கள் "வெற்றியின்" முதல் விளைவு இன்னும் பெரிய ஊழலாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கவில்லை, தன்னலக்குழுக்கள் பிராந்தியங்களுக்கு உணவளிக்கவும், கருவூலம் "திடீரென்று" முற்றிலும் காலியாக இருக்கும். "சுதந்திரத்தை" பொறுத்தவரை, உக்ரைனின் மற்ற குடிமக்களுடன் போராட இராணுவத்தில் அணிதிரட்டப்படுவதை நிச்சயமாக "சுதந்திரம்" என்று அழைக்க முடியாது.
சாஷ்கோ பிலியைப் போல, யானுகோவிச்சின் அதிகாரத்திற்கு எதிராக "போராடிய" போராளிகள், தங்கள் செயல்பாட்டை நிறைவேற்றியவர்களுக்கு வரலாற்றில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவர்கள் நீக்கப்பட்டனர். சிறப்பாக, அவர்கள் வெறுமனே ஏமாற்றப்பட்டு நிழல்களுக்கு அனுப்பப்பட்டனர்.
நீங்கள் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும், பின்னர் எதிர்காலம் தெளிவாகிவிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக, இந்த எதிர்காலம் ஏற்கனவே இதேபோன்ற சூழ்நிலையில் நமது கடந்த காலமாக இருந்தது.
இன்று, உக்ரைனை ஒரு மாநிலமாக காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் கூட்டாட்சி. யார் ஆட்சியில் இருக்க வேண்டும், எந்த மொழியில் பேச வேண்டும், எழுத வேண்டும், யாருடன் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பதை பிராந்தியங்கள் தாங்களாகவே தீர்மானிக்கும் போது. வேறு வழியில்லை.
ஆனால் கியேவ் போலி அதிகாரிகள் இதைப் பார்க்கவோ கேட்கவோ விரும்பவில்லை. அவர்கள் ஒரு உண்மையான மக்கள் கிளர்ச்சியின் புள்ளியை அடைந்தனர். இப்போது துர்ச்சினோவ், மே 25 ஆம் தேதி கூட்டாட்சி மயமாக்கல் தொடர்பான வாக்கெடுப்பு நடத்தலாம் என்று கூறியுள்ளார். அதாவது ஒரே நேரத்தில் தேர்தல்.
இது முழு முட்டாள்தனம்.
முதலில் மாநிலம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், அதன் பிறகு மட்டுமே அதன் தலையைத் தேர்ந்தெடுக்கவும். மற்றபடி அல்ல. வாக்குச் சாவடிக்குச் செல்லும்போது, ஒரு வாக்காளர் யாருக்காக, என்ன அதிகாரத்தில் வாக்களிக்கிறார் என்பதைத் தெளிவாகத் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றே எல்லாவற்றையும் குழப்பிவிட்டனர். உதாரணமாக, உக்ரைனில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசியலமைப்புச் சட்டம் எந்த ஒரு வழக்கறிஞர் கூட உங்களுக்கு பதிலளிக்க முடியாது. பழையது - ஜனாதிபதிக்கு சில அதிகாரங்கள் உள்ளன, அல்லது புதியது - இது "யானுகோவிச்சின் கீழ்" ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் அதில் ஜனாதிபதிக்கு அதிக உரிமைகள் உள்ளன. உண்மை என்னவென்றால், பிப்ரவரி 21 அன்று, பழைய அரசியலமைப்பிற்கு திரும்புவதற்கான சட்டத்தில் யானுகோவிச் கையெழுத்திட வேண்டும், அதற்காக ராடா (அழுத்தத்தின் கீழ்!) வாக்களித்தார். ஆனால் அவர் உயிருக்கு ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் மற்றும் இந்த ஆவணத்தில் கையெழுத்திடவில்லை. எனவே, டி ஜூரே, ஆட்சியாளர்கள் மாற்ற விரும்பிய அரசியலமைப்பு நடைமுறையில் உள்ளது. ஆனால் பழைய அரசியலமைப்புச் சட்டம் நடைமுறையில் இருப்பதாகக் காட்டிக் கொள்கிறார்கள்.
தெளிவற்ற அதிகாரங்களைக் கொண்ட ஒரு நாட்டின் தலைவரை நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்க முடியும்?
புரிந்துகொள்ள முடியாத கட்டமைப்பைக் கொண்ட ஒரு நாட்டின் தலைவரை எப்படித் தேர்ந்தெடுக்க முடியும்?
முப்பதுகளின் தொடக்கத்தில் ஜெர்மனியில் நடந்ததைப் போல தெருக்களில் சண்டைகள் மற்றும் துப்பாக்கிச் சூடு நடக்கும் போது நீங்கள் எப்படி வாக்களிக்க முடியும்?
இன்று கியேவில் உள்ள ஆட்சியாளர்கள் செய்வது போல், சட்டங்கள் மற்றும் உங்கள் நாட்டைப் பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை என்றால், நிச்சயமாக, அது சாத்தியமாகும்.
முடியும். ஆனால் நீண்ட காலத்திற்கு அல்ல.
ஏழை மாணவர்களான துர்ச்சினோவ் மற்றும் யட்சென்யுக் கற்றுக்கொள்ளாத வரலாற்றிலிருந்து இது மற்றொரு பாடம்.
1917 இல் ஏ.எஃப்.கெரென்ஸ்கி செய்தது போல், தங்கள் நாட்டில் எச்சில் துப்புபவர்கள் மற்றும் வெளிநாட்டு இசைக்கு நடனமாடுபவர்கள் "பெண்களின் உடையில் ஓட வேண்டும்". மேலும், சில மாதங்களுக்கு முன்பு வணங்கியவர்களிடமிருந்தும், பாராட்டியவர்களிடமிருந்தும் நீங்கள் ஓட வேண்டும்.
எனவே கேள்வி இதுதான்: ஒன்று கூட்டாட்சிக்கான வாக்கெடுப்பு முதலில் நடத்தப்படும், பின்னர் தேர்தல்கள், அல்லது Turchinov மற்றும் Yatsenyuk பெண்கள் கடையில் பாதுகாப்பாக ஷாப்பிங் செல்லலாம்.
ஆர்.எஸ். அலெக்சாண்டர் ஃபெடோரோவிச் கெரென்ஸ்கி ஒரு பெண்ணின் உடையில் குளிர்கால அரண்மனையிலிருந்து தப்பி ஓடவில்லை. அவர் தற்காலிக அரசாங்கத்தில் தனது சகாக்களை விட்டுவிட்டு அமெரிக்க தூதரகத்தின் காரில் புறப்பட்டார். இது ஒரு வரலாற்று உண்மை. ஆனால், முதலாவதாக, பேட்டையில் அத்தகைய கொடி மற்றும் தப்பிக்கும் முறை ஆகியவை நவீன கெய்வ் புட்ச்சிஸ்டுகளுக்கு மிகவும் பொருத்தமானவை. இரண்டாவதாக, வரலாறு எப்பொழுதும் ஒரு கேலிக்கூத்தாகத் திரும்பத் திரும்ப வருகிறது.
எனவே, ஒரு பெண்ணின் ஆடையின் விருப்பத்தை நான் நிராகரிக்க மாட்டேன்.
கிழக்கில் ஒரு சிறப்பு நடவடிக்கையின் தொடக்கத்தில் துர்ச்சினோவ் ஒரு ஆணையில் கையெழுத்திட்டார் (ரஷ்ய செய்தி சேவையின் ஒளிபரப்பில் உக்ரைன்)
04/15/2014
A. டால்ஸ்டாவ்: ஸ்டுடியோவில் எழுத்தாளர், கிரேட் ஃபாதர்லேண்ட் கட்சியின் இணைத் தலைவர் நிகோலாய் ஸ்டாரிகோவ் இருக்கிறார். கிழக்கு உக்ரைனில் ஒரு சிறப்பு நடவடிக்கையின் தொடக்கத்தில் துர்ச்சினோவ் ஒரு ஆணையில் கையெழுத்திட்டார். உக்ரைன் நாட்டின் கிழக்கில் அமைதி காக்கும் படைகள் மற்றும் அமைப்புகளுடன் கூட்டு நடவடிக்கையை மேற்கொள்ள ஐ.நா.விடம் முன்மொழிந்தது. அதே நேரத்தில், உக்ரைனின் முன்னாள் பிரதமர் யூலியா திமோஷென்கோ தனது இணையதளத்தில் ரஷ்ய அரசுக்கு மூன்றாம் நிலை பொருளாதாரத் தடைகளைப் பயன்படுத்த அனைத்து மாநிலங்களின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். குறிப்பாக, உக்ரேனிய மக்களுக்கு நேரடி இராணுவ உதவியை அவர் கேட்கிறார். மக்கள் போராளிகளின் பிரதிநிதிகள் அவர்களைப் பாதுகாக்க விளாடிமிர் புடினிடம் வேண்டுகோள் விடுத்தனர், ரஷ்ய உள்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், உக்ரைனின் உள் விவகாரங்களில் நம் நாடு தலையிடாது, இது எங்கள் நலன்களுக்கு முரணானது. ரஷ்யா ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் ஒருங்கிணைந்த உக்ரைனையும் குறிக்கிறது. எனவே நாம் என்ன முடிவை எடுக்க முடியும்? மேற்கு மற்றும் உக்ரைன் ரஷ்யாவின் ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு பயந்தன, இப்போது அவர்கள் உண்மையில் தங்கள் பங்கில் இராணுவத்தைப் பயன்படுத்துவதற்கான சாத்தியத்தை அறிவிக்கிறார்கள். இந்த அறிக்கைகளுக்கு நாம் எவ்வாறு பிரதிபலிக்க வேண்டும்?
N. ஸ்டாரிகோவ்: உங்களுக்கு தெரியும், அது மிகவும் சோகமாக இல்லாவிட்டால் அது வேடிக்கையாக இருக்கும். ஏனென்றால், ரஷ்ய பக்கத்தில் ஒரு மூலதன P கொண்ட அரசியல்வாதிகள் இருப்பதை நீங்களும் நானும் காண்கிறோம், அவர்கள் கவனமாக, ஒவ்வொரு வார்த்தையையும் எடைபோட்டு, தங்கள் அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்களைத் தூண்ட முயற்சிக்க மாட்டார்கள். மறுபுறம், கோமாளிகள் உள்ளனர், வேறுவிதமாக சொல்வது கடினம். ஆனால், துரதிர்ஷ்டவசமாக, இந்த கோமாளிகள் இரத்தம் சிந்தலாம். இந்த கதை இனி வேடிக்கையாக இருக்காது. உக்ரேனிய தலைமையின் பலத்தைப் பயன்படுத்துவது பற்றி தொடர்ந்து பேசுவது, இரண்டு நாட்களில் மூன்றாவது இறுதி எச்சரிக்கை, மிக சமீபத்தியது, பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் கையெழுத்திட்டது. குற்றம் சாட்டப்பட்ட, அதிகாரம் பறிக்கப்பட்ட யானுகோவிச், அத்தகைய ஆணையில் கையெழுத்திடவில்லை என்பதை நினைவில் கொள்வோம். அவர் வன்முறையைப் பயன்படுத்த விரும்பவில்லை. இதற்காக நீங்கள் அவரைக் கண்டிக்கலாம்: அவர் சரியானதைச் செய்தாரா இல்லையா. ஆயினும்கூட, வெற்றிகரமான "சுதந்திரத்தின் மாவீரர்கள்" அனைவரும் வெள்ளை நிறத்தில் தங்கள் முழு வெள்ளை சீருடையையும் இரத்தத்தால் நிரப்ப தயாராக இருப்பதை இப்போது காண்கிறோம். இது, துரதிருஷ்டவசமாக, பயங்கரமானது. ஆனால் ஒவ்வொரு புரட்சியும் - இந்த தலைப்பில் பல புத்தகங்களை எழுதிய ஒரு நபராக நான் சொல்ல முடியும் - எப்போதும் இப்படித்தான் முடிகிறது.
A. டால்ஸ்டாவ்: இந்த அறிக்கைகள் ஏன் இப்போது வெளியிடப்படுகின்றன? ஏன் முன்னதாக இல்லை?
N. ஸ்டாரிகோவ்: ஏனெனில் நிலைமை கொதிநிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உக்ரைனின் தென்கிழக்கு மக்களும், பெரும்பான்மையான உக்ரேனியர்களும், அவர்கள் விரும்பவில்லை, இந்த அதிகாரத்தை அவர்கள் ஏற்கவில்லை என்று நான் நினைக்கிறேன், முதலில், இராணுவ சதித்திட்டத்தின் விளைவாக, கெய்வில் சட்டவிரோதமாக வந்தது. இரண்டாவதாக, அவர்களால் பண்டேரா ஒரு தேசிய ஹீரோவாக மாற முடியாது. அதனால்தான் மக்கள் அப்படி வாழ விரும்பவில்லை. அவை கேட்கவில்லை. அவர்கள் கூட்டாட்சியை கோருகின்றனர். இந்த மக்கள் அழுகை உண்மையில் ஒரு மக்கள் கிளர்ச்சியாக வளர்ந்தது. நம் மக்களுடன் பேசுவதற்குப் பதிலாக, கூட்டாட்சி மயமாக்கல் பற்றி வாக்கெடுப்பை அறிவிப்பது, ஜனாதிபதித் தேர்தலுக்குப் பதிலாக அதை நடத்துவது - இதை ஏன் செய்ய வேண்டும் என்பதை இப்போது என்னால் விளக்க முடியும் - எல்லாத் தரப்பிலிருந்தும் இரத்தம் சிந்த வேண்டும் என்ற குரல் தொடர்ந்து கேட்கிறது. இது சாதாரணமானது அல்ல.
ஏ. டால்ஸ்டாவ்: வாக்கெடுப்பு குறித்து. மே 25 அன்று தேர்தல்களுடன் ஒரே நேரத்தில் அரசாங்க கட்டமைப்பு பிரச்சினையில் அனைத்து உக்ரேனிய வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்று அதே டர்ச்சினோவ் அறிக்கைகள் செய்தார். உண்மை, ராடா அத்தகைய முடிவை எடுத்தால்.
N. ஸ்டாரிகோவ்: துர்ச்சினோவின் முகத்தைப் பார்த்த எவரும் அவரது அறிக்கைகளை கவனமாகக் கேட்க மாட்டார்கள். நான் சொல்ல விரும்புவது இதுதான்: ஏன் அதை ஒரே நேரத்தில் செய்ய முடியாது? உக்ரைனில் இன்று ஒரு சுவாரசியமான சூழல் நடக்கிறது என்பதே உண்மை. உக்ரைனின் எந்த அரசியலமைப்பு நடைமுறையில் உள்ளது என்பதை ஒரு வழக்கறிஞர் கூட உங்களுக்கு விளக்க முடியாது. என்னை விவரிக்க விடு. விக்டர் யானுகோவிச்சின் காலத்தில், அவர்கள் சொல்வது போல், அவர்கள் அரசியலமைப்பை மாற்றி ஜனாதிபதிக்கு அதிகாரங்களைச் சேர்த்தனர். இந்த அரசியலமைப்புச் சட்டத்தைத்தான் ஆட்சியாளர்கள் பழைய நிலைக்குத் திரும்ப விரும்பினர். பிப்ரவரி 21 அன்று, எதிர்க்கட்சிகள் மீறிய அனைத்து ஒப்பந்தங்களும் கையெழுத்திட்டபோது, விக்டர் யானுகோவிச் ஒரு ஆவணத்தில் கையெழுத்திட நேரம் இல்லை, ஏனெனில் அவர் தனது உயிரைக் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார், இன்று நாம் பார்ப்பது போல், இந்த அச்சுறுத்தல் உண்மையானது. ராடா மிக விரைவாக வாக்களித்த இறுதி ஆவணத்தில் அவர் கையெழுத்திட வேண்டியிருந்தது. யானுகோவிச் இந்த ஆவணத்தில் கையெழுத்திட்ட பிறகுதான் உக்ரைனின் பழைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அவர் கையெழுத்திடவில்லை. இதன் பொருள் புதியது நடைமுறையில் உள்ளது. ஆனால் புதியது முற்றிலும் மாறுபட்ட விஷயங்களைக் கூறுகிறது. மேலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் பழையது நடிப்பது போல் நடந்து கொள்கின்றனர். அதாவது, இது பொதுவாக புரிந்துகொள்ள முடியாதது, அரசியலமைப்பு வெற்றிடம். ஏனென்றால், பழைய பதிப்பின் படி, அவர்கள் சந்திப்புகளைச் செய்து செயல்படுகிறார்கள் - அதுதான் முதல் விஷயம். இந்தப் பிரச்சினையை நாம் ஆராய வேண்டும். இரண்டாவதாக, உக்ரேனிய குடிமக்கள் ஜனாதிபதியைத் தேர்ந்தெடுக்கச் செல்வார்கள். இந்த ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கும்? ஒரு அரசியலமைப்பின் படி சில உள்ளன, மற்றொன்றின் படி - மற்றவை. மூன்றாவது: கூட்டாட்சி என்றால் என்ன? இது மையம் மற்றும் பிராந்தியங்களின் அதிகாரங்களில் மாற்றம். அதாவது, நாடு எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்ற கொள்கை மாறினால், எப்படி ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க முடியும். உக்ரைன் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் தீர்மானிக்க வேண்டும்? இது கூட்டாட்சியா, ஒற்றையாட்சியா, அல்லது வேறு ஏதாவதா? இதற்குப் பிறகுதான் இந்த நாட்டின் தலைவரைத் தேர்ந்தெடுக்க முடியும். இது வெளிப்படையானது.
A. Tolstov: ஆனால் தேர்தல்கள் வீழ்ச்சிக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று அறிக்கைகள் உள்ளன. அதற்கு முன், அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த மாற்றங்கள், அதாவது, பழைய அரசியலமைப்பிற்கு திரும்பவும்.
என். ஸ்டாரிகோவ்: தனிப்பட்ட முறையில் என்னைப் பொறுத்தவரை, மனித வாழ்க்கை இந்த உலகில் மிக முக்கியமான மதிப்பாகத் தோன்றுகிறது. ஆட்சியாளர்களும் மைதானத்தில் இருந்தவர்களும் என்ன சாதித்தார்கள் என்று பாருங்கள்? நூறு பேர் உயிரைக் கொடுத்தார்கள். மேலும் பலர் உயிரிழக்கும் அபாயம் உள்ளது. உக்ரைனில் அதிபர் தேர்தல் மார்ச் 2015க்குப் பதிலாக மே 2014 இல் நடைபெற வேண்டும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்: அது மதிப்புள்ளதா, அது உண்மையில் நூறு மனித உயிர்கள், குழப்பம், அராஜகம், நாட்டின் வீழ்ச்சியின் அச்சுறுத்தல், 11 மாதங்களுக்கு முன்னதாக தேர்தல் நடத்தப்படுமா?
A. டால்ஸ்டாவ்: அலெக்சாண்டரிடமிருந்து கேள்வி: "கிய்வில் ஒரு இராணுவ ஆட்சி இருந்தால், ரஷ்யா ஏன் ரஷ்ய மக்களைப் பாதுகாக்கவில்லை? தர்க்கம் எங்கே, உக்ரைனின் இறையாண்மைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? யானுகோவிச் ரஷ்ய துருப்புக்களின் நுழைவை அனுமதிக்க வேண்டும்.
N. Starikov: கேள்வி மிகவும் நியாயமானது. உண்மையைச் சொல்வதானால், இவை வெறும் உணர்ச்சிகள். யானுகோவிச் உக்ரைன் எல்லைக்குள் துருப்புக்கள் நுழைவதை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்பவர் நம்புகிறார். ஆனால் யானுகோவிச் அப்படி நினைக்கவில்லை. மற்றும் அதை என்ன செய்வது? யானுகோவிச்சிற்குப் பதிலாக மரியாதைக்குரிய வானொலி கேட்பவர் இந்த ஆணையில் கையெழுத்திடுவாரா? யானுகோவிச்சிற்கு பதிலாக ஐ.நா.வில் பேசுவாரா? யானுகோவிச்சிற்கு பதிலாக, அவர் சர்வதேச சட்டத்தை விளக்கி விளக்குவாரா? நிச்சயமாக இல்லை. ரஷ்யாவின் நிலை சமநிலையானது. எங்கள் முக்கிய நிலைப்பாடு இரண்டு போஸ்டுலேட்டுகளை அடிப்படையாகக் கொண்டது: 1) எந்தவொரு சூழ்நிலையிலும் போரைத் தொடங்க வாய்ப்பளிக்கக்கூடாது என்பதற்காக; 2) எங்களுக்கு ஒரு முழுமையான, வளரும், செழிப்பான உக்ரைன் தேவை. உக்ரைனின் சரிவு எங்களுக்கு தேவையில்லை. ஜனாதிபதி இதைப் பற்றி பேசுகிறார், லாவ்ரோவ் இதைப் பற்றி பேசுகிறார். என்னுடைய சுமாரான பலத்தில், நானும் இதைப் பற்றி தொடர்ந்து பேசுகிறேன். ஏன்? அமெரிக்கர்கள் வேண்டுமென்றே இந்த முழு குழப்பத்தையும் உருவாக்கி, உக்ரேனிய அரசை ஆட்சியாளர்களின் கைகளால் அழித்ததால், நமது எல்லைகளுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய புலம் இருக்கும், 1818 ஆம் ஆண்டைப் போலவே, "மக்னோவ்ஷ்சினா" தொடர்ந்து இருந்தது. இந்த களம் தீவிரவாத அமைப்புகளுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில், ஏராளமானோர் வேலை இழக்க நேரிடும், சில தீவிரவாத அமைப்புகளிடம் அவர்கள் ஈர்க்கப்பட்டு, அங்குள்ள அனைத்து நிறுவனங்களும் மூடப்படும். உக்ரேனிய தலைமை இப்போது என்ன ஒப்படைக்கிறது என்று பாருங்கள்? ரஷ்யாவிற்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தப் போகிறார்கள். கேள்வி: உக்ரைனிடம் இருந்து வேறு யார் ஆயுதங்களை வாங்குகிறார்கள்? முக்கிய வாங்குபவர் உக்ரைன் அல்ல, ஆனால் ரஷ்யா. உக்ரைன் உக்ரைனிடமிருந்து கிட்டத்தட்ட எதையும் வாங்கவில்லை. வெளிநாட்டு நுகர்வோர்களும் உள்ளனர். அதாவது மாமியார்க்கு காது இல்லாத மருமகன் இருக்க காதுகளை உறைய வைப்போம். அதாவது, நமது ராணுவ நிறுவனங்களுக்கு சில உதிரிபாகங்களை வழங்குவதை நிறுத்தினால், அவர்களின் நிறுவனங்கள் மூடப்படும். மக்கள் வேலை இல்லாமல் தவிப்பார்கள். இந்த நடவடிக்கையின் பயன் என்ன? அர்த்தம்மற்ற. கீவ் ஆட்சியாளர்களின் அனைத்து நடவடிக்கைகளும் சுயாதீனமானவை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூடுமானவரை ரஷ்யாவை எரிச்சலடையச் செய்யும் வகையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த புரிதலின் அடிப்படையில், நீங்கள் உங்கள் கொள்கையை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு போர் தேவை. அவர்கள் தொடர்ந்து ஆத்திரமூட்டல்களை ஏற்பாடு செய்கிறார்கள். ஸ்லாவியன்ஸ்க் நகரத்தின் நிலைமையைப் பாருங்கள், அங்கு அடையாளம் தெரியாதவர்கள் சிவில் உடையில், பயிற்சி உடைகளில், மக்களுடன் இரண்டு கார்களை சுட்டுக் கொன்றனர். ஒருவர் கொல்லப்பட்டார், இருவர் காயமடைந்தனர். கேள்வி: இது என்ன? நான் உனக்கு பதில் சொல்கிறேன். இது அதே அறியப்படாத ஸ்னைப்பர்களின் தொழில்நுட்பம், வேறு பதிப்பில் மட்டுமே. துப்பாக்கி சுடுபவர்கள் சுட எங்கும் இல்லை, எனவே கார்களில் உள்ளவர்கள் கார்களில் உள்ள மற்றவர்களை சுடுகிறார்கள். சிரியாவில் ஒரு முழு அளவிலான உள்நாட்டுப் போர் தொடங்குவதற்கு முன்பு இதேதான் நடந்தது, மோட்டார் சைக்கிள்களில் தெரியாதவர்கள் இயந்திர துப்பாக்கிகளால் எதிர்ப்பாளர்களை சுட்டுக் கொன்றனர். மோதலை ஏற்படுத்துவதும், உணர்ச்சிகளை அதிகப்படுத்துவதும், இந்த கொப்பரையை வெடிக்க வைப்பதும்தான் பணி. எனவே, ஒருவருக்கு போர் தேவை, ஒருவருக்கு தியாகங்கள் தேவை. இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இதைப் புரிந்துகொண்டு, ரஷ்யா ஒரு சாக்கு சொல்லக்கூடாது, துருப்புக்களை அங்கு அனுப்பக்கூடாது.
ஏ. டால்ஸ்டோவ்: கேட்பவரின் மற்றொரு கேள்வி: "உக்ரைன் அரசாங்கத்தை ஐ.நா. பெரும்பான்மையான நாடுகள் அங்கீகரித்திருந்தால், அதை சட்டவிரோதமானது என்று அழைப்பதற்கான காரணங்கள் என்ன?"
N. Starikov: மிகவும் எளிமையானது. முதலாவதாக, UN, PACE மற்றும் பிற சர்வதேச கட்டமைப்புகளின் பெரும்பாலான நாடுகள் "அவன் ஒரு அயோக்கியனாக இருந்தாலும், அவன் எங்கள் அயோக்கியன்" என்ற கொள்கையில் செயல்படுவது கசப்பானது. காரணங்கள் மிகவும் எளிமையானவை. உக்ரைனின் அரசியலமைப்பை நாங்கள் திறக்கிறோம், பழைய பதிப்பு மற்றும் புதியது. உக்ரைன் ஜனாதிபதி அதிகாரத்தை இழக்கக்கூடிய மூன்று விருப்பங்கள் தெளிவாக எழுதப்பட்டுள்ளன: 1) அவர் ஒரு அறிக்கையை எழுதினார்; 2) அவர் இறந்தார்; 3) ஒரு குற்றச்சாட்டு நடைமுறைக்கு சென்றது. பதவி நீக்க நடவடிக்கை என்பது சட்டமியற்றுபவர்கள் எழுந்து நின்று வாக்களிப்பது மட்டுமல்ல. முதலாவதாக, இந்த பிரதிநிதிகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அந்தக் குற்றங்களை விசாரிக்க ஒரு சிறப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது, அதன் அடிப்படையில் குற்றச்சாட்டு அறிவிக்கப்படுகிறது. அவள் 2 மணிநேரத்தில் அல்ல, 15 நிமிடங்களில் அல்ல, ஆனால் பல மாதங்களில் விசாரணை நடத்துகிறாள். பின்னர் அவர் தெரிவிக்கிறார். அரசியலமைப்பு பெரும்பான்மையான பிரதிநிதிகள் ஏற்கனவே வாக்களித்துள்ளனர். இதற்குப் பிறகு, இந்த முடிவு அரசியலமைப்பு நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் பதவி நீக்க நடவடிக்கை நடந்தது. ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? இந்த நடைமுறை இன்னும் தொடங்கப்படவில்லை என்பதை வானொலி கேட்போர் புரிந்துகொள்வார்கள் என்று நினைக்கிறேன். மேலும், அரசியலமைப்பு நீதிமன்றத்தையும் கலைத்தனர். எனவே, விக்டர் யானுகோவிச், உக்ரைனின் அரசியலமைப்பின் படி, உக்ரைனின் சட்டபூர்வமான, முறையான ஜனாதிபதி. அமெரிக்கர்கள் சொல்லும் விதத்தில் ஐ.நா வாக்களிப்பது இந்த செயல்முறையால் ஆச்சரியப்படுவதை நிறுத்த வேண்டிய நேரம்.
A. டால்ஸ்டோவ்: உக்ரைன் ஏன் நாட்டின் கிழக்கில் அமைப்பின் அமைதி காக்கும் படைகளுடன் கூட்டு நடவடிக்கையை நடத்த ஐ.நா.விடம் முன்மொழிகிறது, அதே கேள்வியுடன் நேட்டோவை நோக்கி திரும்பவில்லை?
N. ஸ்டாரிகோவ்: இது ஒரு சர்க்கஸ் என்பதால். இவர்கள் அதே இரத்தம் தோய்ந்த கோமாளிகள். நேட்டோ உக்ரைனுக்கு எந்த உதவியும் செய்யாது. கிளாசிக் விளாடிமிர் செமனோவிச் வைசோட்ஸ்கியை நினைவில் கொள்க: "நாங்கள் ஸ்போர்ட்லோட்டோவில் எழுதுவோம்." இதுவும் அதே தான். அவர்கள் வனவிலங்கு அறக்கட்டளைக்கு எழுதும் வாய்ப்பு உள்ளது. அவர்களின் பணி உக்ரைனைக் காப்பாற்றுவது அல்ல, ஆனால் ரஷ்யாவை எரிச்சலூட்டுவது. அதாவது, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு போர் வெடிக்கும் வகையில், ரஷ்யா ஒரு வடிவத்தில் அல்லது இன்னொரு வடிவத்தில் இந்த குழப்பத்திற்குள் இழுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் உக்ரைனில் குழப்பத்தை விதைத்தனர். அத்தகைய பெயரடை ஒருவர் பயன்படுத்த முடிந்தால், எங்களுக்கு வளமான உக்ரைன் மற்றும் முழுமையான ஒன்று தேவை. எனவே, லுகான்ஸ்க், டொனெட்ஸ்க் மற்றும் பிற பகுதிகளில் துருப்புக்களை அறிமுகப்படுத்துவது பற்றி யாராவது பேசும்போது, அதைப் பற்றி சிந்தியுங்கள். மற்றும் Lviv பகுதியில், மற்றும் Zhytomyr பகுதியில்? அங்கேயும் ரஷ்ய ராணுவத்திற்காக காத்திருக்கிறார்களா? இல்லை. எனவே இதைப் பற்றி நீங்கள் எப்படி பேச முடியும்? வானொலி கேட்பவர் ஏன் இப்படி எழுதுகிறார் என்பது எனக்குப் புரிகிறது. அவர் உணர்ச்சிகளால் இயக்கப்பட்டார். நாட்டின் தலைவர் இப்படி நடந்து கொள்ள முடியாது. உணர்ச்சியின் உஷ்ணத்தில் அடியெடுத்து வைக்காமல், நன்றாக சிந்திக்கும் அரசியல்வாதியால் நாடு தலைமை தாங்கப்படுவது மிகவும் நல்லது. அதனால்தான் முடிவுகள் மிகவும் அற்புதமானவை. பாருங்கள், கிரிமியா ரஷ்யாவுடன் மீண்டும் இணைந்துள்ளது. அங்கு படைகள் அனுப்பப்படவில்லை. முடிவு எட்டப்பட்டுள்ளது. எப்படி தொடர வேண்டும் என்பது இங்கே.
A. Tolstov: இன்றும் கூட உக்ரைனின் புதிய அரசாங்கத்திற்கு எதிராக மைதானத்தில் பேரணி நடப்பதாக செய்திகள் வந்தன. தேவைகள் பின்வருமாறு: முதலில், பொருளாதார நிலைமையை உறுதிப்படுத்த வேண்டும். இது நடக்கவில்லை என்றால், நாடு முழுவதும் மக்கள் போராட்டங்களில் மூழ்கி விடும். கடந்த ஒரு வாரமாக, உக்ரைனில் மந்தையின் வாழ்க்கை தாங்க முடியாததாக உள்ளது என்று இந்த நடவடிக்கையில் பங்கேற்பாளர்கள் கூறுகின்றனர். மளிகைப் பொருட்களின் விலை இரட்டிப்பாகியுள்ளது, மருந்துகளின் விலை 50% உயர்ந்துள்ளது, வீட்டுவசதி மற்றும் வகுப்புவாத சேவைகள் மற்றும் எரிவாயு கட்டணங்கள் ஆகியவற்றிலும் இதேதான் நடக்கிறது. மினிபஸ்கள் மூலம் கியேவில் பயணம் செய்வதும் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகியுள்ளது. அதே மைதானத்தில் நெசலெஜ்னோஸ்டியில் இத்தகைய பேரணிகள் எதற்கு வழிவகுக்கும்? வாழ்க்கைத் தரம் மோசமடைந்து வருகிறது; தற்போதைய அரசாங்கத்திற்கு கடுமையான எதிர்ப்பு வருமா? ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு மற்றும் யானுகோவிச்சைத் தூக்கியெறிந்த மக்களின் மனதில் இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்?
என். ஸ்டாரிகோவ்: சோவியத் சினிமாவின் கிளாசிக் "மாலினோவ்காவில் திருமணம்" என்பதை நினைவில் கொள்ளுங்கள்: "அதிகாரம் மீண்டும் மாறுகிறது." அங்கு, பணப் பிரச்சினை பற்றி, அது: "எடுத்து, எடு, நான் இன்னும் வரைவேன்." வளங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன என்பது பற்றி: "இது எனக்கானது, இது மீண்டும் எனக்கானது, இது எனக்கு ஒன்றுதான்." முழு தற்போதைய உக்ரேனிய நிலைமையும் அங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இப்படிச் செயல்பட்டால், வேறுவிதமாகச் செயல்பட முடியாது என்றால், சிறிது காலம் கழித்து அதை ஆதரித்தவர்களே அதைத் துடைத்துவிடுவார்கள். ஏனென்றால் அவர்கள், அப்பாவி மக்கள், தாங்கள் ஏதோ நல்லதைச் சாதிக்கிறோம் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். சில மாதங்களில் அனைத்து விளைவுகளுடன் அவர்களே தங்கள் அரசை அழித்தார்கள். ஒரு மாநிலத்தின் வீழ்ச்சி மக்களுக்கு எப்போதும் பயமாக இருக்கிறது. இது எப்போதும் ஒரு பொருளாதார நெருக்கடி, இது எப்போதும் உள்நாட்டுப் போரின் ஆபத்து, இது எப்போதும் வாழ்க்கைத் தரத்தில் சரிவு. மாநிலம் வீழ்ச்சியடைந்து எல்லோரும் நன்றாக வாழத் தொடங்குவது ஒருபோதும் நடக்காது. அது அப்படி நடக்காது. சோவியத் ஒன்றியம் எப்படி முடிகிறது என்பதை நினைவில் கொள்க. இப்போது இந்த சோகம் சிறிய அளவில் நடக்கிறது, ஆனால் அது ஒரு சோகமாக இருந்து தடுக்கவில்லை. எனவே, உக்ரேனியர்களே தற்போதைய சட்ட விரோதமான உக்ரேனிய அரசாங்கத்தை நிராகரிக்க வேண்டும். சில மாதங்களில், ஆண்டுகளில் அல்ல, உக்ரேனியர்கள் நிச்சயமாக அவளை வெளியேற்றுவார்கள். ஏனென்றால் அவள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் அவள் நிறைவேற்ற மாட்டாள்.
கேட்பவர்: வணக்கம். திரு. ஸ்டாரிகோவ், ஒரு வரலாற்றாசிரியர் மற்றும் எழுத்தாளராக, இலின் என்ன எழுதினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி வீழ்ச்சியடையும் போது, மக்கள் விரோத சர்வாதிகாரம் ஆட்சிக்கு வந்தால், ஒரு அரசை உருவாக்க பத்தாண்டுகள் ஆகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 1818 ஆம் ஆண்டின் பயங்கரமான புரட்சிக்குப் பிறகு, ஸ்டாலின் நாட்டை உயர்த்த முடிந்தது, குறுகிய காலத்தில் அவர் அனைத்து போர்களையும் எழுப்பி வென்றார். நாங்கள் 25 ஆண்டுகளாக இந்த சதுப்பு நிலத்தில் இருக்கிறோம், ரஷ்யாவில் உள்நாட்டுப் போர் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் பார்க்கவில்லையா? இது எவ்வளவு காலம் தொடரும் என்று நினைக்கிறீர்களா?
N. ஸ்டாரிகோவ்: பாருங்கள், நாட்டை உண்மையாக ஆதரிக்கும் ஒரு நபர் அழைக்கிறார். நான் பார்க்கிறேன். மீண்டும் உணர்ச்சிகளின் வெடிப்பு. அன்பான வானொலி கேட்போரே, எனக்கு வரலாறு நன்றாகத் தெரியும். நான் ஏற்கனவே 12 புத்தகங்கள் எழுதியுள்ளேன். அவர்களில் சிலர் புரட்சியின் வரலாற்றில் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அவர்களில் ஒருவர் “ஸ்டாலின். ஒன்றாக நினைவில் கொள்வோம்." ஸ்டாலின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஆனால் நாட்டை மீட்டெடுத்த ஸ்டாலினும் அவரது குழுவும் 17-18 இல் ரஷ்யாவை அழித்தவர்கள் அல்ல. மேலும், 1937-38ல் லெனினிஸ்ட் காவலர் என்று அழைக்கப்பட்டவர்கள் தங்களுக்குத் தகுதியானதை முழுமையாகப் பெற்றனர். இதற்குப் பிறகுதான் சோவியத் யூனியன் இறுதியாக முன்னேற முடிந்தது, மிகக் கொடூரமான போரை வென்று 1991 இல் கோர்பச்சேவ் காட்டிக்கொடுக்கும் வரை முழுமையாக வல்லரசாக மாற முடிந்தது. நீங்கள் என்ன வழங்குகிறீர்கள்? மீண்டும் ஒரு உள்நாட்டுப் போரின் விளைவாக நாடு மீண்டும் இரத்த வெள்ளத்தில் மூழ்குமா? நிச்சயமாக இல்லை. எனவே, இது உக்ரைனின் வளர்ச்சிக்கான வழி அல்ல. எந்தவொரு புரட்சியும் மாநிலத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும், இரத்தக்களரி என்று நான் கூறும்போது, இதுதான். மாபெரும் பிரெஞ்சுப் புரட்சியை நினைவில் கொள்க. 70 வது ஆண்டு சோவியத் யூனியனை 19 ஆம் ஆண்டின் இரத்தக்களரி களியாட்டத்திலிருந்தும் உள்நாட்டுப் போரிலிருந்தும் வேறுபடுத்துவது அவசியம். இவை இரண்டு வெவ்வேறு நாடுகள். கட்சிகள் பெயரில் ஒத்ததாகத் தோன்றினாலும், அவை வெவ்வேறு கம்யூனிஸ்டுகள், வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு அர்த்தங்கள். எனவே, எங்களுக்கு போதுமான புரட்சிகள் இருக்கும். அதனால்தான் உக்ரைனில் புரட்சிகள் ஏற்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. வெற்றி பெற்றவுடன் தன்னைப் புரட்சி என்று சொல்லிக்கொள்ளும் ஆட்சிக் கவிழ்ப்புதான் இன்றைய உக்ரைனை அழித்தது. இது ஒரு உண்மை. பிப்ரவரி 21 க்கு முன்பு, இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தொடங்குவதற்கு முன்பு, கிரிமியா அல்லது டான்பாஸ் உக்ரைனில் இருந்து பிரிந்து செல்ல சிறிதும் விரும்பவில்லை. நாம் எதைப் பற்றி பேசுகிறோம் என்பதைப் புரிந்து கொள்ள, கற்பனையாக கற்பனை செய்யலாம். 1999 இல், பசாயேவின் கும்பல் தாகெஸ்தானுக்குச் சென்றது. தாகெஸ்தானிகள் உடனடியாக, எங்கள் ஆயுதப்படைகள் நெருங்குவதற்கு முன்பே, அவர்களை விரட்டியடித்தனர். இதற்காக தங்களுக்கு நன்றிகள் பல. ரஷ்யா அவர்களின் சாதனையை நினைவில் கொள்கிறது. ஆனால் பயங்கரமான ஒன்று நடந்தது மற்றும் பசாயேவின் பிரச்சாரம் சிவப்பு சதுக்கத்தில் முடிந்தது என்று கற்பனை செய்து பாருங்கள். அதுதான் வெற்றி பெற்று மத்திய அரசானது. ரஷ்யாவின் அனைத்துப் பகுதிகளும் உடனடியாக இந்த மத்திய அரசில் இருந்து பிரிந்து செல்ல விரும்புவதாக நான் உறுதியளிக்கிறேன். மேலும், முஸ்லிம் மக்கள் வாழும் பகுதிகளும் கூட. ஏனெனில் அதிகாரத்தில் இருக்கும் இத்தகைய வஹாபி தீவிரவாதிகள் பயங்கரமானவர்கள். இன்று உக்ரைனில் இதுதான் நடக்கிறது. பாசிஸ்டுகள், தேசியவாதிகள் மற்றும் மேற்குலகின் நலன்களுக்காக உழைக்கும் அரசியல்வாதிகள் அங்கு ஆட்சிக்கு வந்தனர். மற்ற அனைவரும் திகிலடைந்து அவர்களிடமிருந்து தங்களைத் தூர விலக்க விரும்புகிறார்கள். உக்ரைனின் சரிவின் ஆதாரம் தற்போதைய கிய்வ் அரசாங்கமாகும். அவளிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதே எல்லா சாதாரண மக்களின் ஆசை. எனவே, இந்த கியேவ் அரசாங்கம் அதன் மக்களுடன் தொடர்பு கொண்டால், அங்கு கூட்டாட்சி வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டு, கெய்வில் அதிகாரத்தின் அர்த்தம் மாறினால், உக்ரைனைக் காப்பாற்ற முடியும்.
A. டால்ஸ்டோவ்: நிகோலாய் விக்டோரோவிச், ரஷ்யா தனது படைகளை நாடுகளின் எல்லைக்குள் அனுப்பவில்லை என்ற உங்கள் அறிக்கையைப் பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். ரோமன் எழுதுகிறார்: “தயவுசெய்து மன்னிக்கவும், ஆனால் ரஷ்யா யூகோஸ்லாவியா, சிரியா அல்லது வட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு துருப்புக்களை அனுப்பவில்லை, இருப்பினும், அங்கு போரும் பேரழிவும் உள்ளது. கவனமாக இருப்பதில் என்ன பயன்? எங்கள் மற்ற கேட்பவர்: “எப்படி தலையிடக்கூடாது? எங்கள் ரஷ்ய தோழர்களை இறக்க விடவா? அவர்கள் சுடட்டும், அல்லது என்ன?"
N. ஸ்டாரிகோவ்: முதல் கேள்வி: சுடப்பட்டவர் யார்? இந்த நேரத்தில், இந்த அதிகப்படியானவற்றைத் தடுப்பதில் ரஷ்யாவின் கடுமையான நிலைப்பாடு, அங்கு பயணிக்கும் தொட்டிகளில் இல்லை, ஆனால் இராஜதந்திர நிலையில் உள்ளது, இது கெய்வ் ஏற்கனவே மூன்று இறுதி எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது மற்றும் எதையும் தீர்மானிக்க முடியாது என்பதற்கு வழிவகுத்தது. நான் கிரிமியாவில் என் எண்ணத்தை உருவாக்கவில்லை. அவர்கள் எப்போதும் ஆத்திரமூட்டல்களை செய்ய முயல்கிறார்கள். ஒரு உக்ரேனிய சிப்பாயையும் ஒரு கோசாக்கையும் சுட்டுக் கொன்ற சிம்ஃபெரோபோல் துப்பாக்கி சுடும் வீரரை நினைவில் கொள்க. இப்போது சிலர் கார் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துகின்றனர். அவர்களுக்கு ஒரு காரணம் தேவை, அவர்களுக்கு ஒரு போர் தேவை. அன்பான வானொலி கேட்போரே, சிந்திப்போம் - இது கடினம் என்பதை நான் புரிந்துகொள்கிறேன் - ஆனால் உணர்ச்சிகளால் அல்ல. அவர்களுக்கு போர் தேவை, எங்களுக்கு அமைதி தேவை. எனவே, நாம் ஒரே இலக்குகளை அடைய வேண்டும், ஆனால் வெவ்வேறு முறைகளில் மட்டுமே. சிரியாவில் போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்தவரை. சிரியாவிற்கும் லிபியாவிற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் காண்கிறீர்களா? லிபியாவில் ரஷ்யா தலையிடவில்லை, யூகோஸ்லாவியாவில் ரஷ்யா தலையிடவில்லை. யூகோஸ்லாவியா இல்லை, லிபியாவும் இல்லை. அங்கு, சமீபத்தில் சில குண்டர்கள், பிரதமர் மோசமாக நடந்து கொண்டதால் அவரைக் கைது செய்தனர் - இதுதான் இன்றைய லிபிய அரசின் நிலை. ஆனால் சிரியா இருக்கிறது. ஆம், அங்கே அழிவு இருக்கிறது. ஆம், அங்கே இறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஏனெனில் அங்குள்ள மக்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தங்கள் சுதந்திரத்தை பாதுகாக்கின்றனர். வித்தியாசம் தெரிகிறதா? ரஷ்யா அவருக்கு உதவவில்லை என்றால் அவர் தனது சுதந்திரத்தை பாதுகாத்திருக்க மாட்டார். எனவே, எந்த வகையான கொள்கை பின்பற்றப்படுகிறது, அது என்ன முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது என்பதைக் கண்டுபிடிப்போம்.
கேட்பவர்: நிகோலாய் விக்டோரோவிச், அடுத்தடுத்த மறுதேர்தல்களுடன் இந்த ஆட்சிக்கவிழ்ப்பு ஏன் அவசியம் என்று சொன்னீர்கள். எனது பார்வையில், விளாடிமிர் விளாடிமிரோவிச் புடினின் மதிப்பீட்டை வெகுவாகக் குறைக்கும் வகையில் இந்த சதி செய்யப்பட்டது. கிரிமியாவில் இரத்தம் சிந்தியிருந்தால், கிழக்கு உக்ரைனில் இரத்தக்களரி ஏற்பட்டிருந்தால், மக்கள் புடினை மன்னிக்க மாட்டார்கள், அவர் இனி ஜனாதிபதியாக மாட்டார். இதற்காக எல்லாம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒலிம்பிக்ஸ் - அதை இழிவுபடுத்த. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்?
N. ஸ்டாரிகோவ்: மேற்கு நாடுகள் இந்த நடவடிக்கைகளைத் தொடங்கியபோது, அது நிறைய இலக்குகளைத் தொடர்ந்தது, ஆனால் அவை அனைத்தும் சமமாக ரஷ்ய எதிர்ப்பு. ஆட்சிக்கவிழ்ப்பு முதலில் திட்டமிடப்பட்டது என்பது நீங்கள் முற்றிலும் சரி, மேலும் உக்ரைனில் அடுத்த ஜனாதிபதித் தேர்தல்கள் நடக்கவிருந்த 2015 க்கு புடினே இதைப் பற்றி பேசினார். ஆனால் ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு ஒப்பந்தத்தில் யானுகோவிச் கையெழுத்திடாததால் (தயவுசெய்து கவனிக்கவும், எல்லோரும் ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தை மறந்துவிட்டார்கள், அவர் மைதானத்திற்கு வந்த ஐரோப்பிய கனவை யாரும் அவரிடம் திருப்பித் தர வேண்டும் என்று கோரவில்லை, ஏனென்றால் அவர்கள் நெருக்கமாக இல்லை. ஐரோப்பிய கனவு, உணவு ஏற்கனவே விலை உயர்ந்தது, பெட்ரோல் விலை உயர்ந்தது , மருந்துகள் இல்லை, வேலை இல்லை, என்ன வகையான ஐரோப்பிய கனவு உள்ளது); எனவே, யானுகோவிச் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத பிறகுதான் ஆட்சியாளர்கள் மேம்படுத்த வேண்டியிருந்தது. மேலும் அவர்களுக்கு பல இலக்குகள் உள்ளன. முதலாவதாக, குழப்பத்தை விதைப்பது, இரண்டாவதாக, கிரிமியாவில் ரஷ்யாவின் மூலோபாய தளத்தை பறிப்பது மற்றும், நிச்சயமாக, ரஷ்ய தலைமையை ஒரு கடினமான நிலையில் வைப்பது. அதாவது, நீங்கள் கிரிமியாவுக்காக போராடவில்லை என்றால், நீங்கள் பலவீனத்தைக் காட்டுகிறீர்கள் மற்றும் ரஷ்யாவிற்குள் உங்கள் மதிப்பீட்டை இழக்கிறீர்கள். குறிப்பாக இது இரத்தக்களரி அதிகமாக இருந்தால். இந்த இரத்தம் தோய்ந்த அதிகப்படியானவற்றில் நீங்கள் தலையிட்டால், இரத்தம் தோய்ந்த அதிகப்படியானவற்றில் நீங்கள் தலையிட்டதால் உங்கள் மதிப்பீட்டை இழக்கிறீர்கள். 1914 என்பதை நினைவில் கொள்க. என்ன ஒரு தேசபக்தி! ஜெர்மனி போரை அறிவித்த ரஷ்யாவை அனைவரும் பாதுகாக்க விரும்புகிறார்கள். 1917 இல் - ஜார்ஸை யார் தூக்கியெறிந்தார்கள்? எங்கே போனது இந்த தேசபக்தி? மூன்று வருட யுத்தம் என்ன நடக்கிறது என்பதற்கான மக்களின் அணுகுமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியதால் இது நடந்தது. அதாவது மேற்குலகம் எம்மை மிகவும் இக்கட்டான நிலைக்குத் தள்ள விரும்பியது. எதிரி தனக்கென நிர்ணயித்த இலக்குக்கு நேர்மாறான இலக்கை அடைவதும், அதே நேரத்தில் எல்லா இடர்பாடுகளையும் தவிர்ப்பதும் ஒரு அரசியல்வாதியின் திறமையாகும். முக்கிய விஷயம் என்னவென்றால், இரத்தம் சிந்தப்படவில்லை. இரண்டு பேர் இறந்தனர். மிகவும் வருந்துகிறேன். ஒருவேளை தெருக்களுக்கு அவர்களின் பெயரையே சூட்ட வேண்டும். நிச்சயமாக, அவர்கள் அதை கிரிமியாவில் பெயரிடுவார்கள்.
A. டால்ஸ்டோவ்: உங்கள் பார்வையில், எந்த புள்ளி வரை ரஷ்யா நிலைமையில் தலையிடாது? இதற்குப் பிறகு இது சாத்தியமில்லாத புள்ளி எங்கே?
N. Starikov: நிகழ்வுகள் முற்றிலும் கட்டுப்பாட்டை மீறும் வரை ரஷ்யா தலையிடாது. உக்ரைனில் ஒருவிதமான, கடவுள் தடைசெய்தால், அனைவருக்கும் எதிரான போர் தொடங்கினால், நிச்சயமாக, இதற்கு ஏதேனும் ஒரு வழியில் எதிர்வினையாற்றுவது அவசியம். இந்த நிலைமையை உக்ரேனிய மக்களே தீர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். பொலிஸ் மற்றும் இராணுவம் இரண்டையும் மக்கள் பக்கம் மாற்றுவதற்கான செயல்முறை இப்போது தொடங்கியுள்ளது என்பதை நினைவில் கொள்க. இது ஒரு தவிர்க்க முடியாத பாதை, ஏனென்றால் சாதாரண மக்களை யாரும் சுட முடியாது, வலது துறையைச் சேர்ந்த பாசிஸ்டுகள் மட்டுமே இப்போது தேசிய காவலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். கற்பனை செய்து பாருங்கள், ஒரு வான்வழிப் படை. என்ன, பெண்களையும் வயதானவர்களையும் சுடப் போகிறாளா? எதற்காக? அவள் வெறுமனே ஒதுங்கிவிடுவாள், மேலும் சிறந்த, குடியிருப்பாளர்களின் பக்கம் செல்வாள்.
A. டால்ஸ்டாவ்: நிகோலாய் விக்டோரோவிச், கேள்வி: "துருப்புக்கள் இல்லை என்றால், இராணுவப் படையைப் பயன்படுத்த புடின் ஏன் அனுமதி கேட்டார்?"
N. ஸ்டாரிகோவ்: ரஷ்யாவின் உறுதியை நிரூபிப்பதற்காக அவர் இதைக் கேட்டார். பயன்படுத்தப்பட்ட அச்சுறுத்தல் இனி அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த அனுமதியை யாரும் ரத்து செய்யவில்லை என்பதை நினைவில் கொள்ளவும்; ஆனால் நிறைய நேரம் கடந்துவிட்டது. அதிலிருந்து ஒரு மாதம் கடந்துவிட்டது என்று நினைக்கிறேன். உக்ரேனிய ஆட்சியாளர்கள், பெருமளவில், இன்னும் பலத்தைப் பயன்படுத்தவில்லை. இதற்கு அவர்கள் நிறைய காரணங்களை உருவாக்கினாலும். மிக முக்கியமாக, தங்களுக்கு இந்த காரணம் இருப்பதாகவும், அவர்கள் பலத்தை பயன்படுத்துவார்கள் என்றும் அவர்கள் தொடர்ந்து கூறினர். அதாவது, அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள், ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று அவர்களைத் தடுக்கிறது. நிச்சயமாக சிஐஏ தலைவரின் வருகை இல்லை, இது மற்ற நாள் நடந்தது.
ஏ. டால்ஸ்டாவ்: இதுவும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இன்று ரஷ்ய எரிவாயு பற்றிய செய்திகளைப் பெற்றோம். ஆயிரம் கன மீட்டருக்கு $386 செலுத்த உக்ரைன் தயாராக உள்ளது. ரஷ்யா முன்பு $485.5 விலையை வலியுறுத்தியது. ஐரோப்பாவும் ஒற்றை ஆற்றல் தொழிற்சங்கத்தை உருவாக்கும் திட்டங்களைப் பற்றி பேசுகிறது. இந்த அமைப்பு இயற்கை வளங்களின் பிரச்சினைகளை சமாளிக்க முடியும். பொதுவாக, ஆற்றல் பிரச்சினைகள் எழுப்பப்படுவது இது முதல் முறை அல்ல. உங்கள் பார்வையில், தற்போதைய சூழ்நிலை ரஷ்யாவைச் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காக இந்தப் பிரச்சினையைத் தீர்க்க ஐரோப்பாவைத் தள்ளுமா? ஐரோப்பாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்ய எரிவாயுவை மறுத்தால் என்ன நடக்கும்?
N. ஸ்டாரிகோவ்: இந்தக் கேள்வியைப் பற்றி கருத்துத் தெரிவிக்க வேண்டும். உக்ரைனின் அறிக்கை: எரிவாயுவிற்கு $386 செலுத்த தயாராக உள்ளது. கற்பனை செய்து பாருங்கள், அன்பான வானொலி கேட்பவர்களே, நீங்கள் ஒரு கடைக்கு வந்து, கவுண்டருக்குச் சென்று சொல்லுங்கள்: "இந்த தொத்திறைச்சிக்கு 500 ரூபிள் செலுத்த நான் தயாராக இருக்கிறேன்." விற்பனையாளர் உங்களிடம் கூறுகிறார்: "ஆனால் அதற்கு 600 செலவாகும்." நீங்கள் சொல்கிறீர்கள்: “எனக்கு கவலையில்லை. அதற்கு 500 கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், அதாவது 500 ரூபிள்களுக்கு அதை எனக்கு விற்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் என்ன? சரி, இது ஒரு மழலையர் பள்ளி. கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தம் இருந்தபோதிலும், விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது, அதற்காக யூலியா திமோஷென்கோ பல ஆண்டுகளாக மனசாட்சியின் கைதியாக ஆனார். ஒரு ஒப்பந்தம் உள்ளது, எல்லாம் அங்கு விவரிக்கப்பட்டுள்ளது: விலை, சில விஷயங்களில் அதைக் குறைப்பதற்கான வழிகள், அவர்கள் நீண்ட காலத்திற்கு பணம் செலுத்தாவிட்டால் முன்கூட்டியே செலுத்துதல். எல்லாம் அங்கு எழுதப்பட்டுள்ளது, நீங்கள் ஒப்பந்தத்தைப் படிக்க வேண்டும். எனவே, கொஞ்சம் விலை கொடுக்க வேண்டும் என்று பேசுவது ஏழைகளுக்கு ஆதரவாக பேசுவதாகும். கியேவில் ஒரு சட்டவிரோத அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் சூழ்நிலையில், இந்த அரசாங்கத்திற்கு மானியம் வழங்குவதற்கும் எரிவாயு விலையைக் குறைப்பதற்கும் ரஷ்யா எந்த உந்துதலையும் கொண்டிருக்கவில்லை. யானுகோவிச்சின் விலையை நாங்கள் குறைத்தோம், ஏனெனில் அவர் நியாயமானவர் மற்றும் அவருக்கு கீழ் ஓய்வூதியங்கள் வழங்கப்பட்டன, மேலும் ஹிரிவ்னியா மாற்று விகிதம் வேறுபட்டது, மேலும் பாசிஸ்டுகள் இயந்திர துப்பாக்கிகளுடன் தெருக்களில் நடக்கவில்லை. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் அவருக்கு தள்ளுபடி கொடுத்தோம். இது புரிந்துகொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏன் இந்த தள்ளுபடி கொடுக்கிறார்கள்? அவர்கள் ஆட்சியாளர்களாக இருப்பதாலும், சில ஐநா நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டதாலும்? இந்தப் பணத்தை இந்த ஐ.நா. நாடுகள் அவர்களுக்குக் கொடுக்கட்டும். நான் இன்று ஸ்லோவாக்கியாவில் இருந்து வந்தேன். எனவே, மறுபுறத்தில் இருந்து எரிவாயு தொடர்பான நிலைமையையும் நான் அறிவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக, ஸ்லோவாக்கியாவுக்குத் தெரியாத காரணங்களுக்காக உக்ரைன் பெரும் நம்பிக்கையைக் கொண்ட நாடுகளில் ஸ்லோவாக்கியாவும் ஒன்றாகும். உக்ரைனுக்கு என்ன வேண்டும்? ஸ்லோவாக்கியாவில் ஒருவித வாயு மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். ஒரு எரிவாயு குழாய் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள், எரிவாயு ஐரோப்பாவிற்கு செல்கிறது. சில உடல் அதிசயங்களால், வாயு அதே குழாய் வழியாக திரும்ப வேண்டும். உக்ரைன் எங்கள் எரிவாயுவைப் பற்றி பேசுகிறோம் என்பது தெளிவாகிறது, ஆனால் ஸ்லோவாக்கியா அதை வழங்கியது போல் கருதப்படுகிறது. எல்லாம் நன்றாக இருக்கும், ஆனால் ஸ்லோவாக்கியா கேள்வி கேட்கிறது: இந்த எரிவாயுவை யார் செலுத்துவார்கள்? இங்கே உக்ரேனிய பங்காளிகள் எதுவும் சொல்ல முடியாது. எனவே, ஸ்லோவாக்கியா எரிவாயுவை மாற்றுவது சாத்தியமற்றது என்று கூறுகிறது, ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்குப் பதிலாக இந்த எரிவாயுவுக்கு பணம் செலுத்துவதாக உத்தரவாதம் அளித்தால் சில விநியோகங்களுக்கு தயாராக உள்ளது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் அத்தகைய உத்தரவாதங்களை வழங்கவில்லை. பார், இது வெறும் பேச்சு. மேற்கிலிருந்து என்ன குறிப்பிட்ட உதவி? இப்போது அமெரிக்கா 1 பில்லியன் டாலர் உதவி அளித்துள்ளது - இது கடன், அதை திருப்பிச் செலுத்த வேண்டும். IMF அரசியல் உள்நோக்கம் கொண்ட கடன்களை வழங்குகிறது: ஓய்வூதியங்கள் குறைக்கப்பட வேண்டும், ஓய்வூதிய வயதை அதிகரிக்க வேண்டும், சமூக நலன்கள் குறைக்கப்பட வேண்டும், பின்னர் நாங்கள் பணம் கொடுப்போம், இதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு அதிக பணத்தை பின்னர் திருப்பித் தரலாம். இது உதவியா, அல்லது என்ன? உக்ரைனுக்கு யாரும் உதவவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு வளமான உக்ரைன் தேவையில்லை, ஆனால் உக்ரைன் மிகவும் மோசமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு விஷயத்தைச் சொல்கிறார்கள், ஆனால் அவர்களின் திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். எனவே, அவர்கள் ரஷ்ய வாயுவிலிருந்து மிகவும் சுதந்திரமாக இருப்பார்கள் என்று ஐரோப்பாவிலிருந்து பேசுவதும் ஒரு முழுமையான புனைகதை. முதலில், சுதந்திரமாக இருக்க, நமது வாயுவை ஏதாவது ஒன்றை மாற்ற வேண்டும். அத்தகைய மாற்றீட்டை நோர்வே வழங்க முடியாது. அவளிடம் தொகுதிகள் இல்லை. அமெரிக்கா ஷேல் எரிவாயுவை உற்பத்தி செய்கிறது. முதலாவதாக, அது கொண்டு செல்லப்பட வேண்டும், ஆனால் திரவமாக்கப்பட்ட வாயு பம்ப் செய்யப்படும் பெரிய கப்பல்கள் இல்லை, ஐரோப்பாவில் பெர்த்கள் இல்லை, கட்டுமானத்திற்கான கப்பல் கட்டும் திட்டம் கூட இல்லை. அதாவது பத்து வருடங்களில் ஒருவேளை கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் இந்த 10 வருடங்கள் எதையாவது சூடுபடுத்த வேண்டும். ஏஞ்சலா மேர்க்கலின் அறிக்கைகள் அல்லது ஆர்சன் அவகோவின் பேஸ்புக் பதிவுகள் மட்டுமல்ல, இன்னும் குறிப்பிடத்தக்க ஒன்று. ஐரோப்பா ரஷ்ய எரிவாயுவை எதையும் மாற்ற முடியாது. இது விலை உயர்ந்தது, நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மற்றும் லாபமற்றது.
A. Tolstov: அதே நேரத்தில், சீனாவில் இருந்து திரும்பிய துணைப் பிரதமர் ஆர்கடி டுவோர்கோவிச், தனது ரஷ்ய மற்றும் சீன சகாக்கள் சீனாவிற்கு ரஷ்ய எரிவாயு வழங்குவதற்கான ஒப்பந்தத்தைத் தயாரிக்கத் தயாராக இருப்பதாக அறிவிக்கிறார். மேலும், இந்த முன்மொழிவுகள் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் சீன விஜயத்திற்காக மே மாத தொடக்கத்தில் தயாரிக்கப்படலாம். இந்த சந்தை நமக்கு எவ்வளவு சுவாரஸ்யமானது? சீனாவில் ரஷ்யாவுக்கு என்ன வாய்ப்புகள் உள்ளன?
N. Starikov: நிச்சயமாக, இந்த சந்தை எங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானது. தற்செயலாக நாங்கள் அங்கு ஒரு எரிவாயு குழாய் கட்டினோம், அதை இழிவுபடுத்தும் முயற்சியில் நம் காலத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் தனக்கென ஒரு பெயரை உருவாக்கினார், அவர் இப்போது இணையம் இல்லாமல், ஏழை, மகிழ்ச்சியற்றவர். எங்கள் ஹைட்ரோகார்பன்களை சீனாவுக்கு இட்டுச் செல்லும் ESPO இன் கட்டுமானத்தை அவர் சரியாகத் தடுக்க முயன்றது தற்செயல் நிகழ்வு அல்ல. இங்கே பல நன்மைகள் உள்ளன, ஆனால் ஒரு குறைபாடு உள்ளது. நன்மைகள் என்னவென்றால், ஐரோப்பா திடீரென்று தங்கள் தெருக்களில் வளரும் மரங்களில் குதிக்க தற்கொலை ஆசையை ஏற்படுத்தினால், நாங்கள் சொல்கிறோம்: “சரி, தோழர்களே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் சீனாவுக்கு எரிவாயுவை வழங்குவோம். ஒரே குறை என்னவென்றால், ஐரோப்பா பயன்படுத்தும் அதே அளவிலான நுகர்வை சீனா இன்னும் நமக்கு வழங்க முடியாது.
ஏ. டால்ஸ்டோவ்: இது சம்பந்தமாக, கேட்பவரின் ஒரு கேள்வி: "சீனாவுடன் மோதல் ஏற்பட்டால், ரஷ்யாவை ஆக்கிரமிப்பாளராக ஐநா அங்கீகரித்திருந்தால், ரஷ்யாவின் கூட்டாளி யார்?"
N. ஸ்டாரிகோவ்: ரஷ்யாவின் தன்னார்வ கூட்டாளியாக இருந்தவர், நம்மைவிட சிறப்பாக நமக்காகப் போராடினார், அல்லது குறைந்தபட்சம் நம்மைப் போன்றவரா? வரலாற்றில் இது போன்ற எதுவும் எனக்குத் தெரியாது. நாம் ஒரு எளிய புரிதலில் இருந்து தொடங்க வேண்டும். ரஷ்யாவிற்கு விசுவாசமாக இருக்கும் மற்றும் நம்மைப் போல அவளை நேசிக்கும் கூட்டாளிகள் யாரும் இல்லை. ராஜதந்திரிகளின் சாமர்த்தியம், ரஷ்யாவுடன் நட்புறவு கொள்வதால் சீனா பலன் அடையும் வகையில், மோதலில் இருந்து அல்ல, நலன்களின் வலையை பின்னுவதில் உள்ளது. எந்தவொரு மோதல்களையும் விட ரஷ்யாவுடனான ஒத்துழைப்பு மிகவும் லாபகரமானது என்பதை இத்தாலிய அரசியல்வாதிகள் பார்க்க முடியும். அதனால்தான் அடால்ஃப் ஹிட்லரைப் போல தங்கள் நாட்டுக்கு பாதகமாக செயல்படும் அரசியல்வாதிகளை முக்கிய ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு வர மேற்குலகம் நீண்ட நாட்களாக முயற்சித்து வருகிறது. அல்லது உக்ரைனில் உள்ள இன்றைய புட்ச்சிஸ்டுகளைப் போல, அவர்கள் உக்ரைனை மிகவும் நேசிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் அதை நசுக்கவும், நறுக்கவும், அழிக்கவும் தொடங்கினர்.
A. டால்ஸ்டோவ்: உக்ரைனுடனான குடியேற்றங்களில் ரூபிள்களுக்கு எப்போது மாறுவோம்?
N. Starikov: நல்ல கேள்வி. உக்ரைனுடன் மட்டும் ரூபிள் கொடுப்பனவுகளுக்கு மாறுவது அவசியம், ஆனால் பொதுவாக நமது இயற்கை, மற்றும் இயற்கை வளங்களின் வர்த்தகத்தில். பின்னர், கண்டிப்பாகச் சொன்னால், செயல்முறை விரைவாகவும் வேடிக்கையாகவும் செல்லும். ஆனால், எடுத்துக்காட்டாக, எங்கள் இயந்திர பொறியியலின் தயாரிப்புகளை ரூபிளுக்கு விற்பது கடினம் என்றால், எங்கள் எரிவாயுவை வாங்காமல் இருப்பது சாத்தியமில்லை. அல்லது, எடுத்துக்காட்டாக, எங்கள் ஃபின்னிஷ் கூட்டாளர்கள் ரஷ்ய மரங்களை வாங்க உதவ முடியாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அது வேறு கதை. முடியாது. எனவே, நாங்கள் ஒரு நிபந்தனையை அமைக்கலாம்: ஆம், நாங்கள் விற்கிறோம், ஆனால் ரூபிள்களுக்கு மட்டுமே. எங்கள் பரிமாற்றத்திற்கு வாருங்கள், உங்கள் நாணயத்தை விற்று, ரூபிள் வாங்கி, அவர்களுடன் பணம் செலுத்துங்கள். அதாவது, சுருக்கமாக இதற்கெல்லாம் அர்த்தம் நமது தேசிய நாணயத்திற்கான தேவையை உருவாக்குவது. டாலர்களுக்கான தேவையை உருவாக்குவதன் மூலம், அமெரிக்கா உயர்ந்த வாழ்க்கைத் தரத்தை அடைந்தது. முடிந்தவரை பரந்த அளவிலான பொருட்களில் ரூபிள் வர்த்தகத்திற்குச் சென்றவுடன், ரஷ்யாவிலும் அதையே செய்யலாம்.
கேட்பவர்: நிகோலாய் விக்டோரோவிச், உக்ரைன் பிரதேசத்தில் உளவுத்துறை சுதந்திரமாக செயல்படும் நமது எதிரி, அதாவது அமெரிக்கா, ரஷ்ய தலைமை என்ன விரும்புகிறது, அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் சிந்திக்கிறது மற்றும் பார்க்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள்.
N. Starikov: நிச்சயமாக, உளவுத்துறை சேவைகள் செயல்படுகின்றன. உண்மையில், SBU முன்பு அமெரிக்கர்களின் கீழ் இருந்தது, ஆனால் இப்போது அது ஒரு நேரடி கிளை ஆகும். பாருங்கள், இன்று யானுகோவிச்சுடன் தூக்கி எறியப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட SBU இன் தலைவர் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டார். SBU இன் தற்போதைய தலைவரும், மத்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவருமான நலிவைசென்கோ இரட்டை முகவர் என்று அவர் கூறினார். Nalyvaichenko பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க கூட்டாளர்களுக்காக வேலை செய்கிறார். கொள்கையளவில், ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. ரைட் செக்டார் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை நான் படிக்கத் தொடங்கியபோது, திடீரென்று திரு.நல்வாய்சென்கோ அவர்களின் முகாம்களுக்கு SBU இன் தலைவராக வந்ததைக் கண்டேன். கற்பனை செய்து பாருங்கள், இந்த முழு கதையும் மறைக்கப்பட்டது. இணையத்தில் புகைப்படங்கள் உள்ளன. உதாரணமாக, உக்ரைனின் பாதுகாப்பு சேவையின் பள்ளியில் இருந்து கேடட்களின் பட்டப்படிப்பு. அமெரிக்க தூதர் அவர்களுக்கு டிப்ளோமாக்களை வழங்குகிறார். இது FBI அல்ல, CIA அல்ல, ஆனால் SBU. ரஷ்ய தூதர் நம்பிக்கைக்குரிய இளம் FBI முகவர்களுக்கு சில நினைவுப் பொருட்கள், கூடு கட்டும் பொம்மைகள், பென்னண்டுகள் ஆகியவற்றை வழங்குவதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? நிச்சயமாக இல்லை, யாரும் அவரை அங்கு அனுமதிக்க மாட்டார்கள். எனவே, நிலைமை இதுதான்: அமெரிக்கர்கள் உக்ரைனில் வேலை செய்கிறார்கள். சிஐஏ தலைவர் அங்கு வந்தார். ஆனால் அவர்கள் இதற்கு முன்பு உக்ரைனில் பணிபுரிந்தார்கள், எப்போதும் வேலை செய்திருக்கிறார்கள். "ரஷ்யா மற்றும் கிரிமியாவை மீண்டும் ஒன்றிணைத்தல்" என்று அழைக்கப்படும் நடவடிக்கை அவர்களுக்கு ஒரு முழுமையான ஆச்சரியமாக இருந்தது. கிரிமியர்கள் தங்களை இப்படி ஒழுங்கமைக்க முடியும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த விவகாரத்தில் ரஷ்யா விருப்பம் காட்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் பொதுவாக நிகழ்வுகளின் முற்றிலும் மாறுபட்ட வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் அவர்களை ஆச்சரியப்படுத்துகிறோம். எதிர்காலத்தில் இதைச் செய்ய முடியாது என்பதற்கான காரணத்தை நான் காணவில்லை.
கேட்பவர்: எங்களுக்கு ஒரு ஐக்கிய உக்ரைன் தேவை என்று ஏன் சொல்கிறீர்கள்? எங்களுக்கு அவள் தேவையே இல்லை. பொருந்தாத விஷயங்கள் உள்ளன: காலிசியன்கள், யூனியேட்ஸ், ருசின்கள், டிரான்ஸ்கார்பதியன்கள். மற்றும் சாதாரண உக்ரேனியர்கள், எங்கள் ரஷ்யர்கள். உக்ரைன் ஏன் ஒன்றுபட வேண்டும்? ஆர்வங்கள் மற்றும் தரம் ஆகியவற்றில் மிகவும் எதிர்மாறான மக்களை ஏன் இந்தத் தொகுப்பில் சேர்க்க வேண்டும்? தெளிவற்றது.
N. ஸ்டாரிகோவ்: நான் மக்களை தரம் மற்றும் அளவு மூலம் பிரிக்கவில்லை என்று கூற விரும்புகிறேன். என்னைப் பொறுத்தவரை, உக்ரேனியர்கள் அனைவரும் சமம். என்னைப் பொறுத்தவரை, ஒரு உக்ரேனியர் அதே ரஷ்யர், அவருடைய பேச்சுவழக்கில் சிறிய தனித்தன்மைகள் உள்ளன. இது ரஷ்யாவின் தெற்குப் பகுதிகளிலும் உள்ளது. பெரிய வித்தியாசம் இல்லை. மைக்கேல் செர்ஜிவிச் கோர்பச்சேவ் சொன்னதை நினைவில் கொள்க. அவருக்கு உக்ரைனுடன் எந்த தொடர்பும் இல்லை, இருப்பினும், அவருக்கு முற்றிலும் உக்ரேனிய, தெற்கு ரஷ்ய பேச்சுவழக்கு இருந்தது.
ஆம், உக்ரைனின் மேற்குப் பகுதிகள் மனதளவில் வேறுபட்டவை என்பதில் ஒரு திட்டவட்டமான பிரச்சனை உள்ளது. குறிப்பாக கடந்த இருபது வருடங்களில் மனதளவில் வித்தியாசமாகிவிட்டனர். ஆனால், கண்டிப்பாகச் சொன்னால், 20 ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஸ்டாலினுக்கு நன்றி செலுத்துவதன் மூலம் அவர்கள் நமது ரஷ்ய நாகரிகத்திற்குள் நுழைந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விரோதம் ரஷ்யர்களுக்கும் உக்ரேனியர்களுக்கும் இடையில் அல்ல, ஆனால் ரஷ்ய உலகிற்கும் மேற்கத்திய உலகிற்கும் இடையிலான விரோதத்திற்கு - அதுதான் அங்குள்ள பிரச்சினை - இந்த விரோதம் நீங்குவதற்கு நேரம் எடுக்கும். ரஷ்ய உலகின் தேசபக்தர்களான எங்களுக்கு, உக்ரைன் முழுவதும், வளமான மற்றும் ஒற்றுமை தேவை. நமது கண்ணோட்டம் இதுவாக இருக்க வேண்டும் என்று எனக்குத் தோன்றுகிறது: நம்மில் ஒரு பகுதியை நாம் பிரிக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், நாம் எப்போதும் தீர்மானிக்காத சூழ்நிலைகள் ஒரு முழு நாட்டையும் சிதைப்பதற்கு வழிவகுக்கும். பின்னர் சில நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் இந்த செயல்முறையை நாம் தொடங்க முடியாது மற்றும் தொடங்கக்கூடாது.
நேட்டோவின் இறுதி இலக்கு ரஷ்யாவின் ட்வெர் பகுதியை இந்த அமைப்பில் தனி நாடாக அனுமதிப்பதாகும்
04/21/2014
Nakanune.ru ஆதாரத்துடன் ஒரு தொலைபேசி நேர்காணலில், ஜெனீவா பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் மற்றும் உக்ரைனின் ஒட்டுமொத்த நிலைமை பற்றிய எனது பார்வையை வெளிப்படுத்தினேன்[40].
கேள்வி: உக்ரைன் நிலைமை குறித்த நான்கு தரப்பு பேச்சுவார்த்தைகள் ஜெனீவாவில் நேற்றுமுன்தினம் நடைபெற்றன. நிகோலாய் விக்டோரோவிச், உங்கள் கருத்துப்படி, அவர்கள் ரஷ்யாவிற்கு வெற்றிகரமாக இருந்தார்களா?
N. ஸ்டாரிகோவ்: பேச்சுவார்த்தைகள் உள்ளன, இதனால் கட்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளைப் பற்றி விவாதிக்கலாம் மற்றும் அமைதியான தீர்வைக் காணலாம். பேச்சுவார்த்தைகளின் உண்மை, உக்ரைனின் நிலைமை தெளிவற்ற முறையில் செதில்களை ஒத்திருக்கிறது, மேலும் அவை ஒரு திசையில் அல்லது மற்றொன்றில் ஊசலாடுவதில்லை. இன்று முற்றிலும் உக்ரேனியமாக இருக்கும் மோதலின் ஒரு தரப்பினருக்கு அதை ஒருதலைப்பட்சமாக தீர்க்க வாய்ப்பு கிடைத்திருந்தால், எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்று தங்களை கியேவில் சட்டபூர்வமான அதிகாரிகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள், வாய்ப்பு கிடைத்தால், தென் கிழக்கில் தங்கள் மக்களின் எழுச்சிகளை பலமான கரம் கொண்டு அடக்குவார்கள். ஆனால் அவர்களுக்கு அத்தகைய வாய்ப்பு இல்லை, எனவே கியேவ் மற்றும் அமெரிக்கா இருவரும் பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார வேண்டும்.
இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளைப் பொறுத்தவரை, பெருமைப்படுவதற்கு சிறப்பு எதுவும் இல்லை. சுருக்கமாக, அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டனர். ஏனென்றால், இப்போது ஜெனிவாவில் கையெழுத்திட்டிருப்பது நல்ல வாழ்த்துக்களின் தொகுப்பு. ஒரு பக்கம் கட்டிடங்களை காலி செய்து ஆயுதங்களை சரணடைய வேண்டும், மற்றொன்று வலது துறையின் சட்டவிரோத அமைப்புகளை நிராயுதபாணியாக்க வேண்டும் மற்றும் மக்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். கூடுதலாக, முக்கிய கேள்வி தீர்க்கப்படவில்லை: பிப்ரவரி ஆட்சியாளர்கள் உக்ரேனை வழிநடத்திய அரசியலமைப்பு முட்டுக்கட்டைக்கு என்ன வழி இருக்க வேண்டும். இங்கே, ஒவ்வொரு பக்கமும் இந்த முட்டுக்கட்டையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதில் முற்றிலும் மாறுபட்ட பார்வை உள்ளது.
ரஷ்யா முன்வைத்த பாதை சரியானது என்று எனக்குத் தோன்றுகிறது. அதாவது, முதலில் மக்களின் உரிமைகள், பிராந்தியங்கள் என்ன உரிமைகளைப் பெறும் என்பதை முடிவு செய்ய வேண்டும், பிராந்தியங்களில் பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதே நேரத்தில், அவர்கள் பிராந்தியங்களில் இருப்பது முக்கியம், நாடு முழுவதும் அல்ல, டொனெட்ஸ்க் அல்லது மரியுபோல் குடியிருப்பாளர்கள் உக்ரைனின் மத்திய தேர்தல் ஆணையத்தை நம்புகிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை, சமீபத்திய தகவல்களின்படி, பிரிட்டிஷ் முகவர்கள் அமர்ந்துள்ளனர்.
இதற்குப் பிறகுதான், இது எந்த மாதிரியான நாடு, எந்த வகையான அரசியலமைப்பு அமைப்பு, எந்த வகையான அரசியலமைப்பைக் கொண்டுள்ளது என்பது தெளிவாகத் தெரிந்தால்தான், நாட்டின் தலைவரைத் தேர்ந்தெடுக்க முடியும். இல்லையெனில், அறியப்படாத அதிகாரங்களுடன், அறியப்படாத நாட்டிற்கு விரைவான தேர்தல்கள் முன்மொழியப்படுகின்றன. அப்படிச் செய்யவில்லை.
கேள்வி: உங்கள் கருத்துப்படி, இப்போது ஏதாவது மாற்றம் வருமா, மக்கள் உண்மையிலேயே அரசு கட்டிடங்களை காலி செய்வார்களா?
N. ஸ்டாரிகோவ்: இதுபோன்ற செயல்களைச் செய்யத் தூண்டப்பட்ட மக்கள் சில கட்டிடங்களை நிராயுதபாணியாக்கி விட்டு வெளியேறுவதற்கு, மக்கள் தெருக்களில் இறங்கியதைச் செயல்படுத்துவதற்கான உத்தரவாதத்தை அவர்கள் பெற வேண்டும். இன்று யாராவது பிராந்திய வாக்கெடுப்பு நடத்த பரிந்துரைக்கிறார்களா? கீவ் அரசியல்வாதிகளிடமிருந்து இதுபோன்ற அறிக்கைகளை நான் கேட்கவில்லை. நாட்டில் ஒழுங்கை மீட்டெடுப்பார்கள் மற்றும் நவ-நாஜி குழுக்களை நிராயுதபாணியாக்குவார்கள் என்று யாராவது உத்தரவாதம் அளிக்கிறார்களா? நானும் இதைப் பற்றி கேள்விப்பட்டதில்லை. இந்த விடயங்களில் தெளிவு ஏற்படும் வரை, ஜெனிவாவில் கையொப்பமிடப்பட்ட ஆவணம், ஜெனிவாவில் கையொப்பமிடப்பட்ட ஆவணமாகவே இருக்கும் என நான் அஞ்சுகின்றேன்.
கேள்வி: மக்கள் அரசாங்க கட்டிடங்களை விட்டு வெளியேற விரும்பாத பட்சத்தில், கிளர்ச்சியாளர்களை பலத்தை பயன்படுத்தி அடக்குவதற்கு, கிய்வ் இராணுவ ஆட்சிக்கு இந்த ஆவணம் மற்றொரு காரணத்தை கொடுக்க முடியுமா?
N. ஸ்டாரிகோவ்: உக்ரைன் இதை எல்லா நேரத்திலும் செய்ய முயற்சிக்கிறது, ஆனால் அது நன்றாக வெற்றிபெறவில்லை. கூடுதலாக, கியேவ் அதிகாரிகளுக்கு மிக முக்கியமான தடையானது கையொப்பமிடப்பட்ட ஆவணங்கள் இல்லாதது அல்ல, ஆனால் எங்கள் எல்லையில் உள்ள பிரதேசங்களில் முன்னோடியில்லாத நிகழ்வுகள் ஏற்பட்டால் ரஷ்ய ஆயுதப் படைகளைப் பயன்படுத்த கூட்டமைப்பு கவுன்சிலின் அனுமதி உள்ளது. எனவே, ஜெனிவாவில் கையொப்பமிடப்படும் ஆவணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு காலத்தில், ஹிட்லரும் நானும் ஆக்கிரமிப்பு அல்லாத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம், ஆனால் அவர் உடனடியாக அதை மீறினார்.
கேள்வி: பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து, உக்ரேனியப் பிரச்சினையைத் தீர்ப்பதில் முன்னேற்றம் காணவில்லை என்றால், ரஷ்ய கூட்டமைப்புக்கு எதிராக கூடுதல் பொருளாதாரத் தடைகளை விரைவில் அறிமுகப்படுத்த வாஷிங்டன் தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெர்ரி கூறினார்.
N. Starikov: நான் உண்மையில் பத்து ஆண்டுகளில், அத்தகைய பேச்சுவார்த்தைகளில், அமெரிக்கா மோசமாக நடந்து கொண்டால், அமெரிக்காவிற்கு எதிரான பொருளாதாரத் தடைகளை அறிமுகப்படுத்துவதை ரஷ்யா அறிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கெர்ரியின் அறிக்கை, லேசாகச் சொல்வதானால், விசித்திரமானது, இங்கே நீங்கள் எங்களுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுகிறீர்கள், அல்லது நீங்கள் எங்கள் மீது அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறீர்கள். ஒன்று மற்றொன்றை விலக்க வேண்டும்.
கேள்வி: எதிர்காலத்தில் ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதாரத் தடைகளை அமெரிக்கா விரிவுபடுத்தும் சாத்தியம் எவ்வளவு?
N. Starikov: நிச்சயமாக, அது விரிவடையும். இருபத்தி ஒரு நபர்களுக்குப் பதிலாக, அவர்கள் நாற்பத்தி ஒன்றின் இல்லாத கணக்குகளை முடக்குவார்கள், இது ரஷ்ய பொருளாதாரத்திற்கு ஒரு "பயங்கரமான" அடியாக இருக்கும்.
கேள்வி: கியேவ் அதிகாரிகள் நாட்டில் வெளிப்படையான அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை மேற்கொள்வார்கள் என்று உக்ரேனிய வெளியுறவு அமைச்சகத்தின் தலைவரின் வாக்குறுதியைப் பற்றி நீங்கள் எப்படி உணருகிறீர்கள்?
N. ஸ்டாரிகோவ்: சிறுவயதில், நான் கிரைலோவின் கட்டுக்கதைகளை நிறையப் படித்தேன், அவர்கள் வெவ்வேறு வாக்குறுதிகளை அளித்த, ஆனால் அவற்றை நிறைவேற்றாத பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களைப் பற்றி சொன்னார்கள். எனவே, அரசாங்கத்தை நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று நான் நினைக்கவில்லை, அது ஏன் ஜனாதிபதி யானுகோவிச்சுடனான ஒப்பந்தத்தை மீறியது என்பதை விளக்க முடியாது, அவர் அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கினார், மேலும் சில மணிநேரங்களில் கியேவில் ஒரு சதிப்புரட்சியை நடத்தினார். அவர்கள் உக்ரைனின் ஸ்திரத்தன்மை மற்றும் ஜனநாயக வளர்ச்சியை விரும்பினால், அவர்கள் ஏற்கனவே யானுகோவிச்சிடம் இருந்து அனைத்தையும் பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு, அல்லது அவர்களைக் கட்டுப்படுத்துபவர்களுக்கு குழப்பம், பிளவுபட்ட உக்ரைன் மற்றும் போர் தேவை. அதனால்தான் ஆட்சிக்கவிழ்ப்பாளர்கள் தேவையில்லாமல் ஆட்சி கவிழ்ப்பை நடத்தினர், விக்டர் யானுகோவிச் அதே யட்சென்யுக்கை பிரதமராக நியமித்தபோது, அவர் தனது செயல்பாடுகளை அதே வழியில் செய்திருக்க முடியும், இப்போது துர்ச்சினோவ் அவருக்குப் பின்னால் நின்றிருக்க மாட்டார். புரிந்துகொள்ள முடியாத சட்டபூர்வமான, ஆனால் முற்றிலும் சட்டபூர்வமான ஜனாதிபதியானுகோவிச்.
கேள்வி: உக்ரைனில் மோதலை அதிகரிப்பதை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்று மேற்கு நாடுகள் கோருவது சுவாரஸ்யமானது, ஆனால் அதே நேரத்தில் உக்ரைனை ஒரு நடுநிலைக் கட்சியாக இருக்க யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று ராஸ்முசென் கூறுகிறார். நமது அண்டை நாடுகள் உக்ரைனில் நிலைமையை மோசமாக்குவது இப்படியல்லவா?
N. Starikov: மேற்கு எப்போதும் ரஷ்யாவிடம் இருந்து ஏதாவது கோருகிறது. நாங்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ காணக்கூடிய நாடாக மாறியவுடன், அவர்கள் உடனடியாக எங்களிடமிருந்து ஏதாவது கோரத் தொடங்கினர். நாங்கள் தோற்கடித்த மற்றும் பால்டிக் கடற்கரை முழுவதையும் கைப்பற்றிய ஏழை பாதுகாப்பற்ற ஸ்வீடன்களை நாங்கள் புண்படுத்தவில்லை என்பதிலிருந்து தொடங்கி, எங்கள் ஐரோப்பிய பங்காளிகள் தங்கள் பங்கில் எந்த உத்தரவாதமும் இல்லாமல் ஒருதலைப்பட்சமாக ஹிட்லருடன் போரைத் தொடங்க வேண்டும் என்று கோரினர். , அதற்கு பதிலாக நாங்கள் அவருடன் ஆக்கிரமிப்பு அல்லாத ஒப்பந்தத்தை முடித்தபோது அவர்கள் மிகவும் புண்பட்டனர். அவர்கள் எப்பொழுதும் நம்மிடம் எதையாவது கேட்கிறார்கள். அவர்களின் கோரிக்கைகளுக்கு அதிக கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு, நமது சொந்த நலன்களில் கவனம் செலுத்த வேண்டும்.
கேள்வி: உங்கள் கருத்துப்படி, உக்ரைன் நடுநிலை நாடாக இருக்கக்கூடாது என்று நேட்டோ ஏன் அறிக்கை விடுகிறது?
N. Starikov: இது மற்றொரு நடவடிக்கை. இப்போது உக்ரைனை நேட்டோவுக்குள் அல்லது மற்ற ஐரோப்பிய கட்டமைப்புகளுக்குள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பதவிகளை ஒவ்வொன்றாக துறந்தால், அத்தகைய வாய்ப்பு உள்ளது. ஆனால் நேட்டோவின் இறுதி இலக்கு 20 பேர் கொண்ட சக்திவாய்ந்த இராணுவத்துடன் ரஷ்யாவின் முற்றிலும் ஜனநாயக மற்றும் சுதந்திரமான ட்வெர் பிராந்தியத்தை ஒரு தனி நாடாக இந்த அமைப்பில் சேர்ப்பதாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அமெரிக்கர்களுக்கு ரஷ்யாவின் ஒரு பகுதியாக உக்ரைன் தேவை, பின்னர் அவர்கள் ரஷ்யாவிற்கு எதிராக அமைக்க வேண்டும்
04/22/2014
ஏப்ரல் 21, 2014 அன்று எனது பங்கேற்புடன் RSN ஒளிபரப்பின் பதிவை உங்கள் கவனத்திற்குக் கொண்டு வருகிறேன்.
நிரலின் டிரான்ஸ்கிரிப்ட் (எழுத்துப்பிழை மற்றும் நிறுத்தற்குறி - RSN).
A. டால்ஸ்டாவ்: ரஷ்ய செய்தி சேவையின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஸ்டுடியோவில், எழுத்தாளர் மற்றும் கிரேட் ஃபாதர்லேண்ட் கட்சியின் இணைத் தலைவர் நிகோலாய் ஸ்டாரிகோவ். கார்கோவில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் மக்கள் கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது உள்ளூர் தொழிலதிபர் விளாடிமிர் வர்ஷவ்ஸ்கி. கூடுதலாக, லுகான்ஸ்கில் நடந்த மக்கள் கூட்டங்களின் பிரதிநிதிகளின் மாநாட்டில், கவர்னர் வலேரி போலோடோவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து, ஸ்லாவியன்ஸ்கில் உள்ள போராளிகளின் தலைவர்கள் OSCE பிரதிநிதிகளை சந்தித்தனர். அங்கே ஒரு மக்கள் மேயரும் இருக்கிறார். இது வியாசஸ்லாவ் பொனோமரேவ். அவர் சற்று முன்னதாக தேர்வு செய்யப்பட்டார். இருப்பினும், டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்கில் நிலைமை மிகவும் பதட்டமாக உள்ளது. நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு ஸ்லாவியன்ஸ்கில் உள்ள ஒரு சோதனைச் சாவடியில் துப்பாக்கிச் சூடு நடந்தது, இது உயிரிழப்புக்கு வழிவகுத்தது. இந்த செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு என்ன அர்த்தம்?
N. Starikov: உக்ரைனில் உள்ள அரசு பிப்ரவரியில் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டதன் தர்க்கரீதியான விளைவு இதுவாகும். ஞாயிற்றுக்கிழமை இரவு துப்பாக்கிச் சூடு நடந்ததாகச் சொன்னீர்கள். இது ஈஸ்டர் என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். மேலும், துரதிர்ஷ்டவசமாக, ரஷ்யர்களிடமிருந்து வரும் தடைகளின் மறுபுறத்தில் நிற்கும் சாத்தானியவாதிகள் குறிப்பாக ஈஸ்டர் மற்றும் பிற ஆர்த்தடாக்ஸ் விடுமுறை நாட்களில் இரத்தக்களரி ஆத்திரமூட்டல்களை ஏற்பாடு செய்ய விரும்புகிறார்கள் என்று பலர் எழுதினர். இவை அனைத்தும் நன்கு தயாரிக்கப்பட்டது. பல்வேறு ஆதாரங்களின்படி, மூன்று போராளிகள் இறந்தனர், அவர்களில் இருவர் துப்பாக்கி சுடும் வீரரால் சுடப்பட்டனர். அதாவது, இது முழு ராணுவ நடவடிக்கை. உக்ரைனைப் பற்றி நாம் கேட்கும் எல்லாச் செய்திகளும், உக்ரைனைக் குழப்பி, ஒரு அரசாக அழித்துவிட ஒரு குறிப்பிட்ட சக்தியின் ஆசைதான். சமீபகாலமாக அமெரிக்க உயர் அதிகாரிகள் உக்ரைனுக்கு அடிக்கடி சென்று வருகின்றனர். CIA இன் தலைவர் தவறான பாஸ்போர்ட்டில் வந்தார். அவர் கடைசியாக 1992 இல் வந்தார், அதன் பிறகு அவர் உக்ரைனில் ஆர்வம் காட்டவில்லை. ஜோ பிடன் இன்று வந்தார். நிரல் வகைப்படுத்தப்பட்டுள்ளது, பத்திரிகையாளர்கள் இல்லை.
A. டால்ஸ்டாவ்: உக்ரைனுக்கு தொழில்நுட்ப உதவியை அவர் அறிவிப்பார் என்று தகவல்கள் உள்ளன, அதில் சில தொழில்நுட்ப அறிவை வழங்குவது உட்பட, நாட்டின் ஆற்றல் வளங்களைப் பயன்படுத்துவதன் செயல்திறனை அதிகரிக்க அனுமதிக்கும்.
என். ஸ்டாரிகோவ்: புதிய ஆற்றல் சேமிப்பு தொழில்நுட்பங்களைப் பற்றி பேசுவதற்காக ஜோ பிடன் உக்ரைனுக்கு பறந்தார் என்பதை எத்தனை பேர் நம்புவார்கள்? இராணுவ ஆட்சி மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருப்பதால் அவர் வந்தார். அவர்கள் தங்கள் சொந்த மக்களின் எதிர்வினையை எதிர்பார்க்கவில்லை, இப்போது அவர்கள் ஒரு முட்டுச்சந்தில் உள்ளனர். ஒருபுறம், அவர்கள் உண்மையில் சக்தியைப் பயன்படுத்த விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களால் இதைச் செய்ய முடியாது. மறுபுறம், அவர்களது சொந்த திட்டமிடப்பட்ட சட்டவிரோத ஜனாதிபதித் தேர்தலுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை.
ஏ. டால்ஸ்டோவ்: அதே நேரத்தில், அமெரிக்காவிற்குச் செல்லத் திட்டமிட்டிருந்த அதே யூலியா திமோஷென்கோவைச் சந்திக்க பல அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் மறுத்துவிட்டனர். இதன் விளைவாக, அவள் பயணத்தை மறுத்துவிட்டாள், அவள் செல்ல யாரும் இல்லை.
N. ஸ்டாரிகோவ்: உயர் பதவியில் உள்ள அமெரிக்கர்களின் பட்டய விமானங்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து, அவர்களே விரைவில் உக்ரைனுக்குப் பறப்பார்கள். உக்ரேனியர்கள் இவ்வளவு தூரம் பறக்க வேண்டிய அவசியமில்லை. தென் கிழக்கின் மக்கள் மிகவும் சுறுசுறுப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டால் விரைவில் அனைவரும் அங்கு பறந்துவிடுவார்கள்.
A. டால்ஸ்டாவ்: ஏன் அவர்கள் திமோஷென்கோவை சந்திக்க மறுக்கிறார்கள்? ஜனாதிபதி பதவிக்கான உண்மையான போட்டியாளராக அவர் வாஷிங்டனால் கருதப்படவில்லை என்று இது அர்த்தப்படுத்துகிறதா?
N. ஸ்டாரிகோவ்: இங்கே பல விருப்பங்கள் இருக்கலாம், அதில் ஒன்று வாஷிங்டனுக்கு சாக்லேட் மிட்டாய் உற்பத்தியாளர் நல்லவர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். மறுபுறம், நான் அவளிடம் என்ன பேச வேண்டும்? சமீப காலமாக அவள் மிகவும் விசித்திரமான அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறாள் - ஒன்று அவளை அணுகுண்டு மூலம் அடிக்க அல்லது இராணுவ உதவி கேட்க. நீங்களும் அவளும் மேஜையில் அமர்ந்திருப்பீர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் கேமராக்கள் சுற்றி இருப்பார்கள், அவள் எதையாவது மழுங்கடிப்பாள். அமெரிக்கா இன்னும் உதவி வழங்குகிறது என்று உக்ரேனிய வாக்காளர்களை ஏமாற்றாமல் இருக்க, நீங்கள் அவளை இராஜதந்திர ரீதியாகவும் மென்மையாகவும் மறுக்க வேண்டும். எனவே, நோய்வாய்ப்படுவது, பிஸியாக இருப்பது அல்லது மற்றொரு வணிக பயணத்திற்குச் செல்வது எளிது.
A. டால்ஸ்டாவ்: விளாடிமிர் புடின் கடந்த வாரம் ஒரு நேரடி வரியின் போது தனக்கு அவளை நன்கு தெரியும் என்று கூறினார், மேலும் ரஷ்யர்களை அணு ஆயுதங்களால் சுடுமாறு அவர் அழைப்பு விடுத்தாலும், ஜனாதிபதியின் கூற்றுப்படி, இது ஒரு உணர்ச்சி முறிவின் போது செய்யப்பட்டது.
N. Starikov: ஒரு பெரிய நாட்டின் ஜனாதிபதி மிகவும் கண்ணியமான நபராக இருக்க வேண்டும். இந்த அர்த்தத்தில், விளாடிமிர் விளாடிமிரோவிச் இந்த உயர் தலைப்புக்கு முற்றிலும் ஒத்திருக்கிறது. ஒரு ராஜதந்திரியாக, எந்த விருப்பமும் துண்டிக்கப்படாத வகையில் பேசுகிறார். வரலாற்றின் சில திரிக்கப்பட்ட திருப்பத்தில், அவள் உக்ரைனின் தலைவரானால் என்ன ஆகும். கூடுதலாக, கேமராவில் ரஷ்ய எதிர்ப்பாளராக இருந்த திமோஷென்கோ, அடிப்படையில் ஒரு எரிவாயு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார், இது இன்று நமக்கு அனைத்து துருப்புச் சீட்டுகளையும் வழங்குகிறது. அங்கு விலை மிகவும் அதிகமாக உள்ளது - $486, நான் தவறாக நினைக்கவில்லை என்றால். முன்கூட்டியே செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. முன்பணம் செலுத்தவில்லை என்றால், இந்த டெலிவரிகளை நிறுத்தலாம். அதே நேரத்தில், இந்த ஒப்பந்தத்திற்காக அவள் சிறைக்கு அனுப்பப்பட்டாள். இது ரஷ்யாவிற்கு பெரும் பிரச்சனைகளை கொண்டு வந்தது என்று கூறலாம், ஆனால் மறுபுறம், இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் அது எங்களுக்கு ஒரு பெரிய பரிசை வழங்கியது. எல்லாம் மாறுவதை நீங்கள் காண்கிறீர்கள். யானுகோவிச் இருந்தாள், அவள் சிறையில் இருந்தாள். இப்போது அவர் ரோஸ்டோவ்-ஆன்-டானில் அமர்ந்திருக்கிறார், அவள் பொறுப்பில் இருக்கிறாள். பொரோஷென்கோ பொதுவாக புரிந்துகொள்ள முடியாத நபர்.
நான் கியேவில் இருந்தபோது, அவருடன் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றேன். வழக்கம் போல் ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு பற்றி பேசினார். மனிதன் இனிப்பு இல்லாமல் இருப்பான்; அவர் உற்பத்தி செய்யும் அனைத்தும் ரஷ்யாவில் விற்கப்படுகின்றன, மேலும் அவர் ஐரோப்பாவில் ஒருங்கிணைக்க விரும்புகிறார். இப்போது அவர் தயாரிப்பில் பணம் சம்பாதிக்கவில்லை என்பது தெளிவாகிவிட்டது.
A. Tolstov: Slavyansk இன் மக்கள் மேயர் நகரில் ரஷ்ய இராணுவ வீரர்கள் இல்லை என்று உறுதியளித்தார். வியாசஸ்லாவ் பொனோமரேவின் கூற்றுப்படி, சோவியத் இராணுவத்தைச் சேர்ந்த அவரது முன்னாள் சகாக்கள் அங்கு வந்தனர். இது செய்தியாளர் சந்திப்பின் செய்தி. அங்கு இருக்கும் OSCE பணி, இதை சரிபார்க்க முடியும்.
N. ஸ்டாரிகோவ்: ரஷ்ய இராணுவ வீரர்களை அவர்கள் காணவில்லை என்று நேற்று அறிவித்தபோது அவர்கள் இதை நம்பினர். இல்லாத ஒன்றைக் கண்டுபிடிப்பது கடினம்.
A. டால்ஸ்டோவ்: பொனோமரேவ் ரஷ்யாவிடம் அமைதி காக்கும் படையினரை டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் பகுதிகளுக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொண்டார். வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக பதிலளித்தது. உக்ரைனின் தென்கிழக்கில் உள்ள சூழ்நிலையில் மாஸ்கோ தலையிட வேண்டும் என்ற அழைப்பு ரஷ்யாவை மிகவும் கடினமான நிலையில் வைத்துள்ளது என்று செர்ஜி லாவ்ரோவ் கூறினார். இது எவ்வளவு சிக்கலானது? வெளியேற வழி என்ன?
என். ஸ்டாரிகோவ்: ஒருபுறம், ரஷ்ய நாகரிகத்தின் ஒரு நபரின் முக்கிய குணங்களில் ஒன்று இரக்கம் மற்றும் நீதி உணர்வு, எனவே நம் மக்கள், "நம்முடையவர்கள் அடிக்கப்படுகிறார்கள்" என்று கத்தும்போது அவர் ஓடி வந்து "யார்" என்று கேட்கவில்லை. மற்றும் எங்கே." "அவர்கள் ஏன் அடிக்கிறார்கள்", "அவர்கள் எங்கே அடிக்கிறார்கள்", "அவர்கள் காவல்துறையை அழைத்தார்களா?" என்று ஜெர்மன் கேட்பார். ஆனால் துருப்புக்களை அனுப்புவது அல்லது வேறு சில நடவடிக்கைகளில் உக்ரேனிய விவகாரங்களில் ஈடுபட நாங்கள் தீவிரமாக அழைக்கப்பட்டால், ரஷ்ய மொழி பேசும் எங்கள் சகோதரர்களுக்கு இந்த வழியில் உதவ முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரஷ்யா உக்ரைனுக்கு படைகளை அனுப்பக் கூடாது. ரஷ்ய மற்றும் உக்ரேனிய மக்களை ஒருவரையொருவர் எதிர்த்து நிற்க, எங்களை ஆக்கிரமிப்பாளர்களாக ஆக்குவதற்கு, இராணுவ ஆட்சிக் குழு காத்திருக்கிறது. அங்கு ஏராளமான இளைஞர்கள் உள்ளனர். "ரைட் செக்டர்" என்பது வளர்ந்த மூளைச்சலவை செய்யப்பட்ட மழலையர் பள்ளி. ஸ்லாவியன்ஸ்கில் கொல்லப்பட்ட மற்றும் பிடிபட்டவர்கள் உட்பட தடுத்து வைக்கப்பட்ட அனைத்து போராளிகளும் 18, 19 அல்லது அதிகபட்சம் 20 வயதுடையவர்கள். அதாவது, இவர்கள் சிறுவர்கள். மேலும், இவர்கள் ரஷ்ய சிறுவர்கள். ஆனால் அவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கும் அவர்களின் நீதி உணர்வு, மூளைச் சலவைக்குப் பிறகு சொந்த மக்களுக்கு எதிராகப் போராடப் பயன்படுகிறது. எங்கள் துருப்புக்கள் அங்கு நுழைந்தால், இந்த சிறுவர்கள் இரத்தக்களரி ரஷ்ய ஆட்சியிலிருந்து தங்கள் தாயகத்தை பாதுகாப்பதாக நினைத்து, அவர்கள் எங்களுடன் பல் நகமாக சண்டையிடுவார்கள். எங்களுக்கு இது தேவையில்லை. இன்று, உக்ரேனியர்களே, தென்கிழக்கில் வசிப்பவர்கள், இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக, இரத்தம் சிந்தப்பட்டது, ஆனால் இது அவர்களின் தவறு அல்ல, ஆனால் நாசவேலை குழுக்களாகப் பயன்படுத்தப்படும் கொள்ளைக்காரர்களின் தவறு. உக்ரைனின் கூட்டாட்சி பாதை, முழு மக்களையும் கவலையடையச் செய்யும் பிரச்சினைகளை அகற்றுவதற்கான பாதை மட்டுமே சிக்கலை தீர்க்க உதவும். உக்ரைனின் அரசியலமைப்பு நாட்டில் இரண்டு மாநில மொழிகள் உள்ளன என்று கூற வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இது தற்போதுள்ள பிரச்சினைகளில் பாதியை உடனடியாக நீக்கிவிடும், ஆனால் நாஜிக்களோ அல்லது போலி அதிகாரிகளோ ஒரு எளிய காரணத்திற்காக இதை ஒப்புக்கொள்ளத் தயாராக இல்லை. உக்ரைனில் ரஷ்ய மொழி இரண்டாவது மொழியாக இருந்தால், அவர்களும் ரஷ்யர்களும் வெவ்வேறு மக்கள் என்பதை உக்ரேனியர்களுக்கு எவ்வாறு நிரூபிப்பார்கள்? அமெரிக்கர்களுக்கு ரஷ்யாவின் ஒரு பகுதியாக உக்ரைன் தேவை, பின்னர் அவர்கள் ரஷ்யாவிற்கு எதிராக அமைக்க வேண்டும். இந்த அர்த்தத்தில், ரஷ்யாவின் எந்தவொரு இராணுவ நடவடிக்கையும் அமெரிக்கர்களின் கைகளில் விளையாடுகிறது. ஜூன் 22க்கு முன்பே ஹிட்லரை ஸ்டாலின் தாக்கியிருக்க வேண்டும் என்று பல வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள். இது அன்றைய சர்வதேச சூழ்நிலையின் மிகப்பெரிய தவறான புரிதல். ஸ்டாலின் இதைச் செய்திருந்தால், கிரேட் பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி அவரை எதிர்த்திருக்கும். பின்னர் ஐரோப்பா முழுவதும் ஒரு விடுதலைப் பிரச்சாரம் இருக்கும்.
வானொலி கேட்பவர்: மேற்குலகம் நம்மைப் பற்றி என்ன நினைக்கும் என்று நமக்கும் பயம் இல்லையா?
N. ஸ்டாரிகோவ்: உக்ரைன் பிரதேசத்தில் அமெரிக்க துருப்புக்கள் அதிகாரப்பூர்வமாக இல்லை. CIA இன் தலைவர் கூட மறைநிலையில் இருந்தார் மற்றும் போரிஸ்பிலுக்கு செல்லும் வழியில் அவர் இழந்த விக் காண்பிக்கும் வரை நீண்ட நேரம் அதை மறுத்தார். தன்னலக்குழு கொலோமோயிஸ்கியால் அழைக்கப்பட்ட தனியார் கட்டமைப்புகள் உள்ளன. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், புறநிலை ரீதியாக அவர்கள் இப்போது வலுவாக உள்ளனர், எனவே அதைத் தாங்க முடியாதவர் நேருக்கு நேர் மோதலில் இருந்து தப்பிக்க வேண்டும். நாம் சூழ்ச்சி செய்ய வேண்டும். அவர்கள் எங்களை ஒரு மோதலுக்கு இழுக்க வேண்டும், இரத்தக்களரி படுகொலைகளை நடத்த வேண்டும், ரஷ்யா அதைச் செய்ததாக அறிவிக்க வேண்டும், பின்னர் அது நேட்டோவுடன் ஒரு இராணுவ மோதலாக கூட இருக்கலாம். அதே போல 1914-ல் உலகப் போருக்குள் நாம் இழுக்கப்பட்டோம். செர்பிய சகோதரர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதோடு அது முடிந்தது, ஆனால் நாங்கள் எங்கள் சொந்த மாநிலம் இல்லாமல் போனோம். அவர்கள் நமக்கு அனுப்பப் போகும் தூதரை நினைவு கூர்வோம். அவர் எங்கு சென்றாலும் புரட்சி, பின்னர் ஆட்சி கவிழ்ப்பு. அத்தகைய நிபுணரை அனுப்புவதன் மூலம், அவர்கள் எங்கள் உள் முரண்பாடுகளில் விளையாட விரும்புகிறார்கள், பொருளாதாரத் தடைகள் மூலம், இராணுவ மோதல்கள் மூலம் அவற்றை மோசமாக்குகிறார்கள், மேலும் உக்ரைனில் அவர்கள் செய்ததை ரஷ்யாவிலும் செய்ய விரும்புகிறார்கள். அவர்களின் விளையாட்டைப் புரிந்துகொண்டு, அவர்கள் விரும்புவதைத் தவிர வேறு திசையில் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
வானொலி கேட்பவர்: ஆத்திரமடைந்த ஒபாமாவை யாரால் தடுக்க முடியும்?
என். ஸ்டாரிகோவ்: அவர் ரஷ்யாவிடம் நடந்துகொள்வது மற்றும் லிபியா மற்றும் சிரியாவிடம் நடந்துகொள்வது எனக்கும் பிடிக்கவில்லை. ஆனால் முந்தைய அமெரிக்க ஜனாதிபதிகளை நினைவில் கொள்க. ஜார்ஜ் புஷ் ஈராக் மீது குண்டுவீசி அப்பாவி ஈராக்கியர்களைக் கொன்றார், கிளின்டன் யூகோஸ்லாவியா மீது குண்டுவீசித் தாக்கினார். அவர்கள் எப்பொழுதும் வெடிகுண்டு வீசி கொலை செய்கிறார்கள், அவர்கள் அதை அமைதியின் பெயரால் மட்டுமே செய்கிறார்கள். பராக் ஒபாமாவுக்கு குறிப்பிட்ட சிடுமூஞ்சித்தனத்தை சேர்ப்பது என்னவென்றால், அமெரிக்க ஜனாதிபதியாக அவரது அரசியல் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே, அவர் முன்கூட்டியே அமைதிக்கான நோபல் பரிசைப் பெற்றார். அவர்கள் பராக்கைப் பிரியப்படுத்த முயன்றனர், ஆனால் அதன் மூலம் அவரை ஒரு முட்டாள் நிலையில் வைத்தனர், ஏனென்றால் அவர் ஏற்கனவே பல போர்களைத் தொடங்கினார். எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் இதே கொள்கைகளையே பின்பற்றுவார். அமெரிக்க வாக்காளர்கள் அவரைத் தடுக்க முடியும், ஆனால், துரதிர்ஷ்டவசமாக, அவரைப் போன்ற ஒருவரை மீண்டும் போராடத் தேர்ந்தெடுப்பார்கள். முன்னதாக, அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக் கொள்கை சோவியத் யூனியனால் நிறுத்தப்பட்டது. இது எப்போதும் செயல்படவில்லை, ஆனால் பல இராணுவ மோதல்கள் அமெரிக்கர்களால் மேற்கொள்ளப்படவில்லை, ஏனென்றால் அவர்கள் அதை பற்களில் பெறுவார்கள் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். ஒரு வலுவான யூரேசிய சக்தியை மீட்டெடுத்தவுடன், அவற்றை நாம் நிறுத்தலாம். அதனால் தான் நாங்கள் இதை செய்ய விடாமல் உக்ரைனை தாக்குகிறார்கள்.
A. Tolstov: Kyiv இன் புதிய அதிகாரிகள் உக்ரைனின் கிழக்குப் பகுதிகளின் மக்கள் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளைத் தொடங்க வேண்டும் என்று யானுகோவிச் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இரத்தக்களரியிலிருந்து அதிகாரிகள் ஒரு படி தூரத்தில் இருப்பதாக அவர் எச்சரிக்கிறார். பேச்சுவார்த்தையை தொடங்குவார்களா?
N. Starikov: அவர்கள் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டதாகத் தெரிகிறது, ஆனால் அவை தெரியவில்லை. இதைச் செய்ய, நீங்கள் இன்னும் சில படிகளை எடுக்க வேண்டும். மக்கள் தங்கள் மக்கள் ஆளுநரை தேர்ந்தெடுத்தனர், உக்ரைனின் இன்னும் பல பகுதிகளில் ஒரு புதிய சட்டபூர்வமான அதிகாரத்தைத் தேர்ந்தெடுத்தனர். இவை அனைத்தும் முறைகேடான Kyiv அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை மிகவும் நெருக்கமாக்குகிறது. வலிமையும், அமைப்பும் உள்ளவர்களிடம் மட்டுமே பேசுவார்கள். நெருக்கடியைத் தீர்க்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது - முதலில், அரசியலமைப்பு சீர்திருத்தம், வாக்கெடுப்பு. மொழிப் பிரச்சினை, உக்ரேனிய அதிகாரப் பரவலாக்கம் பற்றிய பிரச்சினையைத் தீர்க்க வேண்டியது அவசியம். அடுத்து, இவை அனைத்தும் உக்ரேனிய அரசியலமைப்பில் எழுதப்பட வேண்டும், அதன் பிறகு ஜனாதிபதித் தேர்தல்கள் தெளிவான அதிகாரங்களுடனும், அரசின் கட்டமைப்புடனும் நடைபெற வேண்டும். ஆம், ஜனாதிபதி மாறுவார், ஆனால் ஆயுதமேந்திய தேசியவாதிகள் கிழக்கு நகரங்களுக்கு வரமாட்டார்கள், அவர்கள் மக்களைக் கொல்ல மாட்டார்கள் என்று யார் உத்தரவாதம் அளிப்பார்கள்? உத்தரவாதம் இல்லை என்றால், நிலைமை தீர்க்கப்படாது.
போரோஷென்கோ மற்றும் திமோஷென்கோ உக்ரைனின் ஒரு பகுதியை ருமேனியாவுக்கு எவ்வாறு வழங்கினர்
04/27/2014
மக்கள் மறந்தால் வரலாறு திரும்ப திரும்ப வரும். மிக சமீபத்திய கடந்த கால நிகழ்வுகளை மக்கள் நினைவில் கொள்ளாததன் விளைவுகள் குறிப்பாக வருத்தமளிக்கின்றன. இன்று உக்ரைனில் "தேர்தல்கள்" என்று அழைக்கப்படும் ஒரு உண்மையான செயல்திறன் விளையாடப்படுகிறது. பந்தயத்தில் வெற்றிக்கான முக்கிய போட்டியாளர்கள் யூலியா திமோஷென்கோ மற்றும் பெட்ரோ பொரோஷென்கோ. அவர்களுக்கு இடையே ஒரு "போராட்டம்" இருப்பதாக தெரிகிறது. அவர்கள் இருவரும் "பிரிவினைவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போராட்டம்" பற்றி உரத்த அறிக்கைகளை வெளியிடுகின்றனர், இன்று கியேவில் அவர்கள் நாட்டின் தென்கிழக்கில் இருந்து தங்கள் சொந்த குடிமக்களை அழைக்கிறார்கள்.
மேற்கோள் குறிகளில் "போராட்டம்" என்ற சொல் ஏன்? ஏனெனில் இந்த இரண்டு நபர்களும், திமோஷென்கோ மற்றும் போரோஷென்கோ, ஒரே அணியைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் ஏற்கனவே ஒரே அரசாங்கத்தில் ஒன்றாக இருந்தோம். மேற்கு நாடுகளின் கட்டளையின் பேரில், அதன் நாட்டின் ஒரு பகுதியை வெளிநாட்டு அதிகார வரம்பிற்கு மாற்றியது.
இது மிக சமீபத்தில் நடந்தது. ஐந்து வருடங்களுக்கு முன்புதான்.
இன்று உக்ரைனின் ஒருமைப்பாட்டைப் பற்றி சத்தமாக கூச்சலிடுபவர்கள், மேற்கின் உத்தரவின் பேரில், பாம்பு தீவின் அலமாரியை ருமேனியாவுக்கு எவ்வாறு மாற்றினார்கள் என்பதை நினைவில் கொள்வோம்.
மூலம், இயற்கை எரிவாயு வைப்புகளால் நிரப்பப்பட்ட...
எனவே - 2004. மைதானம். முன்னோடியில்லாத மூன்று சுற்று தேர்தலில் "சுதந்திரத்தின் வெற்றி". ஜனாதிபதி யுஷ்செங்கோ, மேற்கு நாடுகள் தலைமை வகிக்கின்றன. மேற்கத்திய ஆதரவிற்கு நீங்கள் எப்போதும் பணம் செலுத்த வேண்டும் என்பது தெளிவாகிறது. எப்படி? நிச்சயமாக, உங்கள் நாட்டின் மற்றும் உங்கள் மக்களின் நலன்களுக்காக. வாஷிங்டன், லண்டன் மற்றும் பிரஸ்ஸல்ஸ் வரலாற்றில் யாருக்கும் இலவசமாக உதவியதில்லை.
பின்னர் உக்ரேனிய அதிகாரிகள் மூன்று நகர்வுகளில் ஒரு கலவையை விளையாடினர், இது ஆரஞ்சு புரட்சியில் மேற்கத்திய உதவிக்கு பணம் செலுத்துவதை சாத்தியமாக்கியது. கருங்கடலில் உள்ள உக்ரேனிய கடலோர மண்டலத்தின் ஒரு பகுதியை ருமேனியாவின் கைகளுக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. நிச்சயமாக, ஹைட்ரோகார்பன்கள் நிறைந்த ஒன்று. இது Zmeiny தீவின் அலமாரியாகும்.
ஐரோப்பிய நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் முன்கூட்டியே எடுக்கப்பட்ட முடிவை முறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டது.
எல்லாம் கடிகார வேலைகளைப் போல விளையாடியது.
செப்டம்பர் 16, 2004 அன்று, ருமேனியா உக்ரைனுக்கு எதிராக பிரத்தியேக பொருளாதார மண்டலத்தின் கடல் எல்லைகள் மற்றும் கருங்கடலில் உள்ள கான்டினென்டல் ஷெல்ஃப் ஆகியவற்றின் எல்லைகளை வரையறுத்தது. சோவியத் ஒன்றியம் இருந்தபோது, எங்கள் ருமேனிய பங்காளிகள் "சில காரணங்களால்" அத்தகைய கோரிக்கைகளை தாக்கல் செய்வது பற்றி யோசிக்கவில்லை. ஆனால் குச்மாவுக்கும் உக்ரைனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
எல்லாவற்றிற்கும் மேலாக, முதல் மைதானம் உடனடியாக தொடங்கியது - நவம்பர் 2004 இல்.
டிசம்பர் 2004 இல், யுஷ்செங்கோ மூன்றாவது சுற்றுத் தேர்தலுக்குப் பிறகு ஜனாதிபதியானார், இது உலக வரலாற்றில் எந்த ஒப்புமையும் இல்லை (!).
இப்போது யுஷ்செங்கோ கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியிருந்தது. அவர் அதை கொடுத்தார்.
பிப்ரவரி 3, 2009 அன்று, நீதிமன்றம் ஒரு முடிவை அறிவித்தது, அதன்படி, அனைத்து சட்ட விதிமுறைகளையும் நிராகரித்தால், உக்ரைனின் கடல் அலமாரியின் ஒரு பகுதி ருமேனியாவுக்குச் சென்றது.
இதற்கிடையில், ருமேனியா மீது வழக்குத் தொடர வேண்டிய அவசியமில்லை. சோவியத் ஒன்றியம் மற்றும் ருமேனியா கையெழுத்திட்ட இராஜதந்திர ஒப்பந்தத்தின்படி, மே 23, 1948 முதல் பாம்பு தீவு சோவியத் ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக மாறியது. இதற்கு முன், மற்றொரு ரஷ்ய-துருக்கியப் போருக்குப் பிறகு, தீவு 1829 இல் ரஷ்ய பேரரசின் பிரதேசமாக மாறியது. ருமேனியா என்ற ஒரு மாநிலம் அப்போது இல்லை. கிரிமியன் போருக்குப் பிறகு, எங்கள் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு பங்காளிகள் தீவை ருமேனியாவுக்கு மாற்றினர். 1948 இல், முடிவு எட்டப்பட்டதாகத் தோன்றியது. சோவியத் காலங்களில், ருமேனியா மூன்று முறை அதிகாரப்பூர்வமாக Zmeiny தீவு மற்றும் அதை ஒட்டிய அலமாரியை சோவியத் யூனியனாக அங்கீகரித்ததை உறுதிப்படுத்தியது. உக்ரேனிய SSR இன் சட்டப்பூர்வ வாரிசாக உக்ரைன் இந்த வாதங்களைப் பயன்படுத்தலாம். ஆனால் மைதானின் அரசியல் கடன்கள் செலுத்தப்பட வேண்டும். ஹேக் நீதிபதியின் பேனாவின் ஒரு அடியால், ருமேனியா கருங்கடலில் சர்ச்சைக்குரிய 79.34% பகுதிகளை மீண்டும் பெற்றது, ஹிட்லரின் தரப்பில் போரில் பங்கேற்றதால் இழந்தது. ருமேனியா தனக்கான அலமாரியின் ஒரு பகுதியைத் துண்டிக்கும் முடிவுக்கு உக்ரேனிய அரசாங்கத்தின் எதிர்வினை மிகவும் சாதகமானது:
“சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பில் உக்ரைன் திருப்தி அடைவதாக உக்ரைனின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அலெக்சாண்டர் குப்சிஷின் தெரிவித்தார். "உக்ரேனிய-ருமேனிய உறவுகளில் கடைசி சிக்கல் நிலைமை தீர்க்கப்பட்டது மிகவும் முக்கியமானது," என்று அவர் கூறினார்.
"வரி ஒரு சமரசம், மற்றும் நீதிமன்றத்தின் முடிவு இரு தரப்பிலும் பிணைக்கப்பட்டுள்ளது" என்று துணை அமைச்சர் குறிப்பிட்டார். நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகவும் முக்கியமானது என்றும் குப்சிஷின் கூறினார், இதன்படி Zmeiny 12 கடல் மைல்கள் கொண்ட பிராந்திய கடல் கொண்ட தீவாக அங்கீகரிக்கப்பட்டது"[41].
உக்ரேனிய அரசாங்கத்தின் உறுப்பினர் யார் என்பதைப் பார்க்க வேண்டிய நேரம் இது, இது மிகவும் எளிதாகவும் புன்னகையுடனும் தனது அலமாரியின் ஒரு பகுதியை ருமேனியாவுக்குக் கொடுத்தது. ஜனாதிபதி விக்டர் யுஷ்செங்கோ - அவர் நீண்ட காலமாக அரசியல் மறதியில் இருந்தார். ஆனால் மீதமுள்ள "உக்ரைனின் ஹீரோக்கள்" தொடர்ந்து வாக்குகளுக்காக போராடுகிறார்கள். மற்றும் உக்ரைனின் ஒருமைப்பாடு.
சர்வதேச நீதிமன்றத்தால் முடிவெடுக்கப்பட்ட நேரத்தில் உக்ரைன் அரசாங்கத்தின் அமைப்பு:
திமோஷென்கோ யூலியா விளாடிமிரோவ்னா உக்ரைன் பிரதமர்.
ஒலெக்சாண்டர் வாலண்டினோவிச் துர்சினோவ் உக்ரைனின் முதல் துணைப் பிரதமர் ஆவார்.
போரோஷென்கோ பெட்ரோ அலெக்ஸீவிச் - உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் (மற்றும் பலர்).
நாம் பார்ப்பது போல், எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. ஜனாதிபதி "வேட்பாளர்களான" திமோஷென்கோ மற்றும் போரோஷென்கோ இப்போது "ஒருவகை போட்டியாளர்களாக" உள்ளனர். முறையற்ற மின்னோட்டம் "அதாவது. ஓ." அந்த அரசாங்கத்தில் துர்ச்சினோவும் இருந்தார். அனைவரும் ஒரே அணியில் உள்ளனர். அவர்கள் ஒன்று செய்கிறார்கள். எல்லாமே உக்ரைனின் "நன்மைக்காக" மட்டுமே.
எனவே, முதல் இரண்டு நகர்வுகள் - வழக்கு மற்றும் உக்ரைன் நீதிமன்றத்தை இழந்தது - மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மூன்றாவது நகர்வுக்கான நேரம் - "ஹைட்ரோகார்பன்களின் எதிர்பாராத கண்டுபிடிப்பு."
02/23/2012 “அமெரிக்க நிறுவனமான ExxonMobil மற்றும் ரோமானிய எண்ணெய் நிறுவனமான பெட்ரோமின் பிரதிநிதிகள் பாம்பு தீவுக்கு அருகிலுள்ள கருங்கடல் அலமாரியில் இயற்கை எரிவாயு வைப்பு இருப்பதை உறுதிப்படுத்தினர். முன்னர் உக்ரைனால் சர்ச்சைக்குரிய பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எரிபொருள் இருப்பு 42 பில்லியன் கன மீட்டர் என நிபுணர்களால் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ருமேனியாவில் ஆண்டுக்கு மூன்று மடங்கு நுகர்வு ஆகும்.
உக்ரேனிய அரசியல்வாதிகள் மேற்கு நாடுகளுக்கு மிகப்பெரிய எரிவாயு வைப்புகளை வழங்கினர் என்பதை நினைவில் கொள்க, இது உக்ரேனிய பொருளாதாரத்திற்கு உண்மையில் தேவைப்படுகிறது. அதே சமயம், இன்று மீண்டும் தலைமைப் பொறுப்பில் இருக்கும் அன்றைய ஆரஞ்சு அரசு, நீதிமன்றத்தின் தீர்ப்பை தனக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று அழைத்தது. எந்த நாட்டின் நிறுவனங்கள் Zmeiny தீவில் இருந்து எரிவாயு எடுக்கத் தொடங்கும் என்று நினைக்கிறீர்கள்? வருமானம் எங்கே போகும்? மைதான் 2004 மற்றும் மைதான் 2014 ஆகிய இரண்டிற்கும் அமெரிக்கா என்ற இந்த நாடுதான் பணம் கொடுத்தது என்பது ஒரு "ரேண்டம் தற்செயல்"...
ஒரு கேள்வியை தெளிவுபடுத்துவது மட்டுமே உள்ளது. உக்ரேனிய பிரதேசத்தின் ஒரு பகுதியை ருமேனியாவுக்கு மாற்றும் போது ஆர்செனி யாட்சென்யுக் எங்கே இருந்தார், இன்று அவர் தனது கண்ணாடி வழியாக டிவி திரையில் இருந்து அனைவரையும் மிகவும் அச்சுறுத்தும் வகையில் பார்க்க முயற்சிக்கிறார்? அப்போது அவர் ஆட்சியில் இல்லை. அவர் மாற்றத்திற்கான முன்னணி கட்சிக்கு தலைமை தாங்கினார். குற்றவியல் முடிவை எதிர்த்து நீங்கள் இருந்தீர்களா? இல்லை. "2008 ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பாம்பு தீவின் நிலையை முடிவு செய்வதற்காக" உக்ரைன் விசாரணையில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் திட்டவட்டமாக வலியுறுத்தினார்.
ஆம், நான் கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முன், யாட்சென்யுக் ... திமோஷென்கோ அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சராகவும் இருந்தார். 2007 இல் அவர் ஒரு சிறந்த நம்பிக்கையாளராக இருந்தார்:
"Zmeiny பிரச்சினை தொடர்பாக நீதித்துறை பரிசீலனைகள் நடந்து வருவதாக Arseniy Yatsenyuk மேலும் கூறினார். "சில வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ளன, சில வழக்குகள் கமிஷன்களால் பரிசீலிக்கப்படுகின்றன. நான் உங்களுக்கு வெளிப்படையாகச் சொல்கிறேன்: பாம்பு தீவு தொடர்பான நீதிமன்ற வழக்கில் நாங்கள் முற்றிலும் நம்பிக்கையுடன் இருக்கிறோம். நாங்கள் சில சிறந்த வழக்கறிஞர்களை பணியமர்த்தியுள்ளோம். உக்ரேனிய தரப்பின் நிலைப்பாடு தெளிவாகவும் புரிந்துகொள்ளக்கூடியதாகவும் உள்ளது."[42]
அநேகமாக, இந்த "சிறந்த வழக்கறிஞர்கள்" தான் உக்ரைன் பிரதேசத்தின் ஒரு பகுதியை ருமேனியாவிற்கு இழந்தனர். பின்னர் 2013 இல் யாட்சென்யுக்கின் கட்சி ... திமோஷென்கோவின் பாட்கிவ்ஷ்சினா கட்சியில் இணைந்தது. வட்டம் மூடப்பட்டுள்ளது.
காட்சியின் படி, உக்ரைனின் நலன்களும் பிரதேசமும் சரணடையலாம் மற்றும் சரணடைய வேண்டும்.
இது ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் சாதகமாக நடந்தால்.
உக்ரேனிய பிரதேசத்தின் ஒரு பகுதியை ருமேனியாவுக்கு மாற்றுவதில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடுபட்ட அரசியல்வாதிகள் (அமெரிக்காவைப் படிக்கவும்) உக்ரைனில் மற்றொரு கொந்தளிப்பின் இருண்ட அலையில் ஏன் மீண்டும் தோன்றினார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா?
அவர்கள் ஏன் வாஷிங்டனின் ஆதரவை மீண்டும் பெற்றனர்?
மிக முக்கியமாக, போரோஷென்கோ மற்றும் திமோஷென்கோ, துர்ச்சினோவ் மற்றும் யட்சென்யுக் ஆகியோருடன் சேர்ந்து இந்த நேரத்தில் மாநிலங்களுக்கு என்ன சரணடைவார்கள்?
உக்ரைனின் தண்டிப்பவர்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்?
04/29/2014
இன்று கிய்வ் போலி அதிகாரிகள் முழுமையாகச் சார்ந்து இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் ரகசியம் அல்ல. இவை வாஷிங்டன் மற்றும் லண்டனில் இருந்து ஆங்கிலோ-சாக்சன்களால் கட்டுப்படுத்தப்படும் பொம்மைகள். அவர்களின் எஜமானர்களிடமிருந்து தான், இப்போது தங்களை உக்ரேனிய "விளாடா" என்று அழைக்கும் முன்னாள் புட்ச்சிஸ்டுகள், அவர்களின் வழிமுறைகளைப் பெறுகிறார்கள். சிஐஏ இயக்குநரும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளரும் கியேவுக்கு வந்த மறுநாளே தென்கிழக்குக்கு எதிராக இரண்டு முறை "சிறப்பு நடவடிக்கைகள்" தொடங்கின.
இராணுவ ஆட்சிக்குழுவின் இரத்தம் சிந்தும் வெறித்தனமான விருப்பத்தைப் பற்றி ஒருவர் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. தங்களின் ஆசிரியர்கள் யார் என்பதை நினைவில் வைத்தாலே போதும், ஆச்சரியம் கரையும்.
ஏறக்குறைய 95 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏப்ரல் 13, 1919 அன்று, பிரிட்டிஷ் பேரரசு அதன் இரத்தக்களரி குற்றங்களில் ஒன்றைச் செய்தது.
இன்று, உலக ஊடகங்கள் ஆங்கிலோ-சாக்சன்களால் முழுமையாகக் கட்டுப்படுத்தப்படும்போது, அவர்கள் நடைமுறையில் இதைப் பற்றி பேசவோ எழுதவோ இல்லை.
மேலும் இதுதான் நடந்தது. இந்தியா 1949 வரை பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. இன்று உக்ரைன் உண்மையில் ஒரு அமெரிக்க காலனி.
ஏப்ரல் 10, 1919 அன்று, இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் கலவரங்கள் நடந்தன, அவை இந்தியாவின் சிறந்த மனிதநேயவாதியும் சிறந்த மகனும், அகிம்சை எதிர்ப்பின் யோசனையின் ஆசிரியருமான மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டதால் ஏற்பட்டன. ஒழுங்கை மீட்டெடுக்க ஆங்கிலேயர்கள் ஜெனரல் டயரை நியமித்தனர். நிச்சயம் நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் உண்மையில் ஒரு ஆத்திரமூட்டலை நடத்தினார். “அதிகாலையில், அவரது ஆத்திரமூட்டுபவர்கள் நகரத்தில் தோன்றி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்டதாகக் கூறப்படும் பேரணிக்கு மக்களைக் கூட்டுமாறு அழைப்பு விடுத்தனர். அதே காலை நேரத்தில், ஒரு ஹெரால்ட் அமிர்தசரஸ் வழியாக நடந்து சென்று, ஒரு மேள தாளத்துடன், இராணுவச் சட்டத்தை உடனடியாக அறிமுகப்படுத்துவதற்கான உத்தரவையும், அனைத்து ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கூட்டங்களுக்கு தடை விதிப்பதையும் பலமுறை வாசித்தார். சலசலப்பில், சிலரே அறிவிப்பைக் கேட்டனர், யாரும் அவரை நம்பவில்லை."[43]
இது ஏப்ரல் 13, 1919 அன்று இந்திய நகரமான அமிர்தசரஸின் மையத்தில் நடந்தது. பைசாகி விடுமுறைக்கு முன்னதாக, உயரமான சுவர்களால் சூழப்பட்ட ஜாலியன்வாலாபாக் நகர பூங்காவின் இடிபாடுகளில் நிராயுதபாணியான மக்கள் கூட்டம் கூடியது. உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க. மற்றும் பல - வேடிக்கை மற்றும் கொண்டாட. பல்வேறு மதிப்பீடுகளின்படி, 10 முதல் 20 ஆயிரம் பேர் வரை இருந்தனர்.
அவர்கள் செய்த முதல் காரியம், பிரிட்டிஷ் முடியாட்சிக்கு விசுவாசம் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியதுதான்.
அடுத்து என்ன நடந்தது என்பது "ஜாலியன்வாலாபாக் துப்பாக்கிச் சூடு" அல்லது "அமிர்தசரஸ் படுகொலை" என வரலாற்றில் நிலைத்திருந்தது.
ஆங்கிலேய துருப்புக்கள் பூங்காவிற்குள் நுழைந்து, ஒரு மலையில் தங்களை நிலைநிறுத்தி, வெளியேற வழியில்லாத மக்களைச் சுற்றி - அவர்கள் ஒரு எலிப்பொறியைப் போல இருந்தனர். பிரிட்டிஷ் ஜெனரல் டயர் துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவிட்டார். எச்சரிக்கை இல்லாமல். பத்து நிமிடங்களில், 1650 ஷாட்கள் சுடப்பட்டன. துப்பாக்கி. இயந்திர துப்பாக்கிகளை யாரும் எண்ணவில்லை.
379 பேர் கொல்லப்பட்டனர், 1137 பேர் காயமடைந்தனர். இது பிரெஞ்சு எழுத்தாளர் கிறிஸ்டினா ஜோர்டிஸ் "மகாத்மா காந்தி" (M.: Young Guard, 2013. P. 152.) புத்தகத்தின் படி.
சோவியத் என்சைக்ளோபீடியா வித்தியாசமாக எழுதுகிறது: "சுமார் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இரண்டு மடங்கு பேர் காயமடைந்தனர்."
ஆங்கிலோ-சாக்சன் "கையெழுத்து" என்பதன் சிறப்பியல்பு என்ன? மக்களில் ஒரு பகுதியை மற்றொரு பகுதிக்கு எதிராக அமைத்தல். இதற்கு நன்றி, சில ஆங்கிலேயர்கள் கோடிக்கணக்கான இந்தியர்களை ஆண்டனர். ஆங்கிலோ-சாக்சன்கள் வரலாற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நாடுகளை "பிளவுபடுத்தும்" அனுபவத்தைப் பயன்படுத்தினர். இந்தியா மற்றும் பாகிஸ்தான். சைப்ரஸ் வடக்கு மற்றும் வெறுமனே சைப்ரஸ் ஆகும். இரண்டு அயர்லாந்து மற்றும் பல.
இன்று அவர்கள் ரஷ்ய உலகத்தையும், ரஷ்ய நாகரிகத்தையும், ரஷ்ய மக்களையும் பிரிக்க முயற்சிக்கின்றனர்.
தயவுசெய்து கவனிக்கவும் - உக்ரைனில் உள்ள அனைத்து பாசிச போராளிகளும் அனைத்து அரசியல்வாதிகளும் ரஷ்ய மொழி பேசுகிறார்கள். ஆனால் அதே சமயம் வழக்கம் போல் தாங்கள் வேறு வேறு ஆட்கள் என்று வற்புறுத்துகிறார்கள்...
இரத்தம் தோய்ந்த படுகொலையை நிகழ்த்திய ஜெனரல் ரெஜினால்ட் எட்வர்ட் டயரின் பிரிவில்... அமிர்தசரஸ் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஒரு பிரித்தானியர் மற்றும் தேசிய பிரதிநிதிகள் ஒருவரும் இல்லை.
கடைசியாக ஒரு கேள்வி கேட்க வேண்டும். கிரிமினல் ஆணை வழங்கிய ஜெனரல் டயரை என்ன செய்தார்கள்?
"விசாரணையின் விளைவாக, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், இந்திய நகரமான அமிர்தசரஸில் ஒரு பேரணியில் துப்பாக்கிச் சூடு நடத்திய பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினோல்ட் எட்வர்ட் டயர், நியாயமற்ற மற்றும் அதிகப்படியான சக்தியைப் பயன்படுத்திய குற்றவாளி என்று கண்டறிந்து, போர்ச் செயலர் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு பரிந்துரைத்தார். ஜெனரலை டிஸ்மிஸ் செய்யுங்கள்."[44]
சர்ச்சில் உண்மையில் கொலைகார ஜெனரலை தனது ஓய்வூதியத்தை பாதியாகக் குறைத்து ஓய்வுபெற அனுப்பினார். ஆனால் அவரது பொருட்டு, ஒரு "குழு" உருவாக்கப்பட்டது, அதற்கு இராணுவம் 26,317 பவுண்டுகள் ஸ்டெர்லிங்கின் பெரும் தொகையை மாற்றியது.
அதனால் கொலையாளிக்கு பணத்துக்கு பஞ்சமில்லை. அவர் எப்படி வருத்தப்படவில்லை. உக்ரைனில் தங்கள் மக்களுக்கு எதிராக இராணுவத்தைப் பயன்படுத்த உத்தரவு கொடுப்பவர்களுக்கு எல்லாம் இன்று போல் உள்ளது.
எல்லாவற்றிற்கும் மேலாக, அவர்களின் வாழ்க்கைக்குப் பிறகு, விருந்தோம்பும் லண்டன் அவர்களுக்கு காத்திருக்கிறது ...
மனசாட்சி மற்றும் மரியாதை இல்லாமல்
05/03/2014
தற்போதைய கியேவ் ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுக்குப் பதிலாக வருபவர்களுக்கும் மனசாட்சியோ மரியாதையோ இல்லை.
இது ஒடெசா சோகத்தால் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. வலது துறையைச் சேர்ந்த நாஜி போராளிகள் தங்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளால் மக்கள் தொழிற்சங்க இல்லத்தில் தஞ்சம் புகுந்தனர். பின்னர் அவர்கள் கட்டிடத்திற்கு தீ வைத்தனர் மற்றும் தீயணைப்பு வீரர்களை அணைக்க அனுமதிக்கவில்லை. இதன் விளைவாக சுமார் 40 ஒடெசா குடியிருப்பாளர்கள் எரிந்து மூச்சுத் திணறினர்.
என்ன நடந்தது என்பது பற்றி முக்கிய "உக்ரைனின் ஜனாதிபதி வேட்பாளர்கள்" என்ன சொல்கிறார்கள்?
1. "உக்ரேனிய ஜனாதிபதி வேட்பாளர் பெட்ரோ போரோஷென்கோ, ஒடெசா சோகம், ரஷ்ய கூட்டமைப்பு மற்றும் ரஷ்ய சிறப்பு சேவைகளின் நிலைமையை சீர்குலைத்து உக்ரைனைப் பிளவுபடுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று உறுதியாக நம்புகிறார், அவரது பத்திரிகை சேவை அறிக்கைகள்.
ஒடெசா மற்றும் உக்ரைனில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் போரோஷென்கோ ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்தார். "மக்களின் மரணம் வெளிநாட்டு பொம்மை எஜமானர்களின் மனசாட்சியில் உள்ளது, அவர்கள் பல மாதங்களாக போலி-பிரிவினைவாத இயக்கங்களை இயக்கி, நிதியுதவி செய்து, நடத்துகிறார்கள், ஒடெசாவின் உண்மையான தேசபக்தர்களையும் மற்ற பிராந்தியங்களில் உக்ரைனின் தேசபக்தர்களையும் தாக்கி பயமுறுத்துகிறார்கள்," என்று அவர் வலியுறுத்தினார். [45].
2. “ஜனாதிபதி வேட்பாளர் யூலியா திமோஷென்கோ ஒடெசாவுக்கு வந்தார், அங்கு அவர் மே 2 அன்று மோதல்களில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். Batkivshchyna கட்சியின் இணையதளம் இதைத் தெரிவிக்கிறது.
"வெள்ளிக்கிழமை மாலை, ஜனாதிபதி வேட்பாளர் யூலியா திமோஷென்கோ ஒடெசாவுக்கு வந்தார், அங்கு கிரெம்ளின் உளவுத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட நகரில் பயங்கரவாத தாக்குதலின் போது பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அவர் திட்டமிட்டுள்ளார்" என்று செய்தி கூறுகிறது. "திமோஷென்கோ பிரிவினைவாதிகளிடமிருந்து ஒடெசாவைப் பாதுகாத்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவை வழங்க விரும்புகிறார்" என்று வலைத்தளம் தெரிவிக்கிறது.
ரஷ்யாதான் காரணம். எல்லாவற்றிற்கும் ரஷ்யாவை அவர்கள் எப்போதும் குற்றம் சாட்டுகிறார்கள்.
"உக்ரைனின் தேசபக்தர்களை" மொலோடோவ் காக்டெய்ல் தயாரித்து கட்டிடத்தின் மீது வீசும்படி கட்டாயப்படுத்தியது ரஷ்யாவா? மக்களை மீட்பதில் ரஷ்யா தலையிட்டதா? ரஷ்யா காவல்துறையை தலையிட வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தியதா மற்றும் உண்மையில் தொழிற்சங்கங்களின் வீட்டை விட்டு வெளியேறியது, நாஜிக்கள் தீ மற்றும் புகையிலிருந்து வெளியேறும் மக்களை முடிக்க விட்டுவிட்டதா?
இறந்த நான்கு டஜன் பேரில் எத்தனை பேர் வலது துறை போராளிகள் மற்றும் கால்பந்து ரசிகர்களை கூட்டாக எரித்தவர்களைச் சேர்ந்தவர்கள்?
மேலும் பண்டேராவுக்கு எதிராக இருந்தவர்களும், செயின்ட் ஜார்ஜ் ரிப்பன்களை அணிந்தவர்களும், துப்பாக்கியால் சுட்டு, எரிக்கப்பட்ட மற்றும் மூச்சுத் திணறடிக்கப்பட்டவர்களில் எத்தனை பேர்?
மக்கள் வசிக்கும் வீட்டிற்கு மோலோடோவ் காக்டெய்ல்களை வீசியவர்கள், அதன் விளைவாக அவர்கள் இறந்துவிட்டார்கள், தண்டிக்கப்படுவார்களா, அல்லது எல்லாவற்றிற்கும் ரஷ்யாதான் காரணம் என்ற பேச்சை மீண்டும் கேட்போமா?
நீங்கள் நிறைய கேள்விகளைக் கேட்கலாம், ஆனால் அவற்றுக்கு பதில் இருக்காது.
அப்பட்டமான பொய்கள் - இது உக்ரேனிய தேர்தலில் முக்கிய வேட்பாளர்களின் அரசியல் நம்பிக்கை. இத்தகைய நிலைமைகளிலும் அத்தகைய நபர்களிலும் தேர்வு செய்வது ஆபத்தானது.
உயிருக்கு ஆபத்து.
நீங்கள் ஒரு புரட்சி செய்ய விரும்பினால், நீங்கள் கவலைப்படாத ஒரு நாட்டைத் தேர்ந்தெடுக்கவும்
05/05/2014
உக்ரைனில் நடந்த நிகழ்வுகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கொம்சோமோல்ஸ்கயா பிராவ்தா செய்தித்தாளுக்கு எனது நேர்காணலை உங்கள் கவனத்திற்குக் கொண்டு வருகிறேன்.[46]
அவர்கள் எங்களிடம் எதையாவது சொல்லவில்லை என்பது போல் உணர்கிறது: உக்ரைன் என்ற பிரதேசத்தின் கீழ் சொல்லப்படாத எண்ணெய் அல்லது வைரச் செல்வங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது போல - அதற்காக ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது ...
என்ன நடக்கிறது? அது உண்மையில் "ரஷ்யாவிற்கு எதிரான போராட்டத்தின் புறக்காவல் நிலையம்" என்று நாம் அழைக்கப் பழகியதைப் போல, பல மனித உயிர்களை இழக்க முடியுமா? நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு வரை கருத்துக்கள் இல்லாமல் ஏன் இத்தகைய காட்சி வெளிப்படுகிறது?
"கிரேட் ஃபாதர்லேண்ட் பார்ட்டி" (ஜிஎஃப்) நிகோலாய் ஸ்டாரிகோவின் இணைத் தலைவரான எழுத்தாளருடனான உரையாடல் இதைப் பற்றியது.
மூன்று பரிசுகளில், இரண்டு மீதமுள்ளன
- என்ன நடக்கிறது என்று ஆராயும்போது, நிகோலே, உண்மையான ரஷ்ய மக்கள் உண்மையில் உக்ரைனின் தென்கிழக்கில் வாழ்கின்றனர். அவை நீண்ட நேரம் பயன்படுத்தப்படுகின்றன, ஆனால் அவை விரைவாக செல்கின்றன ...
“கிரிமியர்களின் நடவடிக்கைகள் எவ்வளவு சரியானவை என்பதை இன்றைய நிகழ்வுகள் காட்டுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக, வாக்கெடுப்பு இல்லாவிட்டால், கிரிமியாவிலும் இதேதான் நடந்திருக்கும். ஒருவேளை இன்னும் கூடுதலான அளவிற்கு, ஏனெனில் இராணுவ ஆட்சிக்குழு அதன் உயரடுக்கு பிரிவுகளை அங்கு தூக்கி எறிந்துவிடும் - சட்டத்திற்கு புறம்பான கிய்வ் அரசாங்கத்தை ஆதரிக்க விரும்பாதவர்களில் மிகப் பெரிய சதவீதத்தினர் உள்ளனர். கிரிமியாவைப் பார்க்கும்போது தென்கிழக்கு மக்களும் அதே அமைதியையே விரும்புகிறார்கள். அங்கே ஒரு உண்மையான மக்கள் எழுச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சுரங்கத் தொழிலாளர்களுக்கு அரசியல் போன்ற முட்டாள்தனங்களைச் சமாளிக்க நேரமில்லை - அவர்களுக்கு இரவுப் பணிகளும் படுகொலைகளும் உள்ளன. ஆனால் கியேவில் என்ன நடக்கிறது என்பது அவர்களை அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாகவும் "பெறுகிறது". ஹ்ரிவ்னியா ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட பாதியாகிவிட்டது, எரிவாயு விலைகள் ஒன்றரை மடங்கு உயர்ந்துள்ளன, மேலும் ஓய்வூதிய வயது அதிகரிக்கும். மேலும் இந்த தற்போதைய அரசாங்கம் குறுஞ்செய்தி மூலம் இராணுவத்திற்கு எவ்வாறு நிதியுதவி செய்வது என்பதைத் தவிர வேறு எதையும் வழங்கவில்லை. அதனால்தான் மக்கள் கூட்டாட்சியை கோருகின்றனர்.
- அவர்கள் இந்தக் கருத்தை இலட்சியப்படுத்த வேண்டாமா?
- இல்லை. கூட்டாட்சி என்றால் என்ன? இன்று முக்கியமான பல சிக்கல்களைத் தீர்க்கும் திறன். மக்கள் உக்ரேனிய மொழி பேச வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் - தயவு செய்து, உக்ரைனியம் மற்றும் ரஷ்யன் ஆகிய இரு மொழிகளை இப்பகுதி தீர்மானிக்கிறது. அல்லது மூன்று - நாம் Transcarpathia பற்றி பேசினால். அடுத்தது: பொருளாதார பிரச்சினைகள். பிராந்தியம் பணம் சம்பாதித்து தனக்காக வைத்திருக்கிறது - அதில் என்ன தவறு? எரிவாயு விலை: இன்று ரஷ்யா ரஷ்யாவிற்கு எதிரான, அமெரிக்க சார்பு, பாசிச ஆட்சிக்கு நிதி ஆதரவை வழங்க விரும்பவில்லை என்றால், நாம் டொனெட்ஸ்க் அல்லது லுகான்ஸ்க் பிராந்தியத்திற்கு மானியம் வழங்க முடியும். ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துடன் ஒரு தனி ஒப்பந்தம்.
இப்போது கேள்விக்கான பதில், மேற்குலகிற்கு என்ன தேவை? குழப்பம். உள்நாட்டுப் போர், இரத்தக்களரி, ஸ்திரமின்மை, உக்ரேனிய பொருளாதாரத்தின் அழிவு. அவர்கள் அங்கு மோசமாக இருக்க விரும்புகிறார்கள். இதைப் புரிந்துகொள்வது முக்கியம்.
- அதாவது, உக்ரேனிய வெடிகுண்டு உலைகள் மற்றும் நிலக்கரி வைப்புகளுக்கு மேற்கு நாடுகள் உரிமை கோரவில்லையா?
"ரஷ்யாவிற்கு செல்லாமல் இருக்க அவருக்கு இந்த வெடி உலைகள் தேவை." இங்கே மூன்று உக்ரேனிய "பரிசுகள்" உள்ளன: முதலாவது கிரிமியாவில் ஒரு கடற்படை தளம். புதிய சட்டவிரோத அரசாங்கத்தின் பணி ரஷ்யாவை கிரிமியாவிலிருந்து வெளியேற்றுவதும், இந்த தளத்தை அமெரிக்கர்களின் கைகளுக்கு மாற்றுவதும் ஆகும். இது பலனளிக்கவில்லை, இந்த பரிசு ஏற்கனவே நல்ல கைகளில் உள்ளது. இரண்டு விட்டு. குழாய் என்பது ஒரு எரிவாயு குழாய் ஆகும், இது உக்ரைன் பிரதேசத்தின் வழியாக மேற்கு நோக்கி செல்கிறது. இங்கே அவர்கள் எங்களை அச்சுறுத்த முயற்சிக்கிறார்கள், ஐரோப்பாவில் ரஷ்ய எரிவாயுவை அமெரிக்க ஷேல் அல்லது நார்வேஜியன் எரிவாயு மூலம் மாற்றுவதாக உறுதியளித்தனர். எதுவும் செயல்படாது - ரஷ்ய எரிவாயு விநியோகத்தை எதற்கும் ஈடுசெய்ய முடியாது, நீங்கள் 200 பில்லியன் யூரோக்களை முதலீடு செய்ய வேண்டும் அல்லது அமெரிக்காவிலிருந்து திரவமாக்கப்பட்ட வாயுவை எடுத்துச் செல்ல ஒரு பெரிய டேங்கர் கடற்படையை உருவாக்க வேண்டும். அதாவது, எதிர்காலத்தில், பாரிஸில் விமான மரங்கள் மற்றும் கஷ்கொட்டைகளை மட்டுமே வெட்டி மரத்தால் சூடாக்க முடியும். இறுதியாக, மூன்றாவது பரிசு, இப்போது தீவிர போராட்டம் உள்ளது, தொழில்துறை பகுதிகள். தென்கிழக்கில் வசிப்பவர்களே உக்ரைனின் தலைவிதியை தீர்மானிக்க முடியும்.
அனைத்து மீண்டும்
- ரஷ்யர்கள் ஏன் தாய்நாட்டிற்கு வெளியே முதன்முதலில் முடிந்தது என்பதை நினைவில் கொள்வோம்?
- இந்த கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு நபர் எங்கள் கிரகத்தில் இருக்கிறார், அவர் உயிருடன் இருக்கிறார்: இது மைக்கேல் செர்ஜிவிச் கோர்பச்சேவ். சோவியத் யூனியனை உருவாக்கிய ரஷ்யர்கள், உக்ரேனியர்கள், பெலாரசியர்கள் மற்றும் பல மக்களைக் கொண்ட ஒரு ஒற்றை மக்கள் திடீரென்று மாநில எல்லைகளால் பிளவுபட்டது எப்படி என்று நாம் அவரிடம் கேட்க வேண்டும்? நீங்கள், மைக்கேல் செர்ஜிவிச், பேச்சு சுதந்திரம் மற்றும் பெரெஸ்ட்ரோயிகா பற்றி எங்களிடம் சொன்னீர்கள். அது எப்படி முடிகிறது என்று பாருங்கள்...
1991 க்கு முன்னர் உக்ரைன் ஒரு மாநிலமாக நடைமுறையில் இல்லை என்றும், கியேவ் ரஷ்ய அரசின் தொட்டில் என்றும் நன்கு அறியப்பட்ட உண்மைகளை நாங்கள் மீண்டும் சொல்ல மாட்டோம். பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன, ஈர்ப்பு மையம் மாஸ்கோவிற்கு மாற்றப்பட்டது. எங்கள் சொந்த மக்கள் வசிக்கும் மேற்குப் பகுதிகள், துருவங்களின் கீழ், லிதுவேனியாவின் அதிபர், போலந்து-லிதுவேனியன் காமன்வெல்த், பின்னர் ஓரளவு ஆஸ்ட்ரோ-ஹங்கேரியப் பேரரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இன்று மிகவும் "உக்ரேனிய உக்ரேனியர்கள்" வசிக்கும் கடைசி பகுதிகள் ஏற்கனவே 1939 இல் சோவியத் ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக மாறியது மற்றும் பெரும் தேசபக்தி போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் முடிவிற்குப் பிறகு.
சோவியத் ஒன்றியத்தின் கட்டமைப்பிற்குள், இவை அனைத்தும் அவ்வளவு முக்கியமல்ல - உக்ரைன், உக்ரைன் அல்ல ... ஆனால் கோர்பச்சேவ் சோவியத் யூனியனை அழித்தபோது, அது ஏற்கனவே வேறு நாடு என்று மாறியது. மேற்குலகம் எப்பொழுதும் செய்வதையே செய்யத் தொடங்கியது: அது ஒரு தனி மக்களை எடுத்துக்கொள்கிறது, சில கொள்கைகளின்படி அவர்களைப் பிரிக்கிறது, பின்னர் அவர்களை ஒருவருக்கொருவர் எதிர்த்து நிற்கிறது. கிரேட் பிரிட்டன், 1949 இல் இந்தியாவை விட்டு வெளியேறியது, அதே வழியில் இரண்டு மாநிலங்களை உருவாக்கியது - இந்தியா மற்றும் பாகிஸ்தான், அவற்றை மத அடிப்படையில் பிரித்தது. எங்கள் விஷயத்தில், சோவியத் ஒன்றியத்தின் நிர்வாக எல்லைகளில் பிரிவு நடந்தது. இன்று மேற்கத்திய மற்றும் உக்ரேனிய பிரச்சாரம் உக்ரைன் மக்களிடையே விதைக்க முயற்சிக்கும் மிக முக்கியமான யோசனை: “நீங்கள் ரஷ்யர்கள் அல்ல. ரஷ்யா உங்கள் முக்கிய எதிரி." அனைத்து மீண்டும்.
- கேளுங்கள், ஆனால் பெலோவெஜ்ஸ்காயா ஒப்பந்தங்கள் கோர்பச்சேவ் அல்ல, யெல்ட்சின் கையெழுத்திட்டன. உன் அம்புகள் ஏன் அவனை நோக்கிப் பறக்கவில்லை?
- யெல்ட்சின் உட்பட மூன்று துரோகிகள், பெலோவெஜ்ஸ்காயா புஷ்சாவில், இதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் கூடி, சட்டப்பூர்வமாக செல்லாத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் மற்றும் சோவியத் ஒன்றியத்தின் சரிவை அறிவித்தனர். சோவியத் ஒன்றியத்தின் தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும்? சொல்வதற்கு: நீங்கள் ஆட்சியாளர்கள், நாங்கள் உங்களை கைது செய்வோம், நீங்கள் அங்கு கையெழுத்திட்ட அனைத்தும் ஒன்றுமில்லை! கோர்பச்சேவ் என்ன செய்தார்? அவர் கூறினார்: மன்னிக்கவும், நான் ராஜினாமா செய்கிறேன் ... மேலும் சோவியத் ஒன்றியத்தின் உச்ச கவுன்சிலை (மீண்டும், சோவியத் அரசியலமைப்பை மீறி - இது காங்கிரஸால் செய்யப்பட்டிருக்க வேண்டும்) சோவியத் ஒன்றியத்தை கலைக்க கட்டாயப்படுத்தியது. ஒன்றன்பின் ஒன்றாக மீறல். யெல்ட்சின் கோர்பச்சேவை விட குறைவான குற்றவாளி அல்ல.
ஆனால் நாம் வரலாற்று இணைகளைப் பற்றி பேசினால், நான் மற்றொரு யோசனையை வீச விரும்புகிறேன். எல்லாம் எவ்வளவு ஒத்திருக்கிறது என்பதைப் பாருங்கள்: பிப்ரவரி 1917 மற்றும் பிப்ரவரி 2014. எல்லாமே ஒன்றுதான்: "சுதந்திரம்" அரசு, பொது அறிவு, பொருளாதாரம் மற்றும் மனித உயிர்களை தோற்கடித்தது. இது ஒரு மகத்தான உள்நாட்டுப் போரில் முடிந்தது, இது பெரும்பாலும் உக்ரைன் பிரதேசத்தில் நடந்தது. ஏன் இத்தனை குழப்பம்? ஏனெனில் அந்த நேரத்தில் நிலைப்படுத்தும் காரணி எதுவும் இல்லை. 1917 இல், ரஷ்யா மறைந்து அழிக்கப்பட்டது. இன்று அவர்கள் உக்ரைனை அழித்தார்கள், ஆனால் ரஷ்யா உள்ளது, எனவே நீங்கள் சுதந்திரமாக இரத்தம் சிந்தவும் சுதந்திரமாக பொய் சொல்லவும் முடியாது. மேலும் மேற்குலகம் 1917 பிப்ரவரியில் ஆட்சிக் கவிழ்ப்பு நடத்தியவர்களை ஆதரித்து, உள்நாட்டுப் போருக்கு நிதியுதவி செய்து வெள்ளை செக் காரர்களுக்கு பணம் கொடுக்கிறது... இப்போதுதான் ரஷ்யா இருக்கிறது. எனவே, இன்று மேற்குலகின் பணி கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகி விடுகிறது.
ரஷ்ய வசந்தம்
- நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்களை மூடிக்கொண்டும், பற்களை கடித்துக்கொண்டும், சர்வதேச தரத்திற்கு இணங்கவா?
- உக்ரைனுக்கு படைகளை அனுப்ப முடியாது. மேற்குலகம் நம்மை ஆக்கிரமிப்பாளர்களாக ஆக்குவதற்காக மட்டுமே தூங்குகிறது மற்றும் பார்க்கிறது. உக்ரேனிய மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை அவர்களே சமாளிக்க வேண்டும். இப்போது அங்கு நிகழ்வுகள் கேலிடோஸ்கோபிக் வேகத்தில் நகரும் என்று நான் பயப்படுகிறேன். உக்ரைனில் முழுமையான குழப்பம் ஏற்பட்டால், அங்கு ஒழுங்கை மீட்டெடுக்க எங்கள் ஜனாதிபதிக்கு வாய்ப்பளிப்போம் என்று நாங்கள் கூறினோம். இந்த சொற்றொடர் மட்டுமே ஏற்கனவே இரத்தக்களரியிலிருந்து பல ஹாட்ஹெட்களைத் தடுத்து நிறுத்தியுள்ளது. ஆனால் மேற்கு நாடுகள் அதன் கைப்பாவைகள் மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கின்றன, மேலும் ரஷ்யாவைத் தூண்டுவதற்காக தங்கள் சொந்த மக்களைக் கொல்ல எல்லா வழிகளிலும் முயற்சி செய்கின்றன.
சர்வதேச சட்டத்தின் நெறிமுறைகளைப் பற்றி நீங்கள் கவலைப்பட முடியாது, ஏனென்றால் இன்று மனிதகுலத்தை பெரிய அளவிலான இராணுவ மோதல்களில் இருந்து தடுக்கும் ஒரே விஷயம் இதுதான். நமது "புவிசார் அரசியல் நண்பர்கள்" சர்வதேச சட்டத்தின் எச்சங்களைத் தகர்க்கப் போகிறார்கள். சமீபகாலமாக, ஐ.நா.வின் தீர்மானங்கள் எதுவுமே இல்லாமல் மாநிலங்கள் மீது குண்டுகளை வீசியது உங்களுக்கு நினைவிருந்தால். இன்று அவர்கள் குறைந்தபட்சம் சிரியாவில் இதிலிருந்து காப்பாற்றப்படலாம். ஆனால் சோச்சி ஒலிம்பிக்கில் அமெரிக்கர்களுடன் எங்கள் ஹாக்கி போட்டியை நினைவில் கொள்வோம். கோல்கீப்பர் கோலை சிறிது பின்னால் நகர்த்தினார் - கோல் அடிக்கப்பட்டது, ஆனால் நடுவர் அதை எண்ணவில்லை. அதாவது, விளையாட்டில் முக்கியமானது நீதிபதி, மற்றும் மேற்கு தொடர்ந்து இந்த பாத்திரத்தை தனக்காக எடுத்துக்கொள்கிறது. அவர்கள் செயல்களை மதிப்பீடு செய்வார்கள். எனவே, ஒரு சிக்கலான புவிசார் அரசியல் விளையாட்டில், மேற்கு ஒரு போட்டியாளர் மற்றும் ஒரு நீதிபதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தீர்ப்பு எப்போதும் நமக்கு எதிராகவே இருக்கும். எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அனுபவம் கூறுகிறது: நம் நலன்களுக்காக நாம் ஏதாவது செய்தால், மேற்கு எப்போதும் அதற்கு எதிராக இருக்கும்.
- மார்ச் 16 வாக்கெடுப்பு நாளில் நீங்கள் கிரிமியாவில் இருந்தீர்களா? அங்கு நீங்கள் அனுபவித்த எந்த உணர்வுகளை உங்கள் மெமரி கார்டில் எப்போதும் எழுதி வைப்பீர்கள்?
- ஒற்றுமை உணர்வு. இது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த மிகப்பெரிய விடுமுறையாக இருக்கலாம். நான் ரஷ்யன் என்பதில் நான் மகிழ்ச்சியடைந்தேன், ஏராளமான மக்கள் என் நாட்டைப் போற்றுகிறார்கள், அவர்கள் உண்மையில் அதன் குடிமக்களாக இருக்க விரும்புகிறார்கள், ஆகப் போகிறார்கள். மிக நீண்ட நாட்களாக நாம் காணாமல் போன வெற்றி இது. இந்த முழு கதையிலிருந்தும் கற்றுக் கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உள்ளது. சமீபகாலமாக பிரதேசத்தை மட்டும் இழந்து வருகிறோம். இப்போது நாம் இறுதியாக எதிர் திசையில் நகர்ந்துள்ளோம். ரஷ்ய வசந்தம் ஓய்வெடுக்கத் தொடங்குகிறது. மெதுவாக, நிச்சயமாக, நமது நாகரிகத்தின் மனநிலைக்கு ஏற்ப, இது ஆக்கிரமிப்பு அல்ல. அப்போதுதான், டொனெட்ஸ்கில் உள்ள அமைதியான மக்கள், உச்சநிலைக்கு உந்தப்பட்டு, அவர்கள் களம் முழுவதும் தொட்டிகளை ஓட்டத் தொடங்குகிறார்கள்.
கலிடோஸ்கோப் ஸ்கொயர்
- இதையெல்லாம் எவ்வளவு காலம் தொடர முடியும்? உக்ரேனிய காவல்துறையும் இராணுவமும் தங்கள் சொந்த மக்களை சுட்டுக் கொல்லும் அல்லது மக்களின் பக்கம் செல்கின்றன. Kyiv அதன் நடவடிக்கைகளில் நின்று விடுமா அல்லது அதற்கு மாறாக, அதன் சொந்த மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தீவிரமடையும்?
- நான் வரலாற்று இணைகளை தருகிறேன். நெப்போலியன் பிரெஞ்சு பிரதேசத்தில் தரையிறங்கியபோது, அவருடன் நூறு பேர் இருந்தனர். அரசன் அனுப்பிய படைகள் மன்னனின் பக்கம் சென்றன. பின்னர் நெப்போலியன் அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்: அன்பான சகோதரரே, மேலும் துருப்புக்களை அனுப்புங்கள், அவர்கள் அனைவரும் என்னிடம் வருகிறார்கள் ... இதிலிருந்து முடிவு மிகவும் எளிது: அதிகாரத்தை தாங்குபவர் மக்கள். மக்கள் அதிகாரத்தை விரும்பவில்லை என்றால், அது நிலைக்காது. அந்த நேரத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் விரும்பியதை நெப்போலியன் பிரதிநிதித்துவப்படுத்தினார். ஆனால் ராஜா எதையும் ஆளுமைப்படுத்தவில்லை, அதனால்தான் அவர் ஓடிவிட்டார்.
கெரென்ஸ்கியும் அமெரிக்க தூதரகத்தின் காரில் தற்காலிக அரசாங்கத்தை கைவிட்டு தப்பி ஓடினார். அவர் துருப்புக்களுக்காக புறப்பட்டார், ஆனால் திரும்பவில்லை. ஒரு பெண்ணின் உடையில் அவர் ஓடுவது பற்றிய பேச்சு, நிச்சயமாக, போல்ஷிவிக் புராணம். ஆனால் இன்றைய கியேவ் தோழர்கள் அவரது நினைவுக் குறிப்புகளைப் படிப்பது நல்லது: வரலாறு எப்போதும் ஒரு கேலிக்கூத்து போல மீண்டும் மீண்டும் வருவதால், இந்த விஷயத்தில் பெண்கள் ஆடைகளில் அவர்கள் தப்பிப்பதை நான் நிராகரிக்கவில்லை.
- உக்ரைனில் இருந்து வரும் செய்திகள் பட்டாணி போல விழுகின்றன, ஆனால் அவற்றில் 80 சதவீதம் போலியானவை. எந்த ஒரு தகவல் போரிலும் இதுபோன்ற போலிகளின் அருவியை நாம் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. என்ன நடக்கிறது, உங்களிடம் ஏதேனும் பதிப்பு உள்ளதா?
— பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளத்தில் 24 மணி நேர வேலை நாள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது... தோழர்கள் 24 மணி நேரமும் வேலை செய்கிறார்கள், "இரத்தம் தோய்ந்த ஆட்சியை" கண்டித்து "உக்ரேனில் ஜனநாயகத்தை" ஆதரித்தனர். எனவே போலிகளின் எண்ணிக்கை. ஏற்கனவே உன்னதமான சொற்றொடர்: "நான் கிரிமியன், ஒரு அதிகாரியின் மகள்" என்பது பஹ்ரைனில் இருந்து அமெரிக்க தோழர்களால் எழுதப்பட்டது. தகவல் போர் நவீன போரின் மிக முக்கியமான அங்கமாகும். இந்த போலிகள் மீண்டும் மீண்டும் தோன்றினாலும் ஆச்சரியப்பட வேண்டாம். எனவே, உணர்ச்சிகளை ஒதுக்கி வைக்க முயற்சிக்க வேண்டும். அப்பட்டமான பொய்களுக்கு மேலதிகமாக, என்ன நடக்கிறது என்பதன் சாரத்தை சிதைக்கும் முயற்சிகளும் இருக்கும். எடுத்துக்காட்டாக, ஒடெசாவில் நடந்த சோகத்தைப் பற்றி பேசும்போது, டசின் கணக்கான மக்கள் புகையில் எரிந்து மூச்சுத் திணறினார்கள், "சுயாதீனமான" மேற்கத்திய மற்றும் உக்ரேனிய ஊடகங்கள் பாதிக்கப்பட்டவர்களைப் பற்றி பேசும். ஆனால் கட்டிடத்தில் யாரை உயிருடன் எரித்தார்கள் என்பதை அவர்கள் விளக்க மாட்டார்கள். ரைட் செக்டரில் இருந்து நாஜிகளைப் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை: அவர்கள் எழுதுவார்கள்: ரஷ்ய சார்பு ஆர்வலர்களுக்கும் கால்பந்து ரசிகர்களுக்கும் இடையே மோதல்கள் நிகழ்ந்தன. இவ்வளவு பேர் இறந்தனர்...
- சரி, உணர்ச்சிகள் இல்லாமல்: தென்கிழக்கு பகுதிகளை ரஷ்யாவிற்குள் ஏற்றுக்கொள்வது அல்லது உக்ரைனை அதன் தற்போதைய எல்லைக்குள் பாதுகாப்பது எது எங்களுக்கு அதிக லாபம்?
- ரஷ்யாவிற்கு ஒன்றுபட்ட மற்றும் பிரிக்க முடியாத உக்ரைன் தேவை, வளமான, தெருக்களில் தொட்டிகள் இல்லாமல். ஆனால், சதுரங்கப் பலகையின் மறுபக்கத்தில் விளையாடுபவர்களுக்கு, மிகவும் புத்திசாலித்தனமான முகங்கள் இல்லாத இந்த இராணுவப் பொம்மைகளைக் கட்டுப்படுத்துபவர்களுக்கு குழப்பம் தேவை. மேலும், அமெரிக்காவின் "கோரிக்கையின் பேரில்", அவர்கள் தங்கள் சொந்த நாட்டின் சரிவை நோக்கி ஒரு போக்கை எடுத்தால், இதை எதிர்ப்பது மிகவும் கடினம். பிஸ்மார்க்கின் வார்த்தைகளை நினைவில் வையுங்கள்: நீங்கள் ஒரு புரட்சியை உருவாக்க விரும்பினால், நீங்கள் வருத்தப்படாத நாட்டைத் தேர்ந்தெடுங்கள்... இரும்பு அதிபரின் வார்த்தைகளில் நகைச்சுவை இருக்கிறது, ஆனால் உண்மையில், நமது புவிசார் அரசியல் எதிரிகள் மாநிலங்களை வெறுமனே அழிக்கிறார்கள். அழிப்பது அவர்களுக்கு லாபம் என்று. 1917 இல் ரஷ்ய பேரரசு - அது ஒரு போட்டியாளராக இருந்ததால். வெனிசுலா, ஈராக் மற்றும் ஈரான் - எண்ணெய் வயல்களைக் கட்டுப்படுத்த. உக்ரைன் - கருங்கடலில் இருந்து ரஷ்ய கடற்படையை கசக்கி, ரஷ்ய பிரதேசத்தில் குழப்பத்தை கட்டவிழ்த்துவிட.
- சமீபத்திய நாட்களில் நிலைமை கடுமையாக மோசமடைந்துள்ளதா? உக்ரைனுக்கு அடுத்து என்ன நடக்கும்?
- முன்னறிவிப்புகள் என்பது அதிர்ஷ்டம் சொல்பவர்களின் வணிகமாகும், குறிப்பாக மனித வாழ்க்கைக்கு வரும்போது. ஒடெசாவில் நடந்த சோகம் உக்ரைனில் உள்ள அனைவருக்கும் மக்கள் தங்களைத் தாங்களே பாதுகாக்க முடியாவிட்டால் அவர்களின் நகரங்களில் என்ன நடக்கும் என்பதை தெளிவாகக் காட்டியது. உக்ரைனில் இனி ஒரு மாநிலம் இல்லை. இராணுவம், சட்ட அமலாக்கம், பொருளாதாரம் - பல்வேறு பகுதிகளில் அதன் ஸ்கிராப்புகள் உள்ளன. ஆனால் அரசு இல்லை - பிப்ரவரி 2014 இல் ஆட்சி கவிழ்ப்பை நடத்தியவர்கள் வேண்டுமென்றே அதை அகற்றினர். சமீபத்திய வாரங்களின் பயங்கரமான பாடம் இதுதான்: ஸ்லாவியன்ஸ்கில் மக்கள் ஆயுதம் ஏந்தி பலரை இழந்தனர், ஒடெசாவில் அவர்கள் நிராயுதபாணிகளாக இருந்தனர், எனவே டஜன் கணக்கான மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இதற்குப் பிறகு, உள்நாட்டு மோதல் தீவிரமடையும், மேலும் தென்கிழக்கை நிராயுதபாணியாக்க கட்டாயப்படுத்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது.
நான் கவனத்தை ஈர்க்க விரும்பும் மற்றொரு விஷயம் உள்ளது: மோதலின் மூன்று மாதங்களில், மைதானத்தில் சுமார் நூறு பேர் இறந்தனர், மேலும் இது ஒரு குற்றம் என்று மேற்கு நாடுகள் கூச்சலிட்டன, இதற்கு ஜனாதிபதி யானுகோவிச் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டினார். ஒடெசாவில், ஒரே நாளில், ஐம்பது பொதுமக்கள், நிராயுதபாணியாக, இறந்தனர், அவர்கள் காவல்துறை அதிகாரிகளைத் தாக்கவில்லை மற்றும் கட்டிடங்களைக் கைப்பற்ற முயற்சிக்கவில்லை. எதிர்வினை பூஜ்ஜியம். மனித உரிமை பாதுகாவலர்கள் எங்கே? தடைகள் எங்கே? சத்தம் எங்கே? லிபியாவிலோ அல்லது சிரியாவிலோ இப்படி ஏதாவது நடந்தால், அமெரிக்கா யாரைக் குறை சொல்லும்? நாட்டின் தலைவர், அரசாங்கம். ஆனால் அமெரிக்க கைப்பாவைகள் மற்றும் நேரடி முகவர்கள் கியேவில் அதிகாரத்தில் இருக்கும் போது, வாஷிங்டன் எதையும் கவனிக்கவில்லை.
ஒடெசா - தீவிர அட்டூழியங்கள் தேவைப்பட்டன
05/09/2014
மே 8 மாலை, ரஷ்ய செய்தி சேவை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்பில் தோன்றுவதற்கு மீண்டும் அழைக்கப்பட்டேன். நிகழ்ச்சி உக்ரைனில் கிட்டத்தட்ட முற்றிலும் நிலைமையை விவாதித்தது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதி இங்கே.
I. Izmailov: விளாடிமிர் புட்டின் நேற்றைய அறிக்கை. டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் பிராந்தியங்களில் வாக்கெடுப்பை ஒத்திவைக்க அரச தலைவர் முன்மொழிந்தார். இன்று அவர்கள் மறுதிட்டமிடவில்லை என்பதைக் காண்கிறோம். இந்த அறிக்கை ஏன் செய்யப்பட்டது?
N. ஸ்டாரிகோவ்: இது பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு சிறந்த தொடக்கமாகும். ரஷ்யா தனது பார்வையை கவனமாகக் கேட்பவர்களை பாதிக்க தயாராக உள்ளது. இன்று கியேவ் மீண்டும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையைத் தொடர்வது பற்றி பேசுகிறார் என்றால், டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்கில் அவர்கள் வாக்கெடுப்பை ஒத்திவைக்க மாட்டோம் என்று கூறுகிறார்கள். இப்போது தகவல் மிக விரைவாக மாறும். டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்கில் உள்ள சக ஊழியர்கள் ஜனாதிபதியின் கருத்தைக் கேட்பார்கள் என்பதை நான் நிராகரிக்கவில்லை. ஆனால் நிலைமை மாறினால், அவர்கள் தங்கள் பார்வையில் இருக்கக்கூடும். இதைப் புரிந்துகொள்வது சராசரி மனிதனுக்கு கடினம், ஏனென்றால் நாம் அனைவரும் உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்படுகிறோம். எங்கள் ஜனாதிபதி கூறினார்: "ஒடெசாவில் நடந்தது உங்கள் இரத்தத்தை குளிர்ச்சியடையச் செய்கிறது." ஆனால் ஒடெசாவில் என்ன நடந்தது, ஸ்லாவியன்ஸ்கில் என்ன நடக்கிறது என்பது அனைத்தும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட சதுரங்க நகர்வுகள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், அதன் பின்னால் நமது புவிசார் அரசியல் எதிரி நிற்கிறார். அவர் ஒடெசாவில் ஒரு படுகொலையை ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது, அது மிகவும் கொடூரமான முறையில் செய்யப்பட வேண்டும், ஏனென்றால் அவர்கள் துருப்புக்களை அனுப்புவதற்கு ரஷ்யாவைத் தூண்ட விரும்புகிறார்கள்.
இந்த பயங்கரமான ஒடெசா சோகத்திலிருந்து சில உண்மைகள். நீங்கள் மக்களுக்கு இடையே ஒருவித சண்டை, படப்பிடிப்பு ஏற்பாடு செய்யலாம். மக்கள் கட்டுப்பாடற்றவர்களாக மாறுகிறார்கள். மக்கள் இந்த கட்டிடத்திற்குள் ஓடினர். சூடான வலதுசாரி ரசிகர்களின் கூட்டம். சொல்லலாம். ஆனால் அந்த கட்டிடத்தில் யாரோ ஒரு கர்ப்பிணி பெண்ணை கயிற்றால் கழுத்தை நெரித்து கொன்றனர். கோபமடைந்த கால்பந்து ரசிகர் ஒரு கர்ப்பிணிப் பெண்ணை கட்டிடத்தில் கழுத்தை நெரிப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? இது சாத்தியமற்றது. அவர்கள் ஒருவரையொருவர், வேறு யாரையாவது கொல்லலாம், ஆனால் ஒரு கர்ப்பிணிப் பெண்ணை ஒரு வடம் கொண்டு கழுத்தை நெரிக்க முடியுமா? இது ஏன் தேவைப்பட்டது? சில தீவிர அட்டூழியங்கள் தேவைப்பட்டன. குறிப்பாக, அட்டூழியங்களைச் செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லப்பட்டவர்கள் ஏற்கனவே அங்கு நுழைந்துவிட்டனர். இது எதற்காக? எனவே ரஷ்யாவின் குடிமக்கள், திகிலுடன், அங்கு துருப்புக்களை நிலைநிறுத்துமாறு கோருகின்றனர், மேலும் ரஷ்ய அதிகாரிகள் இந்த சூழ்நிலையில் பொதுக் கருத்தை எப்படியாவது எதிர்க்க முடியாது. இதற்கு வேறு விளக்கத்தைக் கண்டுபிடிப்பது கடினம். மக்கள் எலிப்பொறிக்குள் தள்ளப்பட்டனர். இந்த ஆத்திரமூட்டுபவர்கள் சிவப்பு நாடாவுடன் கூரையில் அமர்ந்திருந்தனர். இப்போது காட்சிகள் அனைத்தையும் காட்டுகின்றன. பக்கவாட்டு கதவு வழியாக உள்ளே நுழைந்து கதவை உடைத்து மக்களை கொன்றனர். காவல்துறை ஏன் தலையிடவில்லை? ஏனென்றால் கொல்ல வேண்டியது அவசியம்.
I. Izmailov: வாடிக்கையாளர் யார்?
N. Starikov: நிச்சயமாக, அமெரிக்கர்கள்.
I. Izmailov: நிகழ்த்துபவர். இவர்கள் இளைஞர்கள், மோலோடோவ் காக்டெய்ல் தயாரித்த பெண்கள்.
என். ஸ்டாரிகோவ்: அங்கே அட்டூழியங்களைச் செய்யச் சென்றவர்கள், அவர்கள் புரிந்துகொண்டபடி, ஒருவித நீதியை நிர்வகிக்கச் சென்றவர்கள் இருந்தனர். எதற்காக கேமராமேன்களை அழைத்துச் சென்றார்கள்? ஏனெனில் இந்த செயல்முறையை ஒழுங்கமைக்க இயலாது. ஆபரேட்டர்கள் ஒரு மாடியில் இருந்தனர், ஆபரேட்டர்கள் இல்லாத இடத்தில் மிக முக்கியமான கொடுமைகள் நடந்தன. அங்கு நடந்தது மிகவும் தவழும் மற்றும் இருண்டது, ஐம்பது ஆண்டுகளில் நீங்களும் நானும் உண்மையைக் கண்டுபிடிப்போம் என்று நான் பயப்படுகிறேன், ஒருவேளை ஒருபோதும் கூட, ஏனென்றால் கியேவ் அதிகாரிகள் நிச்சயமாக இதில் ஆர்வம் காட்டவில்லை, ஆனால் யாரும் கேட்கவில்லை. அவர்களுக்கு . அதன் பின்னணியில் மிகவும் தீவிரமான மேற்கத்திய சக்திகள் உள்ளன, நிச்சயமாக, உண்மையை இப்போது பகிரங்கப்படுத்த அனுமதிக்காது.
I. Izmailov: அப்படியானால் குற்றவாளிகள் இத்தகைய அட்டூழியங்களைச் செய்யத் தெரிந்த சிறப்பு வாய்ந்தவர்களா?
N. Starikov: ஒன்று அவர்களுக்கு எப்படி தெரியும், அல்லது அவர்களால் முடியும். எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர்களின் பார்வையில் அவர்களுக்கு மிகவும் மோசமான ஒன்று நடக்கும், ஆனால் உயர்ந்த மனதின் பார்வையில், சாஷ்கோ பிலிமைப் போலவே நியாயமானது. உக்ரைனில் எல்லாம் மிகவும் விசித்திரமாக நடக்கிறது என்பதை நினைவில் கொள்க. சாஷ்கோ பிலி இரண்டு முறை தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். அப்போது கட்டிடத்தில் இருந்தவர்கள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அங்கு தீ இல்லை என்று ஏற்கனவே படங்கள் உள்ளன, அவை துப்பாக்கி குண்டுகளை உடைக்கின்றன. படத்தை முடிக்க, ஒரு அறிக்கை காணவில்லை - கார்கோவ் மேயரும் துப்பாக்கி சுடும் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் என்று சொல்ல.
எம். இஸ்மாயிலோவ்: அவர்கள் ஏற்கனவே சிரித்துக் கொண்டே சொல்கிறார்கள்...[47]
ஒடெசாவில் சோகம் மற்றும் ஆத்திரமூட்டலின் வரலாறு
05/12/2014
ஆத்திரமூட்டல்களின் வரலாறு அதன் சொந்த வரலாற்றைக் கொண்டுள்ளது, இது மனிதகுலத்தின் வரலாற்றுடன் ஒப்பிடத்தக்கது. நமக்குத் தெரிந்த முதல் ஆத்திரமூட்டல்களில் ஒன்று ட்ரோஜன் ஹார்ஸின் கதை. எல்லாவற்றிற்கும் மேலாக, ஆத்திரமூட்டல் என்பது ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட மாயையை உருவாக்குவதாகும், இது ஒருவரை சில செயல்களைச் செய்யத் தள்ளுகிறது. அல்லது நிகழ்வுகளின் சில மதிப்பீடுகளுக்கு, அதாவது அவரை தவறாக வழிநடத்துகிறது. எனவே கிரேக்கர்கள் ட்ரோஜான்களிடையே தாங்கள் கப்பலேறி சென்றுவிட்டதாக மாயையை உருவாக்கி, நகரவாசிகளுக்கு "கோப்பையை" விட்டுச் சென்றனர்.
ஆத்திரமூட்டல் முழு பலத்துடன் பயன்படுத்தப்பட்ட ஒடெசாவில் நடந்த சோகம், அத்தகைய தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டு.
சில அரசியல் இலக்குகளை அடைய பயன்படுத்தப்பட்ட பிற ஆத்திரமூட்டல்களின் உதாரணங்களை நினைவில் கொள்வோம். அப்போது ஒடெசாவில் என்ன நடந்தது என்பதன் சாராம்சம் நமக்கு தெளிவாகிவிடும்.
அளவு மற்றும் விளைவுகளின் அடிப்படையில் மிகவும் பிரபலமான சமீபத்திய ஆத்திரமூட்டல் செப்டம்பர் 11, 2001 அன்று அமெரிக்காவில் பயங்கரவாத தாக்குதல்கள் ஆகும். விஷயம் எளிது - "சர்வதேச பயங்கரவாதத்தை" எதிர்த்துப் போராடுவதற்காக உலகில் எங்கும் படையெடுப்பதற்கான சாக்குப்போக்கைப் பெறுவதற்காக அமெரிக்க உளவுத்துறை சேவைகள் அமெரிக்காவில் உள்ள கட்டிடங்களை வெடிக்கச் செய்தன. அல்-கொய்தா அமைப்புடன். அவர்கள் சுமார் 10 ஆண்டுகளாக "போராடினார்கள்". இதுவரை, அமெரிக்க நடவடிக்கைகளின் காட்சி மாறவில்லை - இப்போது CIA மற்றும் அல்-கொய்தா "பஷர் அசாத்தின் இரத்தம் தோய்ந்த ஆட்சிக்கு" எதிராக இணைந்து போராடுகின்றன. நீங்கள் முன்பு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டதாக நினைக்கிறீர்களா? இல்லை. சிஐஏ பணம் கொடுத்தது, அல்-கொய்தா சொன்ன இடத்தில் வெடிகுண்டை வெடிக்கச் செய்தது, கட்டளையிட்டதைச் செய்தது...
கீவ் - பிப்ரவரி 2014. விக்டர் யானுகோவிச் மக்களையும் போராளிகளையும் சுட உத்தரவிடவில்லை. பின்னர் CIA மற்றும் Kyiv இல் உள்ள அதன் கைப்பாவைகள் "புரட்சியாளர்களின்" சடலங்களைப் பெறுவதற்காக "தெரியாத ஸ்னைப்பர்களால்" துப்பாக்கிச் சூடு நடத்தியது. மற்றும் யானுகோவிச் தூக்கியெறியப்பட்டதற்கான காரணம். இதே திட்டம் 1993 இல் துனிசியா, ஏமன், எகிப்து, லிபியா, சிரியா மற்றும் மாஸ்கோவில் பயன்படுத்தப்பட்டது.
சிரியா - 2013. தோல்வியடைந்த ஆத்திரமூட்டல். சிரியாவை ஆக்கிரமிப்பதற்கான சாக்குப்போக்கைப் பெற, அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் போராளிகள் மூலம் இரசாயன ஆயுதங்களைப் பயன்படுத்தியது மற்றும் சிரிய அரசாங்கத்தின் மீது பழியை மாற்றும் நம்பிக்கையில் பொதுமக்களுக்கு வெகுஜன மரணதண்டனைகளை நடத்தியது. ரஷ்ய கொள்கைக்கு நன்றி எதுவும் வரவில்லை.
பெர்லின் - பிப்ரவரி 27, 1933. அன்று மாலை, ஜேர்மன் பாராளுமன்ற கட்டிடமான ரீச்ஸ்டாக்கில் தீ விபத்து ஏற்பட்டது. பொலிசார் வந்து, டச்சு கம்யூனிஸ்ட் மரினஸ் வான் டெர் லுப்பை, 24 வயதுடைய காவலில் வைத்தனர். மற்ற கம்யூனிஸ்டுகள் தீக்குளித்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டனர், மேலும் இது நாஜிகளால் பழிவாங்கலைத் தொடங்கவும் அரசியல் எதிரிகளைத் தடை செய்யவும் பயன்படுத்தப்பட்டது. தீவைக்கப்பட்ட அடுத்த நாளே, பிப்ரவரி 28 அன்று, ஜேர்மன் ஜனாதிபதி பால் வான் ஹிண்டன்பர்க், ஹிட்லரின் ஆலோசனையின் பேரில், "மக்கள் மற்றும் அரசின் பாதுகாப்பில்" அவசர சட்டத்தில் கையெழுத்திட்டார், இது ஹிட்லருக்கும் நாஜிகளுக்கும் அத்தகைய வாய்ப்புகளை வழங்கியது. அவர்களால் எதையும் நிரூபிக்க முடியவில்லை என்பது பாசிஸ்டுகளை உறுத்தவில்லை. பல்கேரிய கம்யூனிஸ்டுகளின் தலைவரான ஜார்ஜி டிமிட்ரோவ் மீதான விசாரணை தோல்வியடைந்தது, மேலும் அவர் விடுவிக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. விசித்திரமான "கம்யூனிஸ்ட்" வான் டெர் லுபே விசாரணையில் தகாத முறையில் நடந்து கொண்டார் மற்றும் மரண தண்டனை விதிக்கப்பட்டார், இது ஜெர்மனியில் கில்லட்டின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. ஹிட்லரின் கைகள் அவிழ்க்கப்பட்டன, அடக்குமுறை தொடங்கியது. அடக்குமுறைகள் சட்டத்தின்படி கண்டிப்பாக மேற்கொள்ளப்பட்டன என்ற போதிலும்.
ஜெர்மன்-போலந்து எல்லை, ஆகஸ்ட் 1939. போலந்து மீதான தாக்குதலுக்கான காரணத்தை ஆத்திரமூட்டல் மூலம் ஹிட்லர் உருவாக்கினார். SS ஆட்களின் குழு போலந்து சீருடை அணிந்து ஜேர்மன் எல்லை நகரமான Gleiwitz இல் நுழைந்தது. அங்கு அவர்கள் ஒரு வானொலி நிலையத்தை ஆக்கிரமித்து, காற்றில் சென்று படமெடுக்கத் தொடங்கினர், அதன் பிறகு அவர்கள் காணாமல் போனார்கள், போலந்து இராணுவ சீருடையில் பல சடலங்களை அந்த இடத்தில் விட்டுச் சென்றனர்.
நர்வா - 1704. பொதுவாக, எதிரியின் சீருடையில் ஆடை அணிவது மிகவும் பொதுவான இராணுவ தந்திரம். குறிப்பாக, இரண்டாவது முறையாக நர்வாவை எடுக்க முயன்றபோது ரஷ்ய இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டது. 1700 ஆம் ஆண்டில் முதன்முறையாக ஸ்வீடன்கள் எங்கள் இராணுவத்தை தோற்கடித்தனர் என்பது ரஷ்யாவிற்கு மிகவும் வெற்றிகரமான நிகழ்வுகளை விட மிகவும் பரவலாக அறியப்படுகிறது. இதுதான் நடந்தது - நர்வா மீண்டும் கைவிடவில்லை. பின்னர் மென்ஷிகோவ் ஒரு தந்திரத்தை பரிந்துரைத்தார். உண்மை என்னவென்றால், ஒரு ஸ்வீடிஷ் பிரிவினர் கோட்டையை அணுகி எங்கள் இராணுவத்தை பின்புறத்தில் தாக்க முடியும் என்பதை ஸ்வீடன்களும் ரஷ்யர்களும் அறிந்திருந்தனர். எனவே மென்ஷிகோவ் ஸ்வீடிஷ் சீருடையில் இரண்டு டிராகன் மற்றும் இரண்டு காலாட்படை படைப்பிரிவுகளை அணிந்து, அவர்களின் உதவியுடன் ரஷ்ய துருப்புக்கள் மீதான தாக்குதலை உருவகப்படுத்தினார். கோட்டையின் மகிழ்ச்சியான தளபதி ரஷ்யர்களை இருபுறமும் தோற்கடிக்க உடனடியாக காரிஸனை திரும்பப் பெற்றார். மேலும் அவர் ஏமாற்றப்பட்டு பிடிபட்டார்.
எனவே, ஒடெசாவில் இரத்தக்களரி ஆத்திரமூட்டலைத் தயாரித்தவர்கள் பல்வேறு வரலாற்று எடுத்துக்காட்டுகளின் நரக கலவையை உருவாக்கினர்.
ஒடெசா ஆத்திரமூட்டலின் குறிக்கோள், மிருகத்தனமான முறையில் வெகுஜன மக்களைக் கொல்வதும், துருப்புக்களை அனுப்ப ரஷ்யாவைத் தூண்டுவதும் ஆகும். இராணுவ ஆட்சியை எதிர்க்கும் மக்கள்.
இதற்காக:
1. கால்பந்து ரசிகர்கள் மற்றும் வலது துறை ஆர்வலர்கள், மாறுவேடத்தில் உள்ள பிற தேசியவாதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு வீரர்கள் நகரத்திற்குள் கொண்டு வரப்படுகின்றனர்.
2. சில போராளிகள் "கூட்டாட்சியின் ஆதரவாளர்கள்" போல் ஆடை அணிந்து, சிவப்பு நாடாவால் கைகளை மூடிக்கொண்டு, செயின்ட் ஜார்ஜ் ரிப்பன்களை அணிந்துள்ளனர்.
3. ஆத்திரமூட்டல்காரர்களின் ஒரு சிறிய குழு அணிவகுத்துச் செல்லும் ரசிகர்கள் மற்றும் தேசியவாதிகளைத் தாக்கி சண்டையைத் தொடங்குகிறது. பின்னர் அவர் துப்பாக்கிகளைப் பயன்படுத்தி போலீஸ் பாதுகாப்புடன் பின்வாங்குகிறார்.
4. பல இறந்த மற்றும் காயமடைந்த ரசிகர்கள் மற்றும் தேசியவாதிகள் தெருவில் உள்ளனர். செயின்ட் ஜார்ஜ் ரிப்பன்கள் மற்றும் சிவப்பு நாடா கொண்டவர்களால் தீவைக்கப்பட்டதை அவர்களது தோழர்கள் கண்டனர்.
5. கோபமடைந்த ரசிகர்கள் மற்றும் தேசியவாதிகள் காவல்துறை மற்றும் மக்களை சிவப்பு நாடா மூலம் தாக்கத் தொடங்குகிறார்கள், அவர்கள் விரைவில் மறைந்து விடுகிறார்கள். போலீஸாரும் கிளம்புகிறார்கள். போராளிகளும் ரசிகர்களும் ஆயுதங்களைப் பயன்படுத்துவதாக சந்தேகிக்கப்படும் எவரையும் அடிக்க (கொல்ல) தொடங்குகிறார்கள். தேசியவாதிகளும் துப்பாக்கிகளைப் பயன்படுத்துகின்றனர்.
6. "சிவப்பு நாடா கொண்டவர்கள்" தப்பி ஓடியதாகக் கூறப்படும் குலிகோவோ மைதானத்தில் உள்ள முகாமிற்கு தூண்டப்பட்ட கூட்டத்தை வழிநடத்துவது எளிது.
7. இராணுவ ஆட்சியை எதிர்ப்பவர்களின் முகாமை நோக்கி அச்சுறுத்தும் கூட்டம் நகர்வது, அங்கிருந்தவர்களை (பெரும்பாலும் பெண்கள் மற்றும் வயதானவர்கள்) இரட்சிப்பைத் தேடும்படி கட்டாயப்படுத்துகிறது. சிறந்த புகலிடம் தொழிற்சங்கங்களின் மாளிகை. நீங்கள் அதன் நுழைவாயிலைக் கட்டுப்படுத்தலாம் மற்றும் பாதுகாப்பைப் பிடிக்கலாம், அதே நேரத்தில் எண் மேன்மை ஒரு பொருட்டல்ல.
8. உண்மையில், இது ஒரு பொறி. "சிவப்பு நாடா கொண்ட மக்கள்" முன்கூட்டியே கட்டிடத்தின் கூரையில் அமர்ந்தனர், இதனால் ரசிகர்கள் மற்றும் தேசியவாதிகள் WHO இல் இருப்பதாகக் கூறப்படுவதை சந்தேகிக்க மாட்டார்கள்.
9. மக்கள் கட்டிடத்திற்குள் ஓடுகிறார்கள், கூரையில் ஆத்திரமூட்டுபவர்கள் மொலோடோவ் காக்டெய்ல்களை கூட்டத்தில் வீசத் தொடங்குகிறார்கள். இதுபோன்ற செயல்களில் ஒரே ஒரு புள்ளி மட்டுமே உள்ளது - தீவிரவாதிகளை கட்டிடத்தின் மீது பாட்டில்களை வீசத் தூண்டுவது. எது சரியாக நடக்கும்.
10. அதே நேரத்தில், தீவிரவாதிகளின் கூட்டம் கட்டிடத்தை உடைக்கிறது. அனேகமாக, அங்கு முன்கூட்டியே சென்றிருந்த கொலையாளி-லிக்விடேட்டர்களின் குழுக்களும் அங்கு இருந்திருக்கலாம். ஒரு கர்ப்பிணிப் பெண்ணை கழுத்தை நெரிப்பது - அத்தகைய காரியத்திற்கு யார் வல்லவர்? கொலைகளும் அட்டூழியங்களும் தொடங்குகின்றன.
11. கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், வீட்டைச் சூழ்ந்திருந்தவர்களின் ஆத்திரம் அவர்கள் "சிவப்பு நாடாவால்" தாக்கப்பட்டதால் துல்லியமாக ஏற்பட்டது, மேலும் அவர்களது தோழர்கள் பலர் காயமடைந்தனர் மற்றும் துப்பாக்கியால் கொல்லப்பட்டனர். . கட்டிடத்தில் இருந்து தப்பிய பலர், தேசியவாதிகள் மற்றும் ரசிகர்களால் தாக்கப்பட்டபோது, "அவர்கள் சுட்டுக் கொன்றவர்களா" என்று கேட்டனர். மேலும் தூண்டுதலிலிருந்து விரல்களில் கால்சஸ் இருக்கிறதா என்று கூட பார்த்தார்கள். இதனால், கால்பந்து ரசிகர்கள் பீரங்கி தீவனமாக பயன்படுத்தப்பட்டனர். பின்னர் அவர்கள் அதை தொழிற்சங்க சபையில் இருந்தவர்கள் மீது வைத்தனர்.
12. கட்டிடத்தில் இருந்த கொலையாளிகள் குளிர் ரத்தத்தில் செயல்பட்டு என்ன நடக்கிறது என்பதை அறிந்திருந்தனர். முடிந்தவரை பலரைக் கொல்வதே அவர்களின் பணி. எனவே கழுத்தை நெரிக்கப்பட்ட பெண் மற்றும் வேண்டுமென்றே கொல்லப்பட்டு எரிக்கப்பட்ட மக்களின் பகுதி எரிக்கப்பட்ட சடலங்கள் போன்ற விசித்திரமான விஷயங்கள். எனவே மக்களைக் கொன்ற விசித்திரமான வாயு. அம்மோனியா அல்லது நச்சுப் பொருள்.
13. கட்டிடத்திலும் அதைச் சுற்றிலும் ஒரே நேரத்தில் பழிவாங்க விரும்பும் ரசிகர்களும், தேசியவாதக் கொலையாளிகளும் இருந்தனர். பலர் கட்டிடத்திலிருந்து தப்பினர், சிலருக்கு உதவினார்கள் என்பதை இது மட்டுமே விளக்குகிறது. மேலும் டஜன் கணக்கான மக்கள் ஜன்னலில் இருந்து விழுந்து அடித்து கொல்லப்பட்டனர் மற்றும் கட்டிடத்திற்குள் மிகவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர்.
14. நிச்சயமாக நடக்காதது ஒரு தற்செயல் நிகழ்வு. இந்த சோகம் கவனமாக தயாரிக்கப்பட்டது. ஆனால் அதில் இன்னும் பல கரும்புள்ளிகள் உள்ளன.
ஒன்று நிச்சயம் - அனைத்து ஆத்திரமூட்டல்களும் விரைவில் அல்லது பின்னர் பகிரங்கமாகிவிடும். இது முதல். இரண்டாவதாக, ஆத்திரமூட்டலின் அமைப்பாளர்களின் தோல்வி மட்டுமே என்ன நடந்தது என்பதை முழுமையாக வெளிப்படுத்த உதவுகிறது. நாஜிகளின் நிலைமையைப் போலவே. எனவே, ஆட்சிக்குழு இறுதிவரை நிற்கும்...
அத்தியாயம் 5 ஆக்கிரமிப்புக் கொள்கை - அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது
அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு கொள்கை
03/12/2014
மார்ச் 5 அன்று, அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக் கொள்கை பற்றி மாஸ்கோ இளைஞர்களுக்கு நான் ஒரு விரிவுரை வழங்கினேன். கல்வித் தொலைக்காட்சியானது விரிவுரையின் உரைப் பதிப்பை தயவுசெய்து தயார் செய்துள்ளது.[48]
N. ஸ்டாரிகோவ்: நல்ல மதியம், அன்புள்ள சக ஊழியர்களே. இன்று நாம் அரசியல், புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதாரம் ஆகிய பிரச்சினைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மற்றொரு விரிவுரையை நடத்துகிறோம். சமீப காலங்களில் நமது அமெரிக்க மற்றும் பிற அமெரிக்க பங்காளிகள் ஏற்பாடு செய்துள்ள இராணுவ மோதல்கள் பற்றி இன்று நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்களும் நானும் இன்னும் மிகவும் நிறைவுற்ற தகவல் இடத்தில் வாழ்கிறோம், மேலும் பெரும்பாலான இளைஞர்கள் தங்கள் நினைவாக நடந்த போர்களை நினைவில் வைத்திருக்கிறார்கள், அப்போதும் கூட, சிலர் ஏற்கனவே மறந்துவிட்டார்கள். மேலும் சற்று முன்னர் நடந்த இராணுவ மோதல்கள் அவர்களுக்கு நினைவில் இல்லை. எனவே, எல்லா அமெரிக்கப் போர்களையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இது நம் உயிரைப் பறிக்கும் என்பதால், அவர்கள் பல போர்களை ஆரம்பித்துள்ளனர். ஆனால் சமீபத்திய சில இராணுவ மோதல்கள், அவற்றின் தனித்தன்மைகள் மற்றும் அமெரிக்கர்கள் இதற்கு என்ன முறையான காரணங்களைப் பயன்படுத்தினார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று, உக்ரைனைச் சுற்றியுள்ள நிலைமை மிகவும் வேதனையாக இருக்கும்போது, அவர்கள் இரட்டை, மூன்று, ஒருவேளை நான்கு மடங்கு தரங்களைப் பயன்படுத்தத் தொடங்குகிறார்கள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ரஷ்யா எப்படியோ தவறாக நடந்து கொள்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் அவர்கள் ஒருபோதும் இப்படி நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் உண்மையில் எப்படி நடந்துகொண்டார்கள் என்பதை நினைவில் கொள்வோம்.
அறையில் இருப்பவர்களுக்கு நன்றாக நினைவில் இல்லாத மோதலை ஒரு தொடக்க புள்ளியாக எடுக்க நான் முன்மொழிகிறேன். எனவே, முதலில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அன்பர்களே, பனாமா மீதான அமெரிக்கப் படையெடுப்பு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்?
பதில்: நாங்கள் கேட்கவில்லை.
N. ஸ்டாரிகோவ்: நாங்கள் கேட்கவில்லை. அமெரிக்கர்கள் ஏன் இந்த நாட்டை ஆக்கிரமித்தனர் என்பதைப் புரிந்து கொள்ள வரலாற்றில் கொஞ்சம் ஆழமாகச் செல்வோம். இது மிகவும் மதிப்புமிக்க ஒரு சிறிய நாடு. உண்மை என்னவென்றால், அறியப்பட்டபடி, பனாமா கால்வாய் இரண்டு பெருங்கடல்களை இணைக்கும் பனாமாவின் பிரதேசத்தின் வழியாக செல்கிறது. இது சூயஸ் கால்வாயை விட முக்கியமானதாக இருக்கலாம். ஏனெனில் இல்லையெனில் கடற்படை முழு அமெரிக்க கண்டம் முழுவதும் பயணம் செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் இஸ்த்மஸ் வழியாக நடக்கலாம். இது ஒரு மூலோபாய இராணுவப் பிரச்சினை மட்டுமல்ல, பொருளாதாரமும் கூட என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள். எனவே, பனாமா கால்வாய் கட்டப்பட்ட வரலாற்றை சுருக்கமாக நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
பனாமா கால்வாய் கட்டப்பட்டபோது அமெரிக்கா மிகவும் புத்திசாலித்தனமான காரியத்தை செய்தது. இதற்கு முன் பனாமா என்ற இந்த அரசு இருந்ததில்லை என்பதே உண்மை. பனாமா கால்வாய் கொலம்பியா என்ற மாநிலத்தின் எல்லை வழியாக சென்றது. இப்போது அத்தகைய நிலை உள்ளது. உண்மை, இது ஒரு கெட்ட பெயரைக் கொண்டுள்ளது: போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் கெரில்லாக்கள், இந்த மருந்துகளின் உற்பத்தியை எதிர்த்துப் போராடுவது போல் தெரிகிறது, ஒருபுறம், மறுபுறம், அவர்கள் வாங்குவதற்காக மருந்துகளை தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ளனர். ஆயுதங்கள் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிரான போராட்டம். அது ஒரு தீய வட்டம். FARC எனப்படும் இந்தக் குழுவிற்கு ஆயுதங்களை விற்ற குற்றச்சாட்டின் பேரில்தான், அமெரிக்கர்கள் விக்டர் போட் என்ற நமது குடிமகனை சட்டவிரோதமாகக் கைப்பற்றி, அவரை முற்றிலும் சட்டவிரோதமாகத் தண்டித்து இருபத்தைந்து ஆண்டுகள் அவகாசம் அளித்தனர். அவர் இன்னும் ஒரு அமெரிக்க சிறையில் இருக்கிறார், துரதிர்ஷ்டவசமாக, அவரை அங்கிருந்து வெளியேற்ற வழி இல்லை.
பனாமா கால்வாய் ஒரு மூலோபாய சொத்து என்பதால், அது பனாமா மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. இங்கே அமெரிக்கர்கள் இன்றைய கண்ணோட்டத்தில் அத்தகைய உன்னதமான நகர்வை மேற்கொண்டனர். கொலம்பியாவில், திடீரென்று ஒரு மாகாணத்தில் கொலம்பியாவிலிருந்து இந்த மாகாணத்தை பிரிக்க ஒரு இயக்கம் எழுந்தது. நீங்கள் புரிந்துகொண்டபடி, நாட்டின் இந்த பகுதியில்தான் பனாமா கால்வாய் கடந்து சென்றது. பின்னர் பனாமாவின் ஒரு பகுதியின் அவநம்பிக்கையான குடியிருப்பாளர்கள் ஒரு சுதந்திர அரசை உருவாக்கக் கோரினர். நிச்சயமாக, அமெரிக்கா இதில் அவர்களுக்கு உதவியது, அவர்களுக்கு ஆதரவளித்தது மற்றும் கொலம்பியா மீது அழுத்தம் கொடுத்தது. இதன் விளைவாக, பனாமா மாநிலம் தோன்றியது, அதன் எல்லை வழியாக பனாமா கால்வாய் சென்றது. கொலம்பியா கால்வாய் இல்லாமல் இருந்தது.
அடுத்த கட்டமாக அமெரிக்காவிற்கும் பனாமாவிற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்தது, அதன்படி அமெரிக்கர்கள் கால்வாய் மண்டலத்தின் குத்தகையை மிகக் குறைந்த தொகைக்கும் மிக நீண்ட காலத்திற்கும் பெற்றனர். அதாவது, உண்மையில், பனாமாவின் பிரதேசத்தின் வழியாக செல்லும் பனாமா கால்வாய், ஒரு குறிப்பிட்ட வெளிநாட்டைக் கொண்டுள்ளது மற்றும் அமெரிக்கர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. பின்னர் அரசாங்க அதிகாரிகள் பனாமாவில் தோன்றினர், அவர்கள் அத்தகைய எண்கணிதத்தின் தேவை குறித்து கேள்வி எழுப்பினர், இது பனாமாவுக்கு சாதகமற்றது. அதாவது பனாமா கால்வாய் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் வரவேண்டும் என்று தேர்தல் காலத்தில் சொல்ல ஆரம்பித்தவர்கள் தோன்றினார்கள். நான் உண்மையைச் சொல்வேன், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட மற்றும் அத்தகைய யோசனைகளை முன்வைத்தவரின் பெயர் இப்போது எனக்கு நினைவில் இல்லை.
ஆனால் சிறிது நேரம் கழித்து, தங்கள் மாநிலங்களின் நலன்களைப் பாதுகாக்க முயன்ற அனைத்து லத்தீன் அமெரிக்க ஜனாதிபதிகளும் எப்போதும் லத்தீன் அமெரிக்காவின் வரலாற்றில் இறந்தனர். லத்தீன் அமெரிக்காவில் உள்ள எந்த நாட்டையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம், இதுபோன்ற அற்புதமான உண்மைகளை நீங்கள் காண்பீர்கள். பனாமா அதிபர் தொடர்பாக எதுவும் மாறவில்லை. அவரும் இறந்துவிட்டார். அவர்கள் வெவ்வேறு வழிகளில் இறந்தனர். கடந்த ஜனாதிபதி, வெனிசுலா ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸ், உங்களுக்கு தெரியும், புற்றுநோயால் இறந்தார். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பல்வேறு லத்தீன் அமெரிக்க மாநிலங்களின் துல்லியமாக அமெரிக்க எதிர்ப்பு ஜனாதிபதிகளின் முழு விண்மீனும் மிகக் குறுகிய காலத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டனர். ஒப்புக்கொள், இது மிகவும் விசித்திரமான சூழ்நிலை. நிகழ்தகவு கோட்பாடு நாம் ஒரு நெருக்கமான தோற்றத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதாவது, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களைத் தாக்கக்கூடிய தொழில்நுட்பம் அமெரிக்கர்களிடம் இருப்பதாக பலர் கூறுகிறார்கள். உண்மையில், ஹ்யூகோ சாவேஸ், உண்மையில், அவர் இறக்கும் வரை, அவரது நோய்க்கு அமெரிக்காவை குற்றம் சாட்டினார். இது அவருடைய ஊகம் மட்டுமல்ல என்று நினைக்கிறேன்.
ஒரு வார்த்தையில், அமெரிக்கா பனாமாவை உன்னிப்பாகக் கவனித்து வருகிறது, மேலும் பனாமா கால்வாய் அவர்களைத் தவிர்க்கக்கூடும் என்று அவர்கள் உணர்ந்தபோது, அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜெனரல் நோரிகா அங்கு ஆட்சி செய்தார், அவர் ஒரு சிஐஏ ஏஜென்டாக இருந்தார், அவர் விற்பனை செய்வதாகத் தோன்றியது. அமெரிக்கர்களின் வேண்டுகோளின்படி மருந்துகள். அமெரிக்கர்கள் ஒரு சிறிய இராணுவக் குழுவை அங்கு இறக்கினர். இது ஒரு வேடிக்கையான அறுவை சிகிச்சை. பனாமேனிய இராணுவம் ஒரு கட்டுக்கதை, அது இல்லை என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள். அவர்கள் பனாமாவை ஆக்கிரமித்து, அவர்களின் முகவராக இருந்த இந்த ஜெனரலைப் பிடித்து, அமெரிக்காவிற்கு அழைத்துச் சென்று, அவருக்கு சிறைத்தண்டனை அளித்தனர். இது ஒரு சிறிய அமெரிக்க படையெடுப்பு.
அடுத்து கிரெனடா என்ற நாட்டின் மீது படையெடுப்பு வந்தது. இந்த படையெடுப்பின் போது 12 அமெரிக்க கடற்படையினர் இறந்தனர், இப்போது அவர்களுக்கு ஒரு நினைவுச்சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கப்பல்களில் இருந்து குதித்தபோது அவர்கள் வெறுமனே மூழ்கிவிட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன், ஏனென்றால் எந்த கிரெனடாவும் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பைக் கொடுக்க முடியாது.
நமக்கு மிகவும் பரிச்சயமான நேரத்திற்குச் செல்வோம், அதில் இருந்து நாம் எண்ணத் தொடங்கலாம். ஈராக் மீதான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புடன் கவுண்ட்டவுனைத் தொடங்குவோம். "பாலைவன புயல்" என்று அழைக்கப்படுகிறது. கோர்பச்சேவ் சோவியத் யூனியன் அழிக்கப்படுவதற்கு முன்பே இது தொடங்கியது, ஆனால் அந்த நேரத்தில் சோவியத் யூனியன் ஏற்கனவே அமெரிக்காவின் கொள்கையின் எழுச்சியில் நுழைந்தது, மேலும் அது அமெரிக்காவின் எந்த இராணுவ நடவடிக்கைகளுக்கும் எதிராக எதுவும் இல்லை. இதன் பொருள் முழு சூழ்நிலையையும் புரிந்து கொள்ள, நீங்கள் பின்வரும் விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும்.
ஈராக் உலகில் எண்ணெய் வளம் அதிகம் உள்ள பகுதிகளில் ஒன்றாகும். அருகில் சவூதி அரேபியா, குவைத், கத்தார், அதாவது சோவியத் திரைப்படத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டால், இது ஒரு சுகாதார ரிசார்ட், ஒரு தானியக் கிடங்கு மற்றும் ஒரு போர்ஜ். எண்ணெய் மற்றும் பெரிய எண்ணெய் இருப்புக்கள் பிரித்தெடுக்கப்படும் இடத்தில், எரிவாயு மற்றும் பெரிய எரிவாயு இருப்புக்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இந்த பிரதேசம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும்.
சில பிரதேசங்களைக் கட்டுப்படுத்த, ஒரு மோசடி செய்பவர் வழக்கமாக என்ன செய்வார்? மோசடி செய்பவர் தங்கள் தீர்வை அதிக விலைக்கு விற்பதற்காக சிக்கல்களை உருவாக்குகிறார். தொண்ணூறுகளில் இது எவ்வாறு செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு நினைவில் இல்லை. தோழர்களே வந்து சொல்கிறார்கள்: "உங்களுக்கு பிரச்சினைகள் உள்ளன. அவற்றைத் தீர்க்க நாங்கள் உதவலாம்." ஒரு நபருக்கு புரியவில்லை என்றால், அவருக்கு உண்மையான பிரச்சினைகள் உருவாக்கப்படுகின்றன: அவரது உணவகம் தீ வைக்கப்பட்டது, அல்லது குண்டர்கள் அவரது காரை அடித்து நொறுக்கினர், அல்லது அவரே தாக்கப்பட்டார். ஆனால் அவர் மோசடிக்காரர்களுடன் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தவுடன், இதோ, அவர்கள் அவரை மாயமாக அடிப்பதை நிறுத்துகிறார்கள், தீ வைப்பதை நிறுத்துகிறார்கள், ஆனால் இதற்காக அவர் பணம் செலுத்த வேண்டும். எண்ணெய் இருப்புக்களைக் கட்டுப்படுத்துவதற்கும் ஏறக்குறைய இதே நிலைதான். அதாவது, உங்கள் பாதுகாப்பையும் பாதுகாப்பையும் விலைமதிப்பற்ற வகையில் விற்க இந்தப் பிராந்தியத்தில் ஒருவித அச்சுறுத்தலை நீங்கள் உருவாக்க வேண்டும்.
கற்பனை செய்து பாருங்கள்: எண்ணெய் மன்னர்கள், எதுவும் நடக்காது, நிறைய பணம் உள்ளது மற்றும் அவர்கள் ஒருவித சுயாதீனமான கொள்கையை பின்பற்றலாம். மேலும் அவர்கள் சார்ந்திருப்பவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இதைச் செய்ய, அவர்கள் தங்கள் பிராந்தியத்தில் அமெரிக்க தளங்களைத் தொடங்க வேண்டும். எனவே, அமெரிக்கர்கள் இந்த பிராந்தியத்தில் செல்வாக்கிற்காக மிக நீண்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்தப் போராட்டம் தொண்ணூறுகளில் தொடங்கவில்லை. இது மிகவும் முன்னதாகவே தொடங்கியது. இது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொடங்கியது, பின்னர் ஈரானைக் கட்டுப்படுத்துவதற்கான போராட்டம் இருந்தது.
இந்த பெரிய விளையாட்டின் அனைத்து படிகளையும் நாங்கள் பகுப்பாய்வு செய்ய மாட்டோம், நாங்கள் ஈரானிய புரட்சியுடன் தொடங்குவோம். 1979 இல், ஈரானில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. நாங்கள் ஏன் இதை ஆரம்பித்தோம், இப்போது நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். 1979 இல், அமெரிக்கர்கள் தங்கள் சொந்த பணத்தால் தங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கினர். அந்த நேரத்தில், ஷா ஈரானை ஆண்டார். இது ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி, பொதுவாக, ஒரு தனித்துவமான ஆட்சி. அவர் மிகவும் சர்வாதிகாரமாக இருந்தார். மன்னராட்சியாகவும் இருந்தது. மிகவும் தீவிரமான மற்றும் மிகவும் கடினமான பாதுகாப்பு சேவை இருந்தது, இது அமெரிக்கர்களால் வளர்க்கப்பட்டது. ஆனால், அவர்கள் சொல்வது போல், ஷா நிறைய விரும்பினார். மிகவும் எளிமையான காரணத்திற்காக இந்த ஆட்சியின் ஒரு குறிப்பிட்ட நவீனமயமாக்கலை மேற்கொள்ள வேண்டியது அவசியம்.
1979ல் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானுக்கு படைகளை அனுப்பியது என்பதுதான் உண்மை. ஒரு நிகழ்வு மற்றொன்றுடன் எவ்வாறு ஒட்டிக்கொண்டிருக்கிறது என்பதைப் பார்க்கிறீர்களா? ஆப்கானிஸ்தானில் எங்கள் இராணுவத்தை எதிர்த்துப் போராட அமெரிக்கர்கள் வேறொருவரின் கைகளைப் பயன்படுத்த வேண்டியிருந்தது. இதற்கு இஸ்லாமிய காரணியை விட சிறந்த எதையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. ஆனால் ஈரானில் மதச்சார்பற்ற ஆட்சிக்கு பதிலாக ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி மாற்றப்பட வேண்டும், இது ஆப்கானிஸ்தானில் நிகழ்வுகளில் தீவிரமாக தலையிடத் தொடங்கும், மேலும் பாகிஸ்தானியர்களுடன் சேர்ந்து, நிதி, ஆயுதம் மற்றும் சோவியத் இராணுவத்துடன் நேரடி மோதல்களை நடத்தும். எனவே, அமெரிக்கர்கள் ஈரானில் ஒரு வகையான அரபு வசந்தத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நிலைமை மிகவும் வருத்தமாக உள்ளது. நிகழ்வுகள் கட்டுப்பாட்டை மீறுகின்றன, ஒரு உண்மையான புரட்சி விளைகிறது, இதன் விளைவாக, நீங்கள் நினைவில் வைத்திருந்தால், அமெரிக்க தூதரகத்தில் பணயக்கைதிகள் எடுக்கப்படுகிறார்கள் மற்றும் அமெரிக்கர்கள் பொதுவாக ஈரானில் இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அதாவது, கணிசமான எண்ணெய் இருப்புக்களைக் கொண்ட ஒரு நாட்டிலிருந்து தங்கள் சொந்தப் பணத்தில் வெளியேற்றப்பட்டதற்கு அவர்கள் சொந்தமாக பணம் செலுத்தினர் என்று மாறிவிடும். ஒப்புக்கொள், இது ஒரு அவமானம். அதனால்தான் அவர்கள் இன்னும் ஈரானை வெறுக்கிறார்கள்.
ஆனால் அமெரிக்கர்கள் உடனடியாக பழிவாங்க முயற்சிக்கின்றனர். பணயக்கைதிகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு சிறப்பு நடவடிக்கை இருந்தது, ஹெலிகாப்டர்கள் பறந்து கொண்டிருந்தன, அவை உடைந்தன, எதுவும் வேலை செய்யவில்லை, விபத்துக்குள்ளானது. சுருக்கமாக, அமெரிக்கர்கள் தங்களை இழிவுபடுத்தியுள்ளனர். இது ஜனாதிபதி கார்டரின் அரசியல் வாழ்க்கையின் முடிவைக் குறித்தது. அடுத்த தேர்தலில் ஜனாதிபதி ரீகன் வந்தார். ஆனால் ஈரானைத் தண்டிக்க வேண்டும் என்ற ஆசையை அமெரிக்கர்கள் கைவிடவில்லை. பின்னர் ஈராக்கில் அவர்கள் ஆட்சிக்கு வர உதவுகிறார்கள். ஈராக் இராணுவத்தால் ஆளப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட கட்சி, பாத் கட்சி.
மற்றொரு சிறியது, நான் கூட கூறுவேன், ஒரு சதி அல்ல, ஆனால் ஒரு புரட்சி, அவர்கள் சதாம் உசேன் என்ற தங்கள் முகவரை ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள். அவர் ஆட்சிக்கு வருகிறார், இதோ, அதே எழுபத்தொன்பதாம் ஆண்டில், கிட்டத்தட்ட எண்பதாம் ஆண்டில். அதே 1980 ஆம் ஆண்டில், தொலைதூர சாக்குப்போக்கின் கீழ், அவர் உடனடியாக ஈரானுடன் போரைத் தொடங்கினார். இந்தப் போர் பத்து ஆண்டுகள் நீடித்தது - 1980 முதல் 1990 வரை. ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்தனர். அதாவது, இந்த மாநிலங்களுக்கு இது மிகவும் கடுமையான போர். அதே நேரத்தில் சதாம் உசேன் ஈரான் ராணுவத்திற்கு எதிராக இரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தினார். பொதுமக்களுக்கு எதிராக இரசாயன ஆயுதங்களைப் பயன்படுத்தியதற்காக அவர் இறுதியில் தூக்கிலிடப்படுவார், உங்களுக்குத் தெரியும். ஆனால் அப்போதும் அவர் இரசாயன ஆயுதங்களைப் பயன்படுத்தினார், உலக சமூகம் இதிலிருந்து எந்த முடிவையும் எடுக்கவில்லை.
அன்றைய உலகச் சூழல் மிகவும் சுவாரசியமாக இருந்தது. ஈரான், அமெரிக்கர்களை விரட்டியடித்தாலும், ஆப்கானிஸ்தானில் சோவியத் யூனியனை எதிர்க்கத் தொடங்கியதால், அமெரிக்க சார்பு ஈராக் மற்றும் சுதந்திர ஈரான் இடையே போர் தொடங்கிய போது, அமெரிக்கர்கள் சதாம் உசேனுக்கு ஆயுதம் சப்ளை செய்து பணம் கொடுத்தது மட்டுமல்ல, சோவியத் யூனியன் அவருக்கு ஆயுதங்களையும் வழங்கினோம், ஏனென்றால் ஈரானைத் தண்டித்து பலவீனப்படுத்துவது அவருக்கும் அவசியமாக இருந்தது, அதன்படி ஆப்கானிஸ்தானில் இருந்த முஜாஹிதீன்களுக்கு ஈரான் தனது உதவியை பலவீனப்படுத்தியது. அதாவது, சோவியத் ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவின் நலன்கள் குறுகிய காலத்திற்கு ஒத்துப்போனது. மிகவும் சுவாரஸ்யமானது.
பத்து வருட யுத்தம், பெரும் இழப்புகள். போருக்கான காரணம் - எண்ணெய் வயல்களின் உரிமை - ஒரு உன்னதமானது. ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய இரு நாடுகளிலும் இரத்தம் சிந்துகிறது. போர் சமநிலையில் முடிகிறது. பின்னர், இயற்கையாகவே, சதாம் உசேன் தனது அமெரிக்க எஜமானர்களிடம் ஒரு எளிய கேள்வியுடன் வருகிறார்: "தோழர்களே, நான் உங்களுக்காக பத்து ஆண்டுகள் போராடினேன், எப்படியாவது எனக்கு வெகுமதி அளிக்க வேண்டும்." சரி, நீங்களே அல்ல, ஈராக். அவர்கள் அவரிடம், "தயவுசெய்து, நீங்கள் குவைத்தை இணைக்கலாம்." குவைத் ஒரு எண்ணெய் வயல், சிறிய நாடு, உண்மையில் ராணுவம் இல்லை. ஆனால் வரலாற்று காரணங்கள் உள்ளன. ஏனெனில் இந்த முழு மத்திய கிழக்கு மண்டலமும் எல்லைகளுக்கு எந்த வரலாற்று வேர்களும் இல்லாத ஒரு மண்டலம். இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு, அவை அனைத்தும் ஆங்கிலேயர்களால் முற்றிலும் தன்னிச்சையாக வெட்டப்பட்டன. ஆழமான வரலாற்று வேர்கள் இல்லை. ஈராக் மற்றும் குவைத் இரண்டும் ஒரு காலத்தில் ஒரே நாடாக இருந்தது. எனவே, வரலாற்று காரணங்கள் உள்ளன.
இதன் பொருள் அமெரிக்கர்கள் சதாம் உசேனுக்கு அனுமதி வழங்குகிறார்கள். இதனால் தனக்கு எதுவும் ஆகாது என்பதை உணர்ந்த சதாம் உசேன் தனது படைகளை ஈராக்கிற்கு அனுப்புகிறார். ஆனால் நாம் பேசிய பிரச்சனையை அமெரிக்கர்கள் உருவாக்க வேண்டும். அதனால் அவர்கள் சதாமின் துருப்புப் பிரவேசத்தை சாக்குப்போக்காகப் பயன்படுத்தி இப்பகுதியை ஆக்கிரமிக்கின்றனர். அதாவது, தோராயமாகச் சொன்னால், அவர்கள் அவரை ஏமாற்றுகிறார்கள். திம்பிள் செய்பவர்கள் தெருவில் உள்ளவர்களை ஏமாற்றுவது போல மக்களை ஏமாற்றுகிறார்கள். படைகளை அனுப்புங்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது.
அவர் நுழைகிறார். அவர்கள் அவரைத் தாக்கி கோரத் தொடங்குகிறார்கள். இங்கே சுவாரஸ்யமானது என்ன? தான் இழுத்துச் செல்லப்படுவதை உணர்ந்த அவர், ஈராக்கில் இருந்து படைகளை திரும்பப் பெறத் தயார் என்று அறிவிக்கத் தொடங்கினார். அவர்கள் அவருடன் பேச மறுத்து, உடனடியாக பாலைவனப் புயல் என்ற இராணுவ நடவடிக்கையைத் தொடங்கினர். ஏனெனில் இராணுவ மோதலை உருவாக்கி சுற்றியுள்ள மாநிலங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவதே பணியாக இருந்தது.
மூலம், ஈராக்-ஈரானிய போரின் போது இந்த பிராந்தியத்தில் பொதுவாக பெரும் பதற்றம் இருந்தது, ஏனெனில் பெரும்பாலும் இராணுவ விமானங்கள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் டேங்கர்கள் கடந்து செல்வதில் தலையிடுகின்றன, மேலும் விமானம் டேங்கர்களை குண்டுவீசின. அதாவது, தொடர்ந்து சில வகையான மோதல்கள் இருந்தன, மேலும் இந்த பகுதி மிகவும் கொந்தளிப்பாக இருந்தது. ஈராக் மற்றும் ஈரானுக்கு இடையிலான இராணுவ மோதலில் இருந்து சவுதி அரேபியாவை மறைப்பதற்காக அமெரிக்கர்கள் இந்த தருணத்தில் தங்கள் தளங்களை அங்கு நிறுவினர். அதாவது, அவர்களே பிரச்சினையை உருவாக்கி, இந்த போர்வையில், அவர்களே இந்த பிராந்தியத்திற்குள் நுழைந்தனர்.
ஆனால் அவர்களுக்கு சதாம் உசேனிடம் இருந்து அதிகம் தேவைப்பட்டது. அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டமான கசையடிகளை ஒழுங்கமைக்க வேண்டும் மற்றும் பொதுவாக இந்த பிராந்தியத்தில் நிலைமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் ஒரு சிக்கலை உருவாக்கி, அதை முழுமையாக தீர்க்க முடியாது. அந்த நேரத்தில் அமெரிக்கர்கள் சதாமை முடிக்கவில்லை என்று ஆச்சரியப்படாமல் இருக்க உதவும் ஒரு முக்கியமான புரிதல் இது.
என்ன நடந்தது? சதாம் உசேன் தண்டிக்கப்படுவார் என்பதை உணர்ந்தார், அவருடன் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டது. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அமெரிக்கர்கள் அவரது இராணுவத்தை குண்டுவீசுவார்கள் என்று அவர்கள் மீண்டும் அவருடன் ஒப்புக்கொண்டனர். அவர் அவளை ஆபத்தில் ஆழ்த்துவார். இதற்காக அவர் அதிகாரத்தை இழக்க மாட்டார், அமெரிக்கர்கள் ஈராக்கில் நுழைய மாட்டார்கள். அடுத்து என்ன நடக்கும்? அமெரிக்கர்கள், ஆங்கிலேயர்கள், இந்த முழு என்று அழைக்கப்படும் கூட்டணி குவைத்தில் அமைந்துள்ள ஈராக்கிய இராணுவத்தை சுத்தியல் செய்யத் தொடங்குகிறது, அவர்கள் தண்டனையின்றி தாக்கினர், அது உண்மையில் எதிர்க்கவில்லை. என் கருத்துப்படி, இந்த கூட்டணி அற்பமான இழப்புகளை சந்தித்தது, அல்லது எதுவும் இல்லை. ஈராக் மிகக் கடுமையான இழப்புகளைக் கொண்டுள்ளது. அவர்கள் செல்கிறார்கள், போங்கள், போங்கள், எந்த எதிர்ப்பும் இல்லை. ஈராக் இராணுவம் மனச்சோர்வடைந்துள்ளது.
இந்த நேரத்தில், பெரிய புவிசார் அரசியலைப் புரிந்து கொள்ளாத ஷியாக்கள், ஈராக்கின் சிறுபான்மை ஷியைட்கள் மற்றும் குர்துகள் ஆகியோர் எழுச்சியைத் தொடங்குகின்றனர். ஏனென்றால் அவர்களுக்கு என்ன நிலைமை? இப்போது அமெரிக்க விடுதலையாளர்கள் வந்து சதாமின் இரத்தக்களரி ஆட்சியிலிருந்து நம்மை விடுவிப்பார்கள். சதாமுடன் என்ன சம்மதித்தார்கள் என்று தெரியவில்லை. இவை கலகம் செய்கின்றன. சதாம் உசேன் இந்தப் போரை விரைவாக முடிவுக்குக் கொண்டுவர இரசாயன ஆயுதங்களைப் பயன்படுத்துகிறார். அந்த நேரத்தில் இரசாயன ஆயுதங்களைப் பயன்படுத்த அவர் ஏன் பயப்படவில்லை? ஏனென்றால் அவர் ஏற்கனவே அமெரிக்கர்களுடன் உடன்பட்டார், இப்போது அவர்கள் அதை கவனிக்க மாட்டார்கள் என்பது அவருக்குத் தெரியும். இருப்பினும், அத்தகைய காரணத்தை வழங்குவது அமெரிக்கர்களுக்கு ஒரு பரிசு என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள்.
ஒப்பிடுகையில், சிரியாவின் நிலைமையை நினைவில் கொள்ளுங்கள். கற்பனை செய்து பாருங்கள், அமெரிக்கர்கள் சிரியா மீது குண்டு வீச வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள், இந்த நேரத்தில் பஷர் அல்-அசாத் உண்மையில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இரசாயன ஆயுதங்களைப் பயன்படுத்துகிறார். இது அமெரிக்காவுக்கு கிடைத்த பரிசு. உண்மையில், ஒரு பரிசு? சில காரணங்களால், சதாம் உசேன் பயப்படவில்லை. குர்திஷ் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது. ஷியா கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது. இரண்டு சந்தர்ப்பங்களிலும், போராளிகளுக்கு எதிராக இரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் பொதுமக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அமெரிக்கர்கள் ஈராக்கிற்குள் செல்லவில்லை, போர் முடிவடைகிறது, ஈராக்கிற்கு எதிராக பொருளாதாரத் தடைகள் விதிக்கப்படுகின்றன. தடைகள் மிகவும் சுவாரஸ்யமானவை. அவர்கள் "உணவுக்கான எண்ணெய்" என்று அழைக்கப்பட்டனர். அதாவது, உலகச் சந்தைக்கு எண்ணெய் விநியோகம் செய்ய ஈராக் தடை செய்யப்பட்டது.
ஆனால் அமெரிக்கர்கள் அன்பான மனிதர்கள், எனவே ஈராக் மனிதாபிமான பொருட்களை மேற்கொள்ள முடியும் என்று ஐ.நா. ஈராக்கிற்கு மருந்து கொண்டுவருவது அவசியம் என்பதால், ஈராக் உற்பத்தி செய்யாத சில முக்கிய பொருட்கள், வெளிநாட்டு நாணயத்திற்கு மட்டுமே வாங்க முடியும். இதன் பொருள் ஈராக்கிற்கு எண்ணெய் விற்கவும் வெளிநாட்டு நாணயத்தைப் பெறவும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே எல்லாம் மிகவும் தந்திரமாக செய்யப்படுகிறது. ஈராக் சில சர்வதேச இடைத்தரகர்களுக்கு எண்ணெய் அனுப்புகிறது, மேலும் இந்த சர்வதேச இடைத்தரகர்கள் எண்ணெயை விற்கிறார்கள், பொருட்களை வாங்குகிறார்கள் மற்றும் பொருட்களை இறக்குமதி செய்கிறார்கள். அதாவது பணம் ஈராக்கைப் பற்றியது அல்ல. அவர் பணத்தைப் பெறுவதில்லை, பொருட்களைப் பெறுகிறார். இதில் வேடிக்கை என்னவென்றால், கப்பலில் எண்ணெய் அனுப்பிய பிறகுதான் ஈராக் எந்த விலைக்கு அனுப்பியது என்று கண்டுபிடிக்கும். மிகவும் குழப்பமான திட்டம். விளாடிமிர் வோல்போவிச் ஷிரினோவ்ஸ்கி ஒரு காலத்தில் இதைப் பற்றி பேசினார், ஐ.நா.வில் ஏராளமான அதிகாரிகள் பெரும் பணம் சம்பாதித்தனர். ஏனெனில், தோராயமாகச் சொன்னால், ஈராக் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் எந்த விலையையும் அவர்களால் நிர்ணயிக்க முடியும். இந்த விலை இன்னும் பரிமாற்ற விலையை விட குறைவாகவும், சில சமயங்களில் பரிமாற்ற விலையை விட மிக குறைவாகவும் இருந்தது. ஐ.நா., அல்லது இன்னும் துல்லியமாக, ஐ.நா.வுக்காக அமெரிக்கர்களால் உருவாக்கப்பட்ட ஊழல் தொட்டியாக இது இருந்தது, அதனால் அங்கு எழும் நுணுக்கங்களை ஐ.நா.
சதாம் உசேனின் இரண்டாவது அழிவின் நிலைமையை நாம் உடனடியாகப் பார்க்கலாம், அது தெளிவாகிறது. நியூயார்க்கில் தீவிரவாத தாக்குதல்களுக்கு மத்தியில் அமெரிக்கர்கள் ஈராக் மீது படையெடுத்தனர். அவர்களது இரட்டை வீடுகளை அவர்களே தகர்த்தார்கள், அவர்களே பென்டகனை ஏவுகணையால் தாக்கினார்கள், மேலும் பயங்கரவாதிகளுடன் மக்கள் சண்டையிடுவதாகக் கூறப்படும் விமானத்தை அவர்களே வீழ்த்தினார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. (எனக்கு ஒரே ஒரு கேள்வி உள்ளது: விமானத்தில் அமர்ந்திருந்தவர்கள் எங்கே?) ஏன் என்பதை நான் விளக்குகிறேன். இந்த இரட்டைக் கோபுரங்களின் விசித்திரமான நடத்தை பற்றிய விவரங்களைக் கூட நாங்கள் ஆராயாமல், அதன் அழிவு ஒரு கட்டிடம் கலைக்கப்பட்டு வெடிக்கும்போது நிலைமையை தெளிவாக ஒத்திருக்கிறது. அவை சரியாகவே கட்டப்பட்டன. இரண்டு உண்மைகளை மட்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். மூன்றாவது கட்டிடம் இருந்தது, அதில் யாரும் விபத்துக்குள்ளாகவில்லை மற்றும் முதல் இரண்டிற்கு சில மணிநேரங்களுக்குப் பிறகு அதே வழியில் "சரிந்தது". நீங்கள் பார்க்கலாம், இந்த பதிவுகள் இணையத்தில் உள்ளன. இதைப் பற்றி கொஞ்சம் பேசப்படுகிறது.
அப்படி ஒரு வீடு இருந்தது. அவர் உயரமாக இல்லை. இது IRS, FBI மற்றும் சில நபர்களின் அலுவலகங்களாக இருந்தது. இதற்கு எந்த காரணமும் இல்லை என்றாலும், இந்த கட்டிடத்தில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். அதனால், கட்டிடம் நின்றது, நின்றது, திடீரென்று இப்படி “நடந்தது”. அதாவது, தோராயமாகச் சொன்னால், அவர்கள் அதில் வெடிமருந்துகளை வைத்திருக்கிறார்கள், ஆனால் விமானம் வரவில்லை. நடிப்பவர்களின் அதிகப்படியான. ஆனால் அவர்கள் வெடிகளை வெடிக்கக் கூடாது என்பதை மறந்துவிட்டனர், எனவே அவர்கள் யாருக்கும் எதையும் விளக்கவில்லை. அவர்கள் என்னை தகவல் துறையில் இருந்து வெளியேற்றுவது போல் தோன்றியது. நீங்கள் இணையத்தில் தகவல்களைக் காணலாம், CNN இலிருந்து ஒரு நேரடி ஒளிபரப்பு உள்ளது: ஒரு நிருபர் நிற்கிறார், திடீரென்று இந்த வீடு அவருக்குப் பின்னால் "மடிக்கிறது". இந்த நிருபரின் கண்கள் பெரிதாகின்றன. ஏனென்றால், விமானம் ஏன் இல்லை என்று அவருக்குப் புரியவில்லை, ஆனால் வீடு மடிந்துள்ளது. இதுதான் முதல் உண்மை.
இரண்டாவது உண்மை என்னவென்றால், மக்கள் கொல்லப்பட்டனர் என்று நாம் ஏன் கூறலாம். ஏனெனில் பென்டகனில் மோதியதாகக் கூறப்படும் விமானம் ஒரு சுற்று நுழைவுத் துளையை விட்டுச் சென்றது. நீங்களும் நானும் விமானக் கட்டுமானத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும், விமானங்களுக்கு இறக்கைகள் இருப்பதை நாங்கள் இன்னும் உணர்கிறோம். எனவே, ஒரு விமானம் அதன் இறக்கைகளால் ஏதேனும் ஒரு கட்டிடத்தில் மோதினால், இறக்கைகளின் மட்டத்தில் சேதம் ஏற்படும், மற்றும் பியூஸ்லேஜ் மட்டத்தில் மட்டுமல்ல. அங்கே எப்படியோ அவற்றை நேர்த்தியாக மடித்து உள்ளே பறந்தான். அதே நேரத்தில், சாமான்கள் இல்லை, குப்பைகள் இல்லை, எதுவும் இல்லை. அவர்கள் எப்போதும் சொல்கிறார்கள்: "எல்லாம் எரிந்தது." ஆனால் அதே நேரத்தில், பயணிகளின் டிஎன்ஏ பாதுகாக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்க. எனவே, அவர்களால் அனைத்து பயணிகளையும் அடையாளம் காண முடிந்தது. அதாவது, விமானத்தில் எதுவும் மிச்சமில்லை, ஆனால் டிஎன்ஏ இருந்தது. இது முட்டாள்தனமாக மாறிவிடும்.
பென்டகன் முன் புல்வெளி, அங்கு எதுவும் இல்லை: சாமான்கள் இல்லை, எதுவும் இல்லை. எந்த விமானமும் விபத்துக்குள்ளான இடத்தைப் பாருங்கள்: சிதறிய எச்சங்கள், சூட்கேஸ்கள், ஒரு பயங்கரமான பார்வை. அங்கே ஒரு சுத்தமான புல்வெளி உள்ளது, நீங்கள் இப்போது கோல்ஃப் விளையாடலாம்.
எனவே, பென்டகன் மீது விழுந்தது விமானம் அல்ல. கேள்வி எழுகிறது: விமானம் எங்கே? இந்த விமானத்தில் இருந்த பயணிகள், மக்கள் எங்கே? இதன் பொருள் அவர்கள் எப்படியோ கலைக்கப்பட்டனர், அவர்களுடன் ஏதோ செய்யப்பட்டது. ஒருவேளை என்றாவது ஒரு நாள் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்.
இந்த தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கின்றன. அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிக்கிறது. ஏன் ஆப்கானிஸ்தானுக்குச் செல்ல வேண்டும், நாங்கள் இப்போது உங்களிடம் பேசுவோம், ஈராக் மீது படையெடுப்போம். ஈராக் மீது படையெடுப்பதற்கான காரணத்தைக் கண்டுபிடிக்க, அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? - சதாம் உசேனிடம் இரசாயன ஆயுதங்கள் உள்ளன. மேலும் அவரிடம் பாக்டீரியா ஆயுதங்களும் உள்ளன.
பொதுவாக, அவரிடம் எல்லாம் இருக்கிறது, நாம் அவசரமாக அவரை நிராயுதபாணியாக்க வேண்டும். இரசாயன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது. அவர்கள் அதை அவர்களுடன் கொண்டு வரக்கூட கவலைப்படவில்லை, அதனால் அவர்கள் அதை பின்னர் அங்கே காணலாம். ஆனால், வெளிப்படையாக, சோவியத் யூனியன் இனி இல்லை, அவர்கள் சர்வதேச சட்டத்திலிருந்து மிகவும் சுதந்திரமாக உணர்ந்தார்கள் (இன்று நாம் பார்க்கிறோம்) அவர்கள் சொல்வது போல், அவர்களே இரசாயன ஆயுதங்கள் இருப்பதாகச் சொன்னார்கள், அவர்கள் அவற்றைக் கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் ஓ. நன்றாக. அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள்.
மூலம், பராக் ஒபாமா ஈராக்கில் இருந்து படைகளை திரும்பப் பெறுவதாக கூறினார். அவர் தனது முதல் பதவிக்கு போட்டியிட்டபோது, ஈராக்கில் இருந்து படைகளை திரும்பப் பெறுவதாக உறுதியளித்தார். அப்படி எதுவும் நடக்கவில்லை. நீங்கள் பார்க்க முடியும் என, அமெரிக்கர்கள் இன்னும் இருக்கிறார்கள். எனவே, அவர்கள் ஒரு காரணத்தைக் கண்டுபிடித்தனர். சில ஆயுதங்கள் இருப்பதும், ஈராக்கில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அச்சுறுத்தல் இருப்பதும் முறையான காரணம். குவைத்திற்குப் பிறகு சதாம் ஹுசைன் மேசையில் அறைந்த பிறகு, நிச்சயமாக, அவர் புல்லுக்குக் கீழே தண்ணீரை விட அமைதியாக நடந்து கொண்டார் என்பதை நீங்களும் நானும் புரிந்துகொள்கிறோம். ஆனால் அவர் ஒரு பெரிய தவறு செய்தார். இதற்கு முன்பும், ஈராக்கிய தினார்களுக்கு மட்டுமே எண்ணெய் வர்த்தகம் செய்வேன், ஈராக்கிய நாணயத்திற்கு, அதாவது டாலர்களுக்கு அல்ல என்று அவர் கூறினார். நிச்சயமாக, இதற்காக அவர்கள் அவரை மன்னிக்க முடியாது.
அமெரிக்கர்கள் ஈராக்கிற்கு படைகளை அனுப்பினர். மேலும், ஈராக் ஜெனரல்களும் சதாம் ஹுசைனும் தங்களுக்கு ஏற்படப்போகும் பெரும் இழப்புகள் பற்றி பேசியது உங்களுக்கு நினைவிருக்கிறது. மாறாக, ஈராக் இராணுவம் எப்படியோ திடீரென கலைந்தது. அவள் வீட்டிற்குச் சென்றாள், அவள் கேட்கவில்லை, காணப்படவில்லை. அதாவது, அமெரிக்கர்கள் ஜெனரல்களை விலைக்கு வாங்கினார்கள், சதாம் ஹுசைன் மறைந்தார், அவரது மகன்கள் கொல்லப்பட்டனர், சிறிது நேரம் கழித்து அவர்கள் அவரைப் பிடித்து விசாரணை செய்தனர். பத்து வருடங்களுக்கு முன் தாங்கள் கவனிக்காத ரசாயன ஆயுதங்களைப் பயன்படுத்திய அந்த உண்மைகளை இங்கே அவர்கள் பிடித்து, அவரை தூக்கிலிட்டனர். இவ்வாறு, அவர்கள் சொல்வது போல், தண்ணீரில் முடிகிறது.
குறிப்பு. சதாம் உசேன் தூக்கி எறியப்பட்டார். ஈராக்கில் ஏதாவது நல்லது நடந்ததா? சமாதானம்? இல்லை. அமெரிக்கர்களுக்கும், அமெரிக்கர்களுடன் ஒத்துழைப்பவர்களுக்கும் எதிராக அங்கே ஒரு கட்சிப் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதைச் சொல்லவே வேண்டாம். இப்போது தீவிரவாதிகள் என்கிறார்கள். அதே வெற்றியுடன் 1941-1945 ஆண்டுகளில் பெலாரஷ்யன் கட்சிக்காரர்களை பயங்கரவாதிகள் என்று அழைக்கலாம். ஜேர்மனியர்கள் அவர்களை அழைத்தனர் - கொள்ளைக்காரர்கள் மற்றும் பயங்கரவாதிகள். இது ஒரு விடுதலை இயக்கம் மற்றும் கட்சிக்காரர்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்துகொள்கிறோம். அதே போல ஈராக்கில் இருந்து அமெரிக்கர்கள் வெளியேற வேண்டும் என்று போராடுபவர்கள், என்ன வகையான பயங்கரவாதிகள்? இவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். ஆனால் அமெரிக்கர்கள் ஏற்கனவே அல்-கொய்தாவின் விதைகளை அங்கு கொண்டு வருகிறார்கள்.
இன்று ஈராக்கில் ஈராக் அரச இராணுவம் மற்றும் சில வகையான இஸ்லாமிய அரசு உட்பட ஈராக் பிரதேசத்தில் கட்டமைக்க விரும்பும் சில இராணுவ அமைப்புகளுக்கு இடையே போர்கள் உள்ளன. ஈராக் மற்றும் லெவன்ட் என்று நான் நினைக்கிறேன், அதுதான் அழைக்கப்பட்டது. அதாவது ஈராக் மண்ணில் அமைதி இல்லை. அமெரிக்கர்கள் அங்கு சுதந்திரத்தையோ, ஜனநாயகத்தையோ, செழிப்பையோ கொண்டு வரவில்லை. ஏராளமான ஈராக்கியர்கள் இறந்தனர். விக்கிலீக்ஸ் ஒரு லட்சம் ஈராக்கியர்கள் இறந்ததாக ஆவணங்களை வெளியிட்டது. அவர்களில் அதிகமானவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். அதாவது, ஒரு லட்சம், குறைந்தபட்சம், அமெரிக்கர்களே ஒப்புக்கொண்டார்கள், அவர்கள் எதற்காக தங்கள் உயிரைக் கொடுத்தார்கள்? சதாம் உசேன் இல்லை என்பதற்காக? சின்ன ஆறுதல். அவர்கள் ஈராக்கை விட்டு வெளியேறாமல், இந்தப் பிராந்தியத்தை குழப்பத்தில் ஆழ்த்துகிறார்கள்.
ஆனால் ஈராக் முதல் பகுதியாக இருந்தது. அடுத்து லிபியா வந்தது. பின்னர் சிரியா வந்தது. லெபனான் வழியாக சிரியாவுக்கு ஆயுதங்கள் பயணிக்கின்றன. ஆனால் அது முக்கியமாக ஈராக்கிலிருந்து, அதாவது அமெரிக்கர்களிடமிருந்து வருகிறது. அதன்படி, ஈராக் முழு பிராந்தியத்தையும் சீர்குலைக்கும் ஒரு ஊக்கமாக மாறியது. அமெரிக்கர்கள்தான் கதவில் கால் பதித்து, அவர்கள் சொல்வது போல், முழு உடலுடனும் ஏறினர். அதைத்தான் ஈராக்கில் செய்தார்கள்.
இப்போது நாம் ஆப்கானிஸ்தானில் அவர்கள் திணித்த இராணுவ மோதலுக்குத் திரும்புகிறோம். அமெரிக்க ஆக்கிரமிப்புகளின் காலவரிசைப்படி நீங்களும் நானும் நகரமாட்டோம், ஏனென்றால் அவற்றின் காரணங்களைப் புரிந்துகொள்வதே எங்கள் பணி. எந்தப் போரின் தொடக்கத் தேதியையும் நீங்கள் எப்போதும் தேடலாம் அல்லது படிக்கலாம். அவர்கள் ஏன் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்தார்கள்? நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் பார்வை என்னவென்று யோசித்துக்கொண்டிருக்கிறேன். பதில் சொல்ல யார் தயார்? ஏன் அமெரிக்கர்கள் ஆப்கானிஸ்தானில் ஈடுபட்டார்கள்? எல்லாவற்றிற்கும் மேலாக, ஆப்கானிஸ்தானில் எண்ணெய் இல்லை. ஆப்கானிஸ்தானில் என்ன இருக்கிறது?
பதில்: குழப்பம். அங்கு மீண்டும் பழைய முறைப்படி.
N. Starikov: நான் ஒப்புக்கொள்கிறேன், அவர்கள் குழப்பத்தை விரும்புகிறார்கள். ஆனால் இந்த குழப்பத்தை அவர்கள் எங்கு வழிநடத்துவார்கள் என்பதைப் புரிந்துகொள்வதற்கு முன்பு, ஆப்கானிஸ்தான் மத்திய ஆசியா வழியாக ரஷ்யாவுடன் தொடர்பு கொள்ளும் இடம் மட்டுமல்ல என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்குதான் அவர்கள் பாகிஸ்தானைத் தொடுகிறார்கள், இது ஈரானுடனான எல்லை, இது உண்மையில் சீனாவுடனான எல்லை. அதாவது, அற்புதமான மூலோபாய நிலைப்பாடு ஆப்கானிஸ்தானில் இருக்கும்போது பல முக்கியமான புவிசார் அரசியல் வீரர்களுக்கு ஒரே நேரத்தில் விஷயங்களைக் கெடுக்க உதவுகிறது. முதலில், நிச்சயமாக, ரஷ்யாவும் சீனாவும், ஈரானும், இந்தியாவில் சிரமங்களை உருவாக்கி, பாகிஸ்தானை சஸ்பென்ஸில் வைத்திருக்கிறது. அமெரிக்க ஆளில்லா விமானங்கள் தொடர்ந்து பாகிஸ்தானுக்குள் பறந்து அங்குள்ள மக்களை எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் வெறுமனே கொன்று விடுகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும். மேலும் இது பல, பல, பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அதன்படி, அவர்கள் பாகிஸ்தானின் நிலைமையை ஒரு வகையான கொதிநிலை நிலையில் வைத்திருக்க முடியும், ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட உள்கட்டமைப்பு எப்போதும் போரைச் சுற்றி உருவாகிறது.
அமெரிக்கர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போதைப்பொருள் பயிரிட வந்ததை நீங்கள் நன்றாக புரிந்துகொள்கிறீர்கள். அவர்கள் ஆப்கானிஸ்தானில் தங்கியிருந்த காலத்தில், போதைப்பொருள் உற்பத்தி அறுபத்தாறு மடங்கு அதிகரித்தது. அவர்கள் சொல்வது போல் அமெரிக்காவின் படையெடுப்புக்கான காரணம், அங்கு உற்பத்தி செய்யப்படும் மருந்துகளை நிறுத்த வேண்டும் என்ற ஆசைதான் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு டிஸ்கோவை கற்பனை செய்து பாருங்கள், அங்கு ஒரு போதைப்பொருள் குழு வந்து, அந்த டிஸ்கோவில் அவர்கள் அறுபத்தாறு மடங்கு மருந்துகளை விற்கிறார்கள். கேள்வி எழுகிறது: இந்த போதைப்பொருள் எதிர்ப்புப் படையின் இலக்குகள் சரியாக அறிவிக்கப்பட்டுள்ளதா? ஒருவேளை அவருக்கு வேறு குறிக்கோள் இருக்கிறதா? அதிக மருந்துகளை விற்கவா?
நிச்சயமாக, மருந்துகள் உண்மையில் தலிபான்களால் அகற்றப்பட்டன. அமெரிக்கர்கள் வந்து, தலிபான்களின் சக்தியை சிதறடித்து, போதைப்பொருள் உற்பத்தியைப் பாதுகாக்கத் தொடங்கினர். அதே நேரத்தில், விளக்கங்கள் குழந்தைத்தனமாக அப்பாவியாக உள்ளன. இந்த வணிகத்தை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறும்போது, அவர்கள் கூறுகிறார்கள்: "எங்களால் முடியாது, அங்கு விவசாய குடும்பங்கள் இருப்பதால், அவர்கள் போதைப்பொருள் செய்யாவிட்டால் அவர்கள் என்ன சாப்பிடுவார்கள்?" அப்படியானால், மருந்துகளை வளர்க்க உங்களை அனுமதிக்கவும். அங்கே குடும்பங்களும் உள்ளன, உங்களுக்கு அமெரிக்காவில் வேலையின்மை உள்ளது. அதாவது, இந்த தர்க்கத்தை நீங்கள் பின்பற்றினால், எந்த குற்றத்தையும் தீர்க்க முடியும் - எல்லாவற்றிற்கும் மேலாக, அனைவருக்கும் குடும்பங்கள் உள்ளன. வயதான தாய்மார்களை எப்படியாவது பார்த்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே ஆச்சரியமாக இருக்கிறது. அத்தகைய அறிக்கைகளை வெளியிட அவர்கள் தயங்குவதில்லை.
மருந்துகள் வளர்க்கப்படுகின்றன மற்றும் இந்த மருந்துகள் ரஷ்யாவிற்கு மேலும் அனுப்பப்படுகின்றன. நம் நாட்டில் ஏராளமான மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், துரதிர்ஷ்டவசமாக, இந்த மருந்துகளால் இறக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள், ஏனெனில் எல்லைகள் வெளிப்படையானவை, எல்லா மருந்துகளையும் எங்களால் நிறுத்த முடியாது. போதைப்பொருள் சீனாவிற்குள் கொண்டு வரப்படுகிறது. சீனாவில் இது கடினமானது, போதைப்பொருளுக்காக உங்களைச் சுடுகிறார்கள், ஆனால் அவர்கள் இன்னும் அவற்றை இறக்குமதி செய்கிறார்கள். ஈரான் பொதுவாக சுவாரஸ்யமானது. ஈரான் மூன்று மீட்டர் சுவரைக் கட்டியது, அதற்கு முன் அமெரிக்கர்களால் உடைக்க முடியாதபடி மூன்று மீட்டர் ஆழத்தில் ஒரு பள்ளம் தோண்டியது. அங்கு ஒரு முழு இராணுவ நடவடிக்கை இருந்தது: அவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் கைவிடப்பட்டனர், சில சக்திவாய்ந்த லாரிகள் ஈரானுக்குள் போதைப்பொருட்களை கொண்டு வர பயன்படுத்தப்பட்டன. அதாவது, அமெரிக்கர்கள் அங்கு காலூன்றி, அனைத்து அண்டை நாடுகளின் இளைஞர்களையும் அழிக்கத் தொடங்கியுள்ளனர்.
கூடுதலாக, கொசோவோவை யூகோஸ்லாவியாவிலிருந்து பிரித்து, அவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து கொசோவோவுக்கு நேரடி விமானத்தில் போதைப்பொருட்களைக் கொண்டு செல்கிறார்கள், அங்கு கார்கள் வந்து நேரடியாக ஐரோப்பா முழுவதும் போதைப்பொருட்களைக் கொண்டு செல்கின்றன. வேகமாகவும் நல்லது. உண்மையில், கொசோவோ மிகப் பெரிய இராணுவ தளத்தைக் கொண்டுள்ளது, இதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்று ஐரோப்பாவில் போதைப்பொருள் விநியோகம் ஆகும். போதைப்பொருள் என்பது குற்றங்களைக் கட்டுப்படுத்துவது, இது எந்தப் பக்கத்திலிருந்தும் பயன்படுத்தக்கூடிய கருப்புப் பணம், இது இந்த அரசு நிறுவனங்களின் மீதான கட்டுப்பாடு.
கொசோவோ ஒரு அல்பேனிய மாஃபியா என்பது உங்களுக்குத் தெரியும், இது ஆச்சரியப்படும் விதமாக, சில காரணங்களால் ஐரோப்பிய நாடுகளில் அதிகாரத்தால் பாதுகாக்கப்படுகிறது. இது அவ்வளவு பெரிய சிரமம் இல்லை என்றாலும் அது ஒழிக்கப்படவில்லை. அதனால்தான் அவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறார்கள். இப்போது ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவதாக அறிவித்துள்ளனர். ஆனால் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவது என்றால் என்ன? இதன் பொருள் அவர்கள் சுமார் முப்பதாயிரம் பேரை அங்கேயே விட்டுவிட்டு, முக்கிய தளங்களில் அமர்ந்து அவர்களைக் கட்டுப்படுத்துவார்கள். இப்போதும் அவர்கள் அதிகம் நகரவில்லை, எனவே ஆப்கானிஸ்தான் முழுவதையும் நடைமுறையில் கட்டுப்படுத்திய சோவியத் இராணுவத்தை விட கணிசமாக குறைவான இழப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், மேலும் நாங்கள் நாட்டைச் சுற்றி வந்தபோது பெரும்பாலான இழப்புகள் இராணுவ மோதல்களில் இருந்தன: இவை பதுங்கியிருந்தன, இந்த சோதனைச் சாவடிகள் தாக்கினர். நீங்கள் இதை திரைப்படங்களில் பார்த்திருக்கலாம் மற்றும் இந்தத் தலைப்பில் புத்தகங்களைப் படித்திருக்கலாம்.
அமெரிக்கர்கள் நன்கு பாதுகாக்கப்பட்ட தளங்களில் அமர்ந்திருக்கிறார்கள், அதனால் அவர்களின் இழப்புகள் சிறியவை. ஆனால், உண்மையைச் சொல்வதானால், அவை சோவியத் இராணுவத்தின் இழப்புகளுடன் மிகவும் ஒப்பிடத்தக்கவை, குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் நாங்கள் அதிக வெற்றியைப் பெற்றுள்ளோம் என்ற உண்மையைப் பொறுத்தவரை.
எனவே, அவர் ஆப்கானிஸ்தானில் சுமார் முப்பதாயிரத்தில் இருக்கிறார். தாலிபான்களுக்கு நிதியுதவி செய்யத் தொடங்குகிறார்கள். யாருடன் சண்டையிட்டார்களோ அவர்களுக்குப் பணமும் ஆயுதமும் கொடுக்கத் தொடங்குகிறார்கள். அவர்கள் இந்த அடிப்படைவாதத்தை தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஓரளவு கஜகஸ்தானுக்கும், அநேகமாக கிர்கிஸ்தானுக்கும் வழிநடத்துகிறார்கள். எதிர்காலத்திற்கான அவர்களின் திட்டம் இதோ.
அதாவது, நாங்கள் அனைவரும் நினைத்தோம் (இந்த விஷயத்தில் நான் பகுப்பாய்வுகளில் ஈடுபடுபவர்களைப் பற்றி பேசுகிறேன்) ஆப்கானிஸ்தானில் நிகழ்வுகள் ரஷ்யாவின் எல்லைகளை ஒட்டியுள்ள மற்ற பகுதிகளில் நிகழ்வுகளை விட முன்னதாகவே நடக்கும். ஆனால் அமெரிக்கர்கள் வளர்ந்து வரும் சூழ்நிலையைப் பயன்படுத்தி மேம்படுத்துவதை நாம் காண்கிறோம். அவர்கள் மத்திய கிழக்கில் நிலைமையை சீர்குலைக்க முயன்றனர்: ஓரளவு அது வேலை செய்தது, ஓரளவு வேலை செய்யவில்லை. இது ஆப்கானிஸ்தானில் இருந்து அவர்கள் வெளியேறுவதை மெதுவாக்கியது. துருப்புக்களை திரும்பப் பெறுவதில் காலதாமதம் செய்கிறோம் என்று தற்போது தொடர்ந்து கூறிவருவதை கவனத்தில் கொள்ளவும்.
மேலும் அவர்கள் மாறினார்கள். தஜிகிஸ்தானில் ஸ்திரமின்மையை ஏற்படுத்துவதற்குப் பதிலாக ஆப்கானிஸ்தானில் நிலைகுலைவதற்குப் பதிலாக உக்ரைனில் சீர்குலைக்கத் தொடங்கினர். அதாவது, இவை அனைத்தும் வழியில் சரிசெய்யப்படுகின்றன. ஆனால் சிரியா மற்றும் பிராந்தியத்தை சீர்குலைக்க அவர்கள் முழுமையாக தயாராகும் வரை, அவர்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற முடியாது.
எனவே, நாங்கள் ஆப்கானிஸ்தானுடன் சமாளித்துள்ளோம். நம்மிடம் வேறு என்ன இருக்கிறது? நாம் நிச்சயமாக, யூகோஸ்லாவியாவை நினைவில் கொள்ள வேண்டும். சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு முன்பே அதன் சிதைவு தொடங்கியது. இந்த அர்த்தத்தில், யூகோஸ்லாவியா அமெரிக்கர்களுக்கும் அவர்களது கூட்டாளிகளுக்கும் ஒரு பெரிய பன்னாட்டு நாட்டைச் சிதைக்கும் முறைகளுக்கான ஒரு வகையான சோதனைக் களமாக இருந்தது. அவர்கள் அவற்றை உருவாக்கினர். சோவியத் யூனியன் மிகப் பெரிய நாடு என்பதால், ஏராளமான தேசிய இனங்கள் உள்ளன, மேலும் அவர்கள் எங்கும் பயிற்சி பெறாமல் சோவியத் யூனியனை சிதைக்கத் தயாராக இல்லை. யூகோஸ்லாவியாவை முதலில் தகர்ப்பதை விட சிறந்த எதையும் அவர்கள் கொண்டு வரவில்லை.
யூகோஸ்லாவியாவை அகற்றும் காட்சி மிகவும் இரத்தக்களரியாக இருந்தது. அனைவருக்கும் எதிரான அனைவருக்கும் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஒரு உள்நாட்டுப் போர் அங்கு தொடங்கியது என்பதை நீங்கள் அறிவீர்கள், இதன் விளைவாக மாநிலம் பல பகுதிகளாக சிதைந்தது, பெரும் உயிரிழப்புகள் மற்றும் இந்த பிராந்தியத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இப்போது வரை, அங்குள்ள மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகள் மிகவும் குறிப்பிட்டவை. சர்வதேச சட்டத்தை மீறி அமெரிக்கர்கள் கொசோவோ பகுதியை செர்பியாவில் இருந்து துண்டித்து சுதந்திர நாடாக அறிவித்த பிறகு நிலைமை மோசமாகியது. எதற்காக? நாங்கள் ஏற்கனவே விவாதித்தோம்: ஐரோப்பாவின் மையத்தில் உள்ள ஒரு பகுதியைப் பெறுவதற்காக, நடைமுறையில் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது.
அங்கு, யூகோஸ்லாவியாவில், அமெரிக்கர்கள் நல்ல எதையும் கொண்டு வரவில்லை என்பதை நினைவில் கொள்க. யூகோஸ்லாவியாவின் சிறிய பகுதிகள் மிகவும் வளமான மாநிலங்களாக மாறவில்லை. சமீபத்தில், உக்ரைனின் சூழ்நிலையின் பின்னணியில், சரஜேவோவை எரிப்பதை நாங்கள் காட்டினோம். போஸ்னியா சுதந்திரம் பெற்றது, அதனால் என்ன? மேற்கத்திய முதலீட்டாளர்கள் வந்து, அனைத்து தொழிற்சாலைகளையும் மூடி, திவாலாகி, எல்லாவற்றையும் வாங்கி, அலுவலக மையங்களைத் திறந்து, மக்களை வேலை செய்ய இடமில்லாமல் ஆக்கினார்கள். அதாவது, எங்கள் உக்ரேனிய சகாக்கள் (அனைவரும் இல்லை, நிச்சயமாக, சிலர்) சேர விரும்பும் அதே EEC, அது ஏற்கனவே போஸ்னியாவில் தன்னைக் காட்டியுள்ளது.
உக்ரைனிலும் இதேதான் நடக்கும் - நிறுவனங்களை மூடுவது. உண்மையில், இன்றைய ஆட்சியாளர் அரசாங்கம் IMF க்கு கடமைகளை ஏற்றுக்கொள்கிறது. அவர்களுக்கு எப்போதும் கடமைகள் உள்ளன - ஒரு திசையில் கடமைகள்: ஓய்வூதியங்களைக் குறைத்தல், சமூக நலன்களைக் குறைத்தல், கட்டணங்களின் அதிகரிப்பு. IMF ஒருபோதும் குறைந்த வாழ்க்கைத் தரம் மற்றும் தனியார்மயமாக்கலைத் தவிர வேறு எதையும் முன்மொழிவதில்லை. இது அதிர்ச்சி சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. இது முதலில் சிலியில் பினோசெட்டின் கீழ் பயன்படுத்தப்பட்டது. எப்பொழுதும் ஒருவித வன்முறையும் சேர்ந்து கொண்டே இருக்கும். உண்மையான அதிர்ச்சியை அனுபவிக்கும் வெகுஜனங்களின் எதிர்ப்பை அடக்குவதற்கு இது அவசியம். முதலாவதாக, அதிர்ச்சி அவர்களின் எதிர்ப்பை பலவீனப்படுத்துகிறது, ஆனால் இராணுவ வன்முறையும் கூட. சிலியில் பினோசெட், உங்களுக்குத் தெரியும், ஒரு இராணுவ சதி. பின்னர் இது அர்ஜென்டினாவில், வேறு சில லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பயன்படுத்தப்பட்டது, பின்னர் போலந்திலும் அதே அதிர்ச்சி சிகிச்சை பயன்படுத்தப்பட்டது.
பின்னர் இது ரஷ்யாவில் பயன்படுத்தப்பட்டது. ரஷ்யாவில் மிகத் தெளிவான வன்முறை இருந்தது, 1993 ஆட்சிக் கவிழ்ப்பு, இது யெல்ட்சினால் நடத்தப்பட்டது. அதாவது, நாடாளுமன்றத்தின் மீது ஜனநாயக முறையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய தொட்டி துப்பாக்கிகளின் கர்ஜனைக்கு மத்தியில் தனியார்மயமாக்கல் நடந்தது. தனியார்மயமாக்கல் எப்போதும் சட்டங்களை மீறுதல் மற்றும் மோசடி ஆகியவற்றுடன் தொடர்புடையது, ஆனால் அதைச் செயல்படுத்துபவர்களின் சக்தியைப் பயன்படுத்துகிறது.
இப்போது, இன்று, உக்ரைனில் சக்தி பயன்படுத்தப்பட்டதா? விண்ணப்பிக்கப்பட்டது. அதிகாரம் கைப்பற்றப்பட்டதா? கைப்பற்றப்பட்டது. தீவிரவாத குழுக்கள் உள்ளதா? சாப்பிடு. எரிசக்தி துறையை தனியார்மயமாக்குவது சாத்தியம் என்கிறார் யட்சென்யுக். இந்த தனியார்மயத்தை ஏன் அவர்கள் முன்னரே மேற்கொள்ளவில்லை? எது உங்களைத் தடுத்தது? சமூகத்தின் எதிர்வினை தடைபட்டது. உயரடுக்கின் ஒரு பகுதியினரின் எதிர்வினை குறுக்கிடப்பட்டது. இப்போது சமூகம் மனச்சோர்வடைந்துள்ளது மற்றும் பிற பிரச்சினைகள் உள்ளன. உக்ரைனின் ஆற்றல் அமைப்புக்கு என்ன நடக்கும் என்பதைப் பற்றி அது இனி சிந்திக்காது, ஆனால் பாசிஸ்டுகள் யாரிடம் வந்து ஏதாவது செய்ய அல்லது ஏதாவது விளக்கும்படி கட்டாயப்படுத்திய நபருக்கு குறிப்பாக என்ன நடக்கும். இது எப்படி வேலை செய்கிறது, ஏன் எல்லாம் முடிந்தது என்பது இங்கே.
ஆனால் மிக முக்கியமாக, நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த விரும்புகிறேன்: அமெரிக்கர்கள் ஏதோ ஒரு சாக்குப்போக்கின் கீழ் படையெடுப்பார்கள் மற்றும் அவர்கள் குறைந்தபட்சம் ஏதாவது நல்லதைக் கொண்டு வரக்கூடிய ஒரு நாட்டை நீங்களும் நானும் பெயரிட முடியாது. ஒன்றுமில்லை. சோவியத் யூனியன் கணிசமான இழப்புகளைச் சந்தித்த ஆப்கானிஸ்தானில் கூட, ஒரு உண்மையான போர் நடந்த இடத்தில், அது ஒரு சர்வதேச கடமையின் நிறைவேற்றம் என்று அழைக்கப்பட்ட போதிலும், இன்று ரஷ்ய வீரர்களும் சோவியத் வீரர்களும் அமெரிக்கர்களைப் போல அல்ல, ஒரு அன்பான வார்த்தையால் நினைவுகூரப்படுகிறார்கள். . ஏனெனில் ரஷ்யர்கள் சாலைகளையும் பள்ளிகளையும் கட்டினார்கள். இது நமது நாகரீகத்தில் இயல்பாக உள்ளது. நாங்கள் ஆப்கானியர்களிடம் வந்தால் எங்களுக்கு கீழே உள்ளவர்களை நாங்கள் கருதுவதில்லை. நாங்கள் எல்லா மக்களையும் மரியாதையுடன் நடத்துகிறோம். முக்கிய விஷயம் என்னவென்றால், அவர் நம்மை மரியாதையுடன் நடத்துகிறார். ஆனால் நாங்கள் அவர்களை இரண்டாம் தரமாக கருதவில்லை. இது எப்போதும் ரஷ்ய சாம்ராஜ்யத்தில் இயல்பாகவே உள்ளது. அதாவது, ரஷ்யர்கள் காகசஸுக்கு வந்தால், ஒருவித இராணுவ மோதல் இருந்தது, ஆனால் ரஷ்யர்கள் மலையேறுபவர்களை இரண்டாம் தர மக்களாக ஒருபோதும் கருதவில்லை. நேர்மாறாக. மலையேறுபவர்களிடமிருந்து ரஷ்யர்கள் எவ்வளவு கற்றுக்கொண்டார்கள் என்று பாருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, காகசியன் போர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தொடங்கியது, அது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு வரை நீடித்தது.
பாருங்கள், நமது அரசர்களின் காவலர் ஏற்கனவே மலையக மக்கள், தனி அமைப்புகளைக் கொண்டுள்ளது. இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் அதற்கு முந்தைய காலத்திலும் நமது கோசாக்ஸ் எப்படி இருந்தது? பாபகாஸ், மலை ஆடைகள், சர்க்காசியன் கோட், காசிரி, குத்து அதாவது, முற்றிலும் ஒரு ஹைலேண்டரின் ஆடைகள். அவளை ரஷ்ய இராணுவத்திற்கு அழைத்துச் செல்வது வெட்கக்கேடானது என்று யாரும் கருதவில்லை. உண்மையில், அத்தகைய ஆடைகளில் பேரரசரின் புகைப்படம் உள்ளது. அது நன்றாக இருந்தால், அது சரியாக இருந்தால், வசதியாக இருந்தால், அதை எடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அணுகுமுறை.
பிரிட்டிஷ் ஜெனரலை இந்திய உடையில் நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். இது வெறுமனே நடக்காது, ஏனென்றால் அவருக்கு ஒரு இந்து இரண்டாம் தர குடிமகன். இதுதான் வித்தியாசம். எங்கள் வீரர்கள் (சோவியத் யூனியன் பொதுவாக ஒரு மனிதநேய அரசு) ஆப்கானிஸ்தானிலும் அதே அணுகுமுறையை வெளிப்படுத்தினர். அதாவது, ஒருபுறம், நாங்கள் எங்கள் வீரர்களை சுட்டவர்களுடன் சண்டையிட்டோம், இது புரிந்துகொள்ளத்தக்கது. ஆனால் மறுபுறம், ஆப்கானியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சித்தோம், அதை நாங்கள் மேம்படுத்தலாம். அமெரிக்கர்கள் எதுவும் செய்வதில்லை. அவர்கள் தங்கள் தளங்களில் அமர்ந்திருக்கிறார்கள், அங்கு என்ன நடக்கிறது என்று அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் சுடப்படாமல் இருக்க பணத்தை மட்டும் கொடுக்கிறார்கள், மேலும் போதைப்பொருட்களை வளர்க்க பணம் கொடுக்கிறார்கள். அனைத்து. அவர்களின் நலன்கள் இதில் மட்டுமே உள்ளன. மனோபாவம் மக்களைப் போல் இல்லை. சில மூடிய பகுதிகளில் அவை எல்லா இடங்களிலும் உள்ளன.
அதாவது, அமெரிக்கர்கள் வரும் இடத்திற்கு, நேட்டோ துருப்புக்கள் வரும் இடத்திற்கு அவர்கள் ஒருபோதும் நல்லதைக் கொண்டு வந்ததில்லை. எனக்குத் தெரியாது, ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரிந்திருக்கலாம், ஆனால் அத்தகைய விருப்பங்களை நான் அறிந்திருக்கவில்லை.
மேலும் அமெரிக்க இராணுவ பிரசன்னம் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. அவர்கள் எப்போதும் எங்காவது சண்டையிட வேண்டும். உலகிலேயே மிகப் பெரிய ராணுவ பட்ஜெட் இவர்களிடம் இருந்தாலும், ஒரே நேரத்தில் பல போர்களைச் செய்வது கடினம் என்றுதான் சொல்ல முடியும், ஆனால் தொடர்பு இல்லாமல் சண்டையிடப் பழகிய ராணுவம் இது. இழப்புகள் அவளுக்கு மிகவும் உணர்திறன். எனவே, யாராவது அமெரிக்கர்களை தங்கள் நிலத்திலிருந்து வெளியேற்ற விரும்பினால், அவர்கள் அமெரிக்கர்களைக் கொல்ல வேண்டும். பின்னர் அவர்கள் மிக விரைவாக வெளியேறுகிறார்கள். அவர்கள் சோமாலியாவை ஆக்கிரமித்த கதை நினைவுக்கு வந்தால். பதினைந்து அல்லது இருபது அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டனர், அவர்கள் சதாம் ஹுசைனின் விருப்பமான திரைப்படத்தை படமாக்கும் போது மிக விரைவாக வெளியேறினர். எது தெரியுமா? "பிளாக் ஹாக் டவுன்" - அவர் இந்த படத்தை மிகவும் விரும்பினார். ஏன் என்று எனக்குத் தெரியவில்லை, ஆயினும்கூட, இது ஒரு வரலாற்று உண்மை, அவர் அதை பல முறை பார்த்தார், அதைப் பற்றி நான் படித்தேன்.
கடந்த காலத்தில் அமெரிக்கர்கள் நடத்திய இராணுவ மோதல்களை நாம் அனைவரும் எவ்வாறு கடந்து சென்றோம் என்பதைப் பாருங்கள். யூகோஸ்லாவியாவில் அவர்கள் மோதலை எவ்வாறு ஏற்பாடு செய்தார்கள் என்பதைப் பற்றி நாங்கள் பேசவில்லை, எனவே இன்னும் சில வார்த்தைகள். மீண்டும், தொடர்பு இல்லாதது: குண்டுவெடிப்புகள், ராக்கெட் தாக்குதல்கள், கடலில் இருக்கும் கப்பல்கள், சில சமயங்களில் யூகோஸ்லாவிய வான்வெளியில் கூட பறக்காத போர்-குண்டுவீச்சுகள், அதாவது, யூகோஸ்லாவியாவை நெருங்கும் போது, அவர்கள் ஏவுகணைகளை சுட்டுவிட்டு வெளியேறுகிறார்கள். ராக்கெட் தானாகவே மேலும் பறக்கிறது. சில நேரங்களில் யூகோஸ்லாவிய வான் பாதுகாப்பு கூட இந்த விமானங்களை சுட முடியவில்லை, ஏனெனில் அவை வான்வெளியில் நுழையவில்லை.
சரி, மீண்டும், அத்தகைய ஆர்ப்பாட்ட சைகைகள். உங்களுக்கு நினைவிருந்தால், பெல்கிரேடில் உள்ள சீன தூதரகத்தை ஒரு டமாஹாக் தாக்கி பலரைக் கொன்றது. கோபத்தின் புயல் இருந்தது, நிச்சயமாக, ஆனால் அது அமைதியாகிவிட்டது. அதாவது சீனாவின் கோபத்தின் புயல். ஆயினும்கூட, உயர் துல்லியமான ஆயுதங்கள் சீன தூதரகத்தில் முடிவடைந்தால், அவர்கள் அதை இலக்காகக் கொண்டிருக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள். அவர்கள் சொல்வது போல் கொஞ்சம் வணக்கம்.
ஆம், இந்த யூகோஸ்லாவிய சோகத்துடன் தொடர்புடைய ஒரு நகைச்சுவைக் கதை உள்ளது, ஒரு ஸ்டீல்த் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது, அதன் பிறகு அமெரிக்கர்கள் அதை உற்பத்தியிலிருந்து, சேவையிலிருந்து அகற்றத் தொடங்கினர். யூகோஸ்லாவியாவில் அவர்கள் "மன்னிக்கவும், அவர் கண்ணுக்கு தெரியாதவர் என்று எங்களுக்குத் தெரியாது" என்று பேட்ஜ்களை அணிந்திருந்தனர். இல்லையெனில், அவர்கள் உங்கள் மீதான மரியாதைக்காக உங்களைச் சுட மாட்டார்கள். அதாவது, அமெரிக்கர்கள் அவர் கண்ணுக்கு தெரியாதவர் என்று நினைத்தார்கள், ஆனால் அவர் அவ்வளவு கண்ணுக்கு தெரியாதவர் அல்ல. பின்னர் அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார். இந்த ஸ்டெல்த்கள் மிகவும் விலை உயர்ந்தவை என்றாலும், நீங்கள் பார்க்கிறபடி, அவை பயனற்றவை, இனி கிடைக்காது. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன, எப்படியாவது அசாதாரணமானவை, அன்னியக் கப்பல்களைப் போலவே இருக்கின்றன, ஆனால், வெளிப்படையாக, அவை முற்றிலும் போர் அர்த்தத்தைக் கொண்டிருக்கவில்லை.
செப்டம்பர் 11, 2001 அன்று அமெரிக்காவில் பயங்கரவாத தாக்குதல்களை ஏற்பாடு செய்தவர்
09/11/2013
அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல்களின் 12வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அவற்றின் தோற்றத்தின் பல பதிப்புகள் உள்ளன. "வாஷிங்டன் ஆட்சியின்" அதிகாரப்பூர்வ பதிப்பு, ஆப்கானிஸ்தானின் குகைகளில் மறைந்திருந்த பல டஜன் தாடி முஜாஹிதீன்கள், விமானங்களைக் கடத்தி, வானளாவிய கட்டிடங்கள் மற்றும் பென்டகன் கட்டிடத்தில் மோதுவதற்கு ஒரு சிக்கலான நகை நடவடிக்கையை மேற்கொண்டனர் என்று கூறுகிறது. பதிப்பு அழகாகவும் புரிந்துகொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது, அதில் பல முரண்பாடுகள் இல்லை என்றால். மற்றும் இயற்பியல் விதிகள் இல்லை என்றால்.
செப்டம்பர் 11, 2001 அன்று என்ன நடந்தது? நினைவில் கொள்வோம்.
அந்த துயரமான நாளின் விவரங்களுக்குச் செல்வதற்கு முன், உலகப் பொருளாதாரத்தின் நிலை குறித்து சில வார்த்தைகளைச் சொல்ல விரும்புகிறேன். அதில் உள்ள சிரமங்கள் இன்று நேற்றல்ல, 2008ல் அல்ல. பூமியின் மேற்பரப்பின் கீழ் எரியும் கரி வயலில் நெருப்பைப் போல, நிதி சார்ந்த பொருளாதார அமைப்பின் பிரச்சினைகள் தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் கண்ணுக்குத் தெரியாமல் புகைந்து கொண்டிருந்தன. பொது மக்களுக்கு "நெருப்பு" மேற்பரப்பில் வெடித்து சமீபத்தில் மட்டுமே தெரியும் என்றால், உலக அரசியல் உயரடுக்கிற்கு இந்த பிரச்சனை நீண்ட காலத்திற்கு முன்பே தெரியும். நான் இன்னும் கூறுவேன் - கோர்பச்சேவின் துரோகம் "உலகப் பொருளாதாரத்தை" சரிவிலிருந்து காப்பாற்றியது. 70களில் அமெரிக்காவில் இரட்டை இலக்கமாக இருந்த பணவீக்கம், நோயாளிக்கு காய்ச்சல் இருப்பதை தெளிவாகக் காட்டியது. உயர் வெப்பநிலை. மைக்கேல் கோர்பச்சேவ் சோவியத் ஒன்றியத்தை அழிக்காமல் இருந்திருந்தால், 80களின் பிற்பகுதியில் மேற்கத்திய பொருளாதாரம் இன்றைய வீழ்ச்சியில் விழுந்திருக்கும். ஆனால் இந்த வழியில் உள்ளது.
மேற்குலகில் எப்பொழுதும் பிரச்சனைகளைத் தீர்ப்பதற்கு ஒரே செய்முறை உள்ளது: போர். மேலும் அமெரிக்கா 12 ஆண்டுகளுக்கு முன்பே போருக்கு தயாராகத் தொடங்கியது. உலகளாவிய போருக்கு என்ன தேவை? எங்களுக்கு ஒரு உலகளாவிய காரணம் தேவை. உலகளாவிய ஆத்திரமூட்டல். பின்னர் செப்டம்பர் 11, 2001 நடந்தது.
யோசனை என்ன? சோவியத் இராணுவத்திற்கு எதிரான ஆப்கானியப் போரின் போது மாநிலங்களால் வளர்க்கப்பட்ட இஸ்லாமிய தீவிரவாதிகளின் அமைப்புகள், ஒரு புதிய உலக மோதலுக்கான தீப்பொறியாக திட்டமிடப்பட்டன. 2001 பெரிய அளவிலான பயங்கரவாதத் தாக்குதல்களுக்குப் பிறகு, வாஷிங்டனுக்கும் யார் காரணம் என்று சரியாக "தெரிந்தது". பஷர் அல்-அசாத் சிரியாவில் இரசாயன ஆயுதங்களைப் பயன்படுத்தினார் என்பது இன்று அமெரிக்காவிற்கு "தெரியும்".
எங்களைப் பொறுத்தவரை, போரை எங்கு தொடங்க திட்டமிடப்பட்டது என்பது முக்கிய கேள்வி. பதில் இதுதான்: நமக்கு அடுத்ததாக, எங்களுடன், எங்கள் நேரடி மற்றும் பரந்த பங்கேற்புடன். உலகப் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க, அதன் உரிமையாளர்கள் (மீண்டும் ஒருமுறை!) நிறைய இரத்தம் சிந்தப் போகிறார்கள். எங்கே? எங்கே என்பது முக்கியமில்லை. முக்கிய விஷயம் என்னவென்றால், அதில் நிறைய உள்ளது. அதனால்தான் ரஷ்யா-யு.எஸ்.எஸ்.ஆர் பெரிய இராணுவ மோதல்களின் குறுக்கு நாற்காலிகளில் தன்னைக் கண்டறிந்தது, ஏனென்றால் எங்களிடம் இந்த இரத்தம் நிறைய உள்ளது. அதனால்தான் திரைக்குப் பின்னால் உள்ள உலகம் அதை நம்மிடம் வர அனுமதிக்க விரும்புகிறது.
2001 ஆம் ஆண்டில், செச்சினியாவில் மோதல் இன்னும் முழு வீச்சில் இருந்தது, மத்திய ஆசியாவில் அமைதியின்மை இருந்தது. ரஷ்யா என்ன செய்தது? நாம் நமது நாட்டின் எல்லைகளுக்கு அப்பால் ஸ்திரமின்மையைத் தள்ளிவிட்டோம். மேலும் போர் எங்களிடம் வரவில்லை. அதன் அமைப்பாளர்கள் அதை மீண்டும் தொடங்க வேண்டும், மத்திய கிழக்கை ஒரு ஊஞ்சல் பலகையாக தயார் செய்தனர்.
ரம்ஜான் கதிரோவின் தொழில் வாழ்க்கையின் உச்சம், தனது சொந்த செச்சினியாவுக்கு இரும்புக் கையால் ஒழுங்கைக் கொண்டு வந்தது, முபாரக் மற்றும் முயம்மர் கடாபியின் வாழ்க்கையின் வீழ்ச்சியைக் குறிக்கிறது. இது ஒரு முரண்பாடு அல்ல - இது உலக புவிசார் அரசியல்.
ஆனால் இப்போது - நிலைமையைப் பற்றிய இன்றைய புரிதலுடன் - செப்டம்பர் 11, 2001 நிகழ்வுகள் பற்றிய உண்மைகளுக்குத் திரும்புவது மதிப்பு. எனது புத்தகமான "செர்சே லா பெட்ரோலியம்" இதோ ஒரு பகுதி.[49]
“முதலில், அன்றைய நிகழ்வுகளின் நினைவைப் புதுப்பித்துக் கொள்வோம். நான்கு போயிங் பயணிகள் விமானங்கள் அட்டை கட்டர்களுடன் ஆயுதம் ஏந்திய 19 அரபு பயங்கரவாதிகளால் ஒரு மணி நேரத்திற்குள் கடத்தப்பட்டன. தற்கொலை விமானிகள் விமானங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு நியூயார்க் மற்றும் வாஷிங்டனை நோக்கி பாதையை மாற்றினர். உலக வர்த்தக மையத்தின் இரட்டைக் கோபுரங்களுக்கு இரண்டு போயிங் விமானங்கள் அனுப்பப்பட்டன. வானளாவிய கட்டிடங்களில் ஒரு தீ தொடங்கியது, இதனால் அவை முற்றிலும் அழிக்கப்பட்டன. மூன்றாவது போயிங் விமானம் பென்டகன் மீது மோதியது. நான்காவது விமானத்தில் இருந்த பயணிகள் கடத்தல்காரர்களுடன் சண்டையிட்டனர், இதனால் விமானம் பென்சில்வேனியாவில் விபத்துக்குள்ளானது. இது நிகழ்வுகளின் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதிப்பாகும். பேரழிவுக்குப் பிறகு சில நாட்களுக்குள் இது இறுதி வடிவம் பெற்றது, அதிகாரப்பூர்வமானது.
இப்போது இந்த பதிப்பின் மிகவும் வெளிப்படையான முரண்பாடுகளை நினைவில் கொள்வோம். அதிகம் அறியப்படாதவற்றிலிருந்து ஆரம்பிக்கலாம்.
1. செப்டம்பர் 11, 2001 அன்று, நியூயார்க்கில் இரண்டல்ல, மூன்று கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. மூன்றாவது வானளாவிய கட்டிடத்தின் மரணம் கவனமாக மூடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 11 நிகழ்வுகள் குறித்து உருவாக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அரசு ஆணையம் இந்த உண்மையை தனது அறிக்கையில் சேர்க்கவில்லை. இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன - இந்த கட்டிடம் சிஐஏவின் நியூயார்க் தலைமையகம், உள்நாட்டு வருவாய் சேவை, பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் மற்றும் நியூயார்க் நகர அவசர மேலாண்மை ஆணையத்தின் செயல்பாட்டு மையம் மற்றும் பதுங்கு குழி. மற்றும் மிக முக்கியமாக, இரட்டை கோபுரங்களுக்கு அடுத்ததாக அமைந்துள்ள உலக வர்த்தக மையம் 7 என அழைக்கப்படும் 47-அடுக்கு வானளாவிய கட்டிடத்தில் பறக்கும் பொருள் எதுவும் மோதவில்லை. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் செப்டம்பர் 11, 2001 அன்று மாலை 5 மணியளவில் கட்டிடம் இடிந்து விழுந்தது. மேலும் அதன் அழிவின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. யாரும் இல்லை. அதே நேரத்தில், போயிங்ஸ் விபத்துக்குள்ளான கோபுரங்களைப் போலவே வீடும் "வடிவத்தில்" சரிந்தது:
2. சிதைந்த கட்டிடத்தின் வடிவமைப்பாளர்கள் ஒருமனதாக ஒரு விமானம் தாக்கும் சாத்தியக்கூறு கட்டுமானத்தின் போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது, எனவே அத்தகைய விளைவுகளுக்கு வழிவகுக்க முடியாது என்று கூறுகிறார்கள். கோபுரங்களின் அழிவு குறிப்பிடத்தக்க வகையில் சீரானதாகவும், சமச்சீர் மற்றும் முழுமையானதாகவும் இருந்தது. பெரிய வானளாவிய கட்டிடங்கள் சீட்டு வீடு போல நேர்த்தியாக மடிந்தன. செங்குத்து எஃகு தூண்களின் எச்சங்கள் இல்லாமல் - அவை முற்றிலும் சரிந்து, குப்பைகளின் குவியல்களாகவும், தூசி மேகங்களாகவும் மாறியது. காலாவதியான கட்டிடங்களை இடிப்பதில் பயன்படுத்தப்படும் ஒரு இயக்கிய வெடிப்புடன் மட்டுமே வீடுகள் மிகவும் அழகாகவும் சரியாகவும் "மடிகின்றன". இதற்கு நிறைய வெடிபொருட்கள் தேவையில்லை, ஆனால் அவை சரியான இடங்களில் வைக்கப்பட வேண்டும் (கட்டமைப்பு கூறுகளுடன் நேரடி தொடர்பில்) மற்றும் கண்டிப்பாக ஒத்திசைக்கப்பட்ட வரிசையில் வெடிக்க வேண்டும்.
3. விமானம் 8:45 மணிக்கு வடக்கு கோபுரத்தில் ஒரு செங்கோணத்தில் மோதியது மற்றும் கோட்பாட்டளவில் மையத்தில் அமைந்துள்ள கட்டிடத்தின் துணை எஃகு ஆதரவை சேதப்படுத்தியிருக்கலாம். காலை 9:03 மணியளவில், தெற்கு கோபுரத்தில் இரண்டாவது வேலைநிறுத்தம் செய்யப்பட்டது, ஆனால் மோதல் ஒரு தீவிர கோணத்தில் ஏற்பட்டது, அதாவது விமானத்தின் குப்பைகள் ஆதரவைத் தாக்கக்கூடாது. இதற்கிடையில், சேதத்தில் வேறுபாடு இருந்தபோதிலும், இரண்டு கோபுரங்களும் முற்றிலும் சமச்சீராக "இடிந்து விழுந்தன", மாடிகள் நேர்த்தியாக "இடிந்துவிட்டன", உயரமான கட்டிடங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட இடிப்பு நிகழ்வுகளில் நடக்கும். மேலும், குறைந்த சேதமடைந்த தெற்கு கோபுரம் முதலில் விழுந்தது - 9:59 மணிக்கு, மற்றும் 10:29 மணிக்கு, மிகவும் கடுமையான சேதத்தைப் பெற்ற வடக்கு கோபுரம் சரிந்தது. மற்றும் 17:00 மணிக்கு மூன்றாவது - அதில் யாரும் விபத்துக்குள்ளாகவில்லை.
4. சரிவுக்கான அதிகாரப்பூர்வ விளக்கம், எரியும் எரிபொருள் எஃகு தூண்களை உருகச் செய்தது. எஃகு உருகும் புள்ளி 1538 °C ஆகும். ஒவ்வொரு கோபுரத்திலும் 200 ஆயிரம் டன் எஃகு இருந்தது. இந்த நிறை அனைத்தும் ஒரு விமானத்தின் எரிபொருள் தொட்டிகளில் இருந்து எரிபொருளால் சூடாக்கப்பட்டு உருகியதா? எல்லாவற்றிற்கும் மேலாக, கோபுரங்களுக்குள் வந்த எரிபொருளின் அளவு வேறுபட்டது - முதல் விமானம் உள்ளே பறந்தால், இரண்டாவது எரிபொருளின் ஒரு பகுதி கட்டிடத்திற்கு வெளியே பெரிய ஃபயர்பால்களாக வெடித்தது, இது பதிவுகள் மற்றும் புகைப்படங்களில் தெளிவாகத் தெரியும். கோபுரங்களும் ஒன்றுதான், அதில் உள்ள எஃகு அளவும் ஒன்றுதான், விமானத்திலிருந்து வரும் எரிபொருளின் அளவும் வேறு, விழுந்து அழியும் பாணி ஒன்றுதான். மேலும் முதலில் விழுந்த கட்டிடம் குறைந்த எரிபொருள் உள்ள கட்டிடமா?
5. சுத்தமான விமான எரிபொருளை எரிக்கும்போது அடையும் அதிகபட்ச வெப்பநிலை 825 °C ஆகும். கோபுரத்தில் எரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் மட்டுமல்ல, எரிக்கக்கூடிய அனைத்தும். இது வெப்பநிலை குறைவதற்கு காரணமாக இருக்க வேண்டும், அதிகரிக்கவில்லை. கட்டிடங்களை வடிவமைக்கும் போது தீ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இயற்கையாகவே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சோதனைத் தீயின் போது (இங்கிலாந்து, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில்) பாதுகாப்பற்ற எஃகு கட்டமைப்புகளுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 360 °C ஆகும். பயங்கரவாதிகள் உண்மையில் இயற்பியல் விதிகளை கவிழ்த்து, தேவையானதை விட குறைந்த வெப்பநிலையில் எஃகு உருக முடிந்ததா? அல்லது அவர்கள் அதை விவரிக்க முடியாதபடி தேவையான 1538 டிகிரி செல்சியஸுக்கு அதிகரித்தார்களா? செப்டம்பர் 11 மர்மத்தின் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான ஜே. மெக்மைக்கேல், இந்த விஷயத்தில் எழுதுகிறார்: “உருகு எஃகுக்கு விமான எரிபொருளைப் பயன்படுத்துவது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு, நேர்மையாக... உலோக செயலாக்க வல்லுநர்கள் அசிட்டிலீன் டார்ச்கள், சிலிண்டர்களில் ஆக்ஸிஜன், ஜெனரேட்டர்கள், மின்சார உலைகள் மற்றும் பிற சிக்கலான சாதனங்களிலிருந்து மின்சார வளைவுகள், ஆனால் இந்த தனித்துவமான பயங்கரவாதிகள் எதைப் பயன்படுத்தினர்? மண்ணெண்ணெய், சந்தை விலையில் ஒரு கேலன் 80 சென்ட் மதிப்புடையது.
6. ஒரு பயங்கரமான தீயில், அதிகாரப்பூர்வ பதிப்பின் படி, நூறாயிரக்கணக்கான டன் எஃகு உருகியது, நூற்றுக்கணக்கான டன் கான்கிரீட் தூசியாக மாறியது. போயிங் பயணிகளில் நடைமுறையில் எதுவும் இல்லை, உடல்களின் எரிந்த துண்டுகள் மட்டுமே. இதற்கிடையில், விமானத்தின் டவரில் மோதிய கடத்தல்காரர்களில் ஒருவரான முகமது அட்டாவின் பாஸ்போர்ட் அப்படியே கீழே மிதந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது.
7. இரட்டைக் கோபுரங்கள் ஏன் துண்டு துண்டாக விழவில்லை, ஆனால் சிதைந்து, தூசியாக மாறியது ஏன் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததற்கு தீ காரணமாக இருந்தால், கட்டிடங்களின் வெவ்வேறு பகுதிகளில் சேதத்தின் சீரற்ற தன்மை மற்றும் சீரற்ற எரிப்பு ஆகியவை ஒவ்வொரு கட்டிடத்திலும் சரிவு வித்தியாசமாக நிகழும் என்பதற்கு வழிவகுக்கும். பின்னர் கான்கிரீட் மற்றும் எஃகு கற்றைகளின் துண்டுகள் ஒரு பெரிய பகுதியில் சிதறி, பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் மற்றும் குடியிருப்பாளர்களிடையே ஏராளமான உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும். அது நடக்கவில்லை. வழக்கம் போல் பெரிய குப்பைகள் எதுவும் இல்லை.
8. அதிகாரப்பூர்வ பதிப்பின் படி, கடத்தப்பட்ட விமானங்களில் மூன்றாவது, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் (ஏஏ) போயிங் 757 ஃப்ளைட் 77, பென்டகனில் மோதியது. அதிகபட்ச சேதத்தை ஏற்படுத்த, கடத்தல்காரர்கள் விமானத்தை கிடைமட்ட பாதையில் அனுப்பினர். அதாவது, அவர்கள் ஒரு காரில் இருப்பதைப் போல கட்டிடத்திற்குள் "ஓட்ட" முயன்றனர், ஆனால் ஒரு விமானத்தில் அல்ல. போயிங் 757 இன் உயரம் 13 மீட்டர், பென்டகன் 24 மீட்டர். அதாவது, விமானத்தின் விமான உயரம் தரையில் இருந்து பல மீட்டர் உயரத்தில் இருக்க வேண்டும், இது நம்பமுடியாத கடினமான சூழ்ச்சியாகும். அது ஏன் செய்யப்பட்டது? விமானம் கட்டிடத்தின் மீது மோதியதால் அதிக சேதம் ஏற்பட்டிருக்கலாம். அதே நேரத்தில், தவறவிடுவது கடினம் - பென்டகன் 117,363 சதுர மீட்டர் பரப்பளவைக் கொண்டுள்ளது. மீ. பயங்கரவாதிகள் மிகவும் கடினமான மற்றும் குறைவான பயனுள்ள விருப்பத்தை தேர்வு செய்கிறார்கள். அதே நேரத்தில், தரையில் இருந்து சில மீட்டர் உயரத்தில் பறந்து, விமானம் தெரு முழுவதும் நீட்டிக்கப்பட்ட கம்பிகளை கிழித்தெறிந்தது. ஆனால் எப்படியோ அவர் தூண்களுக்கு இடையில் கசக்க முடிந்தது, அவற்றுக்கிடையேயான தூரம் போயிங் 757 இன் இறக்கைகளை விட குறைவாக உள்ளது.
9. தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது விமானத்தைப் பார்த்த எந்தவொரு நபரும், ஒரு கட்டிடத்துடன் கிடைமட்ட மோதலின் போது, பிந்தையது தவிர்க்க முடியாமல் உடல் மற்றும் இறக்கைகள் இரண்டாலும் சேதமடையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பினும், அமெரிக்க புலனாய்வாளர்கள், விபத்துக்குள்ளான இடத்தின் புகைப்படங்களின் அடிப்படையில் ஆராயும்போது, பென்டகன் கட்டிடத்தில் இறக்கைகளின் தடயங்கள் எதுவும் இல்லாததால், போயிங் 757 மோதுவதற்கு முன்பு அதன் இறக்கைகளை கவனமாக மடித்தது. பென்டகனுக்குள் விமானச் சிதைவுகள் எதுவும் காணப்படவில்லை. அதிகாரப்பூர்வ பதிப்பின் படி, தீயின் போது அனைத்து பகுதிகளும் "ஆவியாக்கப்பட்டன", அதே போல் உலக வர்த்தக மைய கோபுரங்களின் எஃகு ஆதரவுகளும். இதற்கிடையில், மனிதகுலம் அனுபவித்த ஒவ்வொரு விமான விபத்துகளிலும், எல்லாம் ஒரு தடயமும் இல்லாமல் எரிக்கப்படவில்லை. எடுத்துக்காட்டாக, பாரிஸுக்கு அருகிலுள்ள கான்கார்ட் விமானம் புறப்பட்ட உடனேயே ஒரு ஹோட்டல் மீது மோதியபோது, அதில் மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்டது, ஆனால் போதுமான குப்பைகள் இருந்தன.
விமானம் கட்டிடத்தின் மீது மோதிய இடத்தின் முன் புல்வெளியில் குப்பைகள் எதுவும் இல்லை. ஆனால் இறக்கைகள் தாக்கத்தில் இருந்து உடைந்திருக்க வேண்டும், மேலும் அவற்றின் துண்டுகள், கனரக இயந்திரங்கள் மற்றும் வால் பகுதி ஆகியவை பேரழிவு நடந்த இடத்திலேயே தெரியும். ஆனால் தீயணைப்பு வண்டிகளுக்கு அருகில் ஒரு திருகு கூட தெரியவில்லை, இது பென்டகனில் ஒரு விமானம் மோதியதைக் குறிக்கும்.
உத்தியோகபூர்வ பதிப்பின் படி, விமானம் விபத்துக்குள்ளான சுவர் நீண்ட நேரம் நிற்கவில்லை. குறைந்தபட்சம் மணிக்கு 400 கிமீ வேகத்தில் செல்லும் விமானத்துடன் மோதியதில் அவளால் உயிர் பிழைக்க முடியவில்லை என்றாலும். ஆனால் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் போது சுவர் பாதுகாக்கப்பட்டு அந்த இடத்திலேயே வேரூன்றி நின்றது. மூன்று வயது குழந்தை மட்டுமே விமானத்திற்குக் காரணம் கூறக்கூடிய நுழைவாயில் துளையை அது தெளிவாகக் காட்டியது. மேலும் பெரிய விமானம் விபத்துக்குள்ளான இடத்திற்கு மேலே, பல மீட்டர் தொலைவில், கண்ணாடி கூட முழுவதுமாக உடைக்கப்படாத முழு ஜன்னல்களையும் நீங்கள் காணலாம். எனவே, தாக்குதல் நடந்த சில மணிநேரங்களுக்குப் பிறகு பென்டகனின் வெளிப்புறச் சுவர் "சரிந்தது".
10. இரண்டு இரட்டை கோபுரங்களின் அழிவு அதிகாரப்பூர்வ பதிப்பின் படி, எரிபொருள் கசிவு மற்றும் பயங்கரமான தீயினால் ஏற்பட்டது. இருப்பினும், பென்டகன் முன் புல்லில் மண்ணெண்ணெய் எரிந்ததற்கான தடயங்கள் எதுவும் இல்லை. புல்வெளி மிகவும் பசுமையானது. இதற்கிடையில், விமானம் இரண்டாவது கோபுரத்தில் மோதியபோது, ஒரு பெரிய எரிபொருள் வெடிப்பு ஏற்பட்டது, கட்டிடத்திற்கு வெளியே தீப்பந்தங்களை உருவாக்கியது. பென்டகனில் யாரும் இதைப் பார்த்ததில்லை. இந்த கட்டிடத்தின் அழிவு நியூயார்க்கில் இதே அடியால் விளைந்ததை விட ஒப்பிடமுடியாத குறைவான பேரழிவு ஆகும்.
11. டிஎன்ஏ ஆதாரம் மூலம் விமானம் 77 இல் இருந்த பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக அமெரிக்க அரசாங்கம் கூறியது. 100 டன் விமான அலுமினியம், விமானத்தின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் ஒரு தடயமும் இல்லாமல் அழிக்கப்பட்ட தீக்குப் பிறகு?
12. அதிசயமாக பாதுகாக்கப்பட்ட "டிஎன்ஏவின் எச்சங்கள்" இருந்தபோதிலும், அதிகாரப்பூர்வ பதிப்பின் படி, அனைத்து விமானங்களின் கருப்பு பெட்டிகளும் எரிந்தன. ஏறக்குறைய அனைத்து விமான விபத்துகளிலும் இதே போன்ற சாதனங்கள் அப்படியே இருக்கின்றன, அவற்றின் பதிவுகள் புரிந்துகொள்ளப்பட்டு ஆய்வு செய்யப்படுகின்றன.
13. நான்காவது கடத்தப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம், UA93, விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இரண்டு மணி நேரத்திற்குப் பிறகு, காலை 10:37 மணிக்கு, பென்சில்வேனியாவின் ஷாங்க்ஸ்வில்லி அருகே விபத்துக்குள்ளானது. உத்தியோகபூர்வ பதிப்பின் படி, இந்த விமானத்தின் பயணிகள் கடத்தல்காரர்களுடன் சண்டையிடத் தொடங்கினர் மற்றும் அவர்களின் திட்டங்களை (வெள்ளை மாளிகையில் வேலைநிறுத்தம்) செயல்படுத்த அனுமதிக்கவில்லை. பயங்கரவாதிகளுக்கும் பயணிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் விளைவாக, விமானம் விபத்துக்குள்ளானது. இருப்பினும், விபத்து நடந்த இடத்திலிருந்து 8 மைல் தொலைவில் குடியிருப்புப் பகுதிகளில் சில விமானச் சிதைவுகள் காணப்பட்டன. இந்திய ஏரி பகுதியில் வசிக்கும் பலர், வானத்தில் இருந்து விழுந்து எரியும் விமானக் குப்பைகள் பற்றி தெரிவித்தனர்.
14. கடத்தப்பட்ட நான்கு விமானங்களில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளனர். அவர்கள் விமானத்தில் இருந்து நேரடியாக தங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் 13 அழைப்புகளைச் செய்ய முடிந்தது. இது நம்பமுடியாதது. 2001 ஆம் ஆண்டில், அதிவேகத்திலும் உயரத்திலும் பறக்கும் ஜெட் விமானத்திலிருந்து ஒரு வெற்றிகரமான செல்போன் இணைப்புக்கான வாய்ப்பு பூஜ்ஜியத்திற்கு அருகில் இருந்தது. 2004-2005 இல் மட்டுமே, பல நிறுவனங்கள் விமானங்களில் நிலையான மொபைல் தகவல்தொடர்புகளை உறுதி செய்வதற்கான உபகரணங்களை உருவாக்கத் தொடங்கின - போயிங்ஸ் மற்றும் ஏர்பஸ்கள். விமானம் கீழே இறங்கும் போது செல்லும் வாய்ப்பும் மிகக் குறைவு. குறைந்த உயரத்தில், ஜெட் 1-8 வினாடிகளுக்குள் அதே செல்லை விட்டு வெளியேறுகிறது. இந்த நேரத்தில், தொலைபேசி அதனுடன் தொடர்பை ஏற்படுத்த நிர்வகிக்கிறது, ஆனால் ஏற்கனவே மற்றொரு கலத்தின் பகுதியில் உள்ளது. உரையாடல் தொடங்குவதற்கு முன்பே தவிர்க்க முடியாமல் முடிகிறது.
ஆனால் விமானத்தில் இருந்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள இயலாது எனில், பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எவ்வாறு பதில் இயந்திரத்தில் அவர்களின் குரலை அடையாளம் காண முடிந்தது? இந்தக் கேள்விக்கும் பதில் இருக்கிறது. சமீபத்தில், ரஷ்யாவில் ஒரு புதிய வகை மோசடி தோன்றியது. மோசடி செய்பவர்கள் வீட்டிற்கு அழைத்து, ஒருவரின் உறவினர்களிடம் அவர் காவல்துறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகக் கூறுகிறார்கள் (விபத்து, சண்டை போன்றவற்றுக்காக) அவரை வெளியேற்ற, விரும்பத்தகாத சூழ்நிலையை அமைதிப்படுத்த அவர்களுக்கு பணம் தேவை. அதனால் பாதிக்கப்பட்டவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை, தொலைபேசி "பாதிக்கப்பட்டவருக்கு" வழங்கப்படுகிறது, ஆனால் இரண்டு வினாடிகள் மற்றும் சில வார்த்தைகளைச் சொல்ல அவருக்கு நேரம் இருக்கிறது. விஷயம் என்னவென்றால், மோசடி செய்பவர்களால் பாதிக்கப்பட்ட அனைவரும் முற்றிலும் மாறுபட்ட இடத்தில் இருக்கும் தங்கள் அன்புக்குரியவர்களின் குரல்களைக் கேட்கிறார்கள், மேலும் கீழ்ப்படிதலுடன் பணத்தை எடுத்துச் செல்கிறார்கள். தொலைபேசியில் பேசுவது பகடிவாதிகள் அல்லது கைவினைஞர்கள் அல்ல - மோசடி செய்பவர்கள் எண்களின் எளிய தரவுத்தளத்தைப் பயன்படுத்தி அழைக்கிறார்கள், மேலும் அவர்களுக்குத் தெரியாத ஒரு நபரின் குரலின் சத்தம் மற்றும் உரையாடலின் தனித்தன்மையை அறிய முடியாது. உறவினர்கள் அவர்கள் கேட்க விரும்புவதைக் கேட்கிறார்கள் ...
விசாரணைப் பொருட்களில் நடந்த அழைப்புகளில் ஒன்றின் உரை உள்ளது. இந்த மார்க் பிங்காம் தனது தாயை அழைத்து, "ஹலோ, அம்மா, இது நான் தான் - மார்க் பிங்காம்"...
15. கடத்தப்பட்ட விமானங்களில் இருந்து அழைப்பாளர்கள் எவரும் அரபு கடத்தல்காரர்கள் என்று கூறப்படும் எந்த தொலைபேசி உரையாடல்களிலும் குறிப்பிடவில்லை. அத்தகைய நிலைமைகளில் எளிமையான மற்றும் முக்கியமான சொற்றொடரை யாரும் சொல்லவில்லை: "அரேபியர்கள் எங்கள் விமானத்தை கடத்தினார்கள்."
16. அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ. புஷ், செப்டம்பர் 11 நிகழ்வுகளை விசாரிக்கும் கமிஷனின் உறுப்பினர்களுடன் பேசுவதற்கான அழைப்பை நீண்ட காலமாக நிராகரித்தது மட்டுமல்லாமல், கூட்டத்திற்கு ஏற்கனவே ஒப்புக்கொண்டு, தனது சொந்த நிபந்தனைகளை விதித்தார்:
♦ அவர் ஒரு நேரம் வரையறுக்கப்பட்ட உரையாடலை வலியுறுத்தினார் - ஒரு மணி நேரம்;
♦ அமெரிக்கத் தலைவர் துணை ஜனாதிபதி டிக் செனியுடன் மட்டுமே சாட்சியம் அளிக்க ஒப்புக்கொண்டார்;
♦ இந்த வழக்கில், கமிஷனில் இருந்து இரண்டு பேர் மட்டுமே இருக்க வேண்டும் - தலைவர் மற்றும் அவரது துணை.
கடினமான பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு, வெள்ளை மாளிகையில் உரையாடல் நடைபெறும் என்றும், கமிஷனின் 10 உறுப்பினர்களும் பங்கேற்பார்கள் என்றும் கட்சிகள் ஒப்புக்கொண்டன. காலக்கெடுவும் நீக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியிடம் இருந்து விரிவான தகவல்களை கமிஷன் பெற முடியும் என்று தெரிகிறது. இருப்பினும், எல்லாம் அவ்வளவு எளிதல்ல. இந்த "உரையாடலுக்கு" புஷ்ஷின் ஒப்புதலைப் பெற, நாங்கள் ஒப்புக் கொள்ள வேண்டும்:
♦ வீடியோ, ஆடியோ பதிவு, அல்லது அதன் படியெடுத்தல் கூட இருக்காது;
♦ புஷ்ஷோ அல்லது செனியோ உறுதிமொழி எடுக்க வேண்டியதில்லை.
ஏப்ரல் 2004 இல் "உரையாடல்" நடந்தாலும், அமெரிக்கத் தலைவர்கள் தங்கள் காங்கிரசார்களிடம் என்ன சொன்னார்கள் என்பது இன்றுவரை தெரியவில்லை. இந்த சூழ்நிலையின் அபத்தத்தை புரிந்து கொள்ள, ஒரு சாட்சி நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படுகிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள், ஆனால் அவர் மற்றொரு சாட்சியின் முன்னிலையில் மட்டுமே பேச ஒப்புக்கொள்கிறார். எதற்காக? அவருடைய சாட்சியத்தைக் கேட்பதற்கும் முரண்பாடுகளைத் தவிர்ப்பதற்கும். சாட்சியின் சாட்சியம் பின்னர் வகைப்படுத்தப்படுகிறது. மிக முக்கியமாக, உண்மையைச் சொல்ல யாரும் அவரைக் கட்டாயப்படுத்தவில்லை - எல்லாவற்றிற்கும் மேலாக, சாட்சி சத்தியம் செய்யவில்லை ...
அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ பதிப்பு உள்ளது, அதை மறுக்கும் உண்மைகள் உள்ளன. விரைவில் உண்மையை அறிய மாட்டோம். ஒரு கேள்விக்கு நான் கவலைப்படுகிறேன்.
பென்டகனைத் தாக்கியதாகக் கூறப்படும் விமானத்தின் பயணிகளுக்கு என்ன நடந்தது, அனைத்து கணக்கீடுகளின்படியும் இந்த தாக்குதல் போயிங் 757 மூலம் நடத்தப்படவில்லை என்றால்?
உக்ரேனிய பாதிக்கப்பட்டவர்
03/08/2014
வெவ்வேறு மாநிலங்களில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு பற்றி பேசுகையில், உக்ரைன் தலைப்பில் தொடுவது மிகவும் தர்க்கரீதியானது, ஏனென்றால் இது மற்றொரு ஆக்கிரமிப்பு, ஒரு புரட்சிகர பாதையில் மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது.
அவர்கள் சொல்வது போல், உலர்ந்த எச்சத்தை சுருக்கமாகக் கூறுவோம். உக்ரைனில் பட்டு ஜனாதிபதி இல்லை. அவர் மீது எங்களுக்கு எந்த அனுதாபமும் இல்லை. ஆயினும்கூட, ஓய்வூதியங்களும் சம்பளமும் அவருக்குக் கீழ் வழங்கப்பட்டன, எல்லாம் சரியாக இருக்க பதினைந்து பில்லியன் டாலர்கள் கடன் வாங்க வேண்டியிருந்தது. ஆனால் ஸ்திரத்தன்மை இருந்தது, இல்லையா? ஆகஸ்ட் மாதத்தில் பயங்கரமான எதுவும் நடக்கவில்லை.
ஐரோப்பிய ஆக்கிரமிப்பு ஒப்பந்தத்தில் யானுகோவிச் கையெழுத்திடாததால் நிலைமை அவிழ்க்கத் தொடங்கியது. சோகமான நிகழ்வுகள் நிகழ்ந்தன: ஆயுதமேந்திய கிளர்ச்சி, அதிகாரத்தைக் கைப்பற்றுதல். அதில் பணமே இல்லை என்பது தெரியவந்தது. இப்போது தேவைப்பட்டது பதினைந்து பில்லியன் அல்ல, முப்பத்தைந்து. எரிசக்தி துறையை தனியார் மயமாக்குவது அவசர தேவை. சமூக நலன்களை அவசரமாக குறைக்கவும் மற்றும் கட்டணங்களை அதிகரிக்கவும்.
அதாவது, அதே அதிர்ச்சி சிகிச்சை மற்றும் தனியார்மயமாக்கல் தொடங்கியது, இது சில சிக்கல்களை செயற்கையாக உருவாக்குவதன் விளைவாகும். நீங்கள் வெளியே சொல்ல முடியாது: "உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஊதியத்தை குறைப்போம். ஓய்வூதியர்களுக்கான ஓய்வூதியத்தை குறைப்போம். எல்லோரும் சொல்வார்கள்: "நீங்கள் எதைப் பற்றி பேசுகிறீர்கள்? உனக்கு பைத்தியமா, அல்லது என்ன?”
ஒரு அரசியல்வாதி எப்படி சொல்ல முடியும்? தனக்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். “உங்கள் வாழ்க்கைத் தரத்தைக் குறைப்போம்” என்ற முழக்கத்துடன் தேர்தலுக்குச் செல்லும் எந்தக் கட்சியும் இல்லை. இதன் பின்னணிக்கு எதிராக, "நாங்கள் திறமையான மேலாளர்கள் என்பதால், உங்கள் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துவோம்" என்று கூறும் மற்றொரு அரசியல்வாதி இருந்தால், அவர்கள் இரண்டாவது நபருக்கு வாக்களிப்பார்கள். இருப்பினும், ஒருவேளை, வாழ்க்கைத் தரத்தை குறைக்காமல் சூழ்நிலையிலிருந்து வெளியேற உண்மையான வாய்ப்பு இல்லை. இவை ஏற்கனவே மனித உளவியலின் அம்சங்கள், அரசியலின் அம்சங்கள்.
எனவே, சில நிகழ்வுகளுக்குப் பிறகு, வாழ்க்கைத் தரத்தைக் குறைப்பதற்கும், மக்கள் விரும்பாத முடிவுகளை எடுப்பதற்கும் ஒரு காரணம் உருவாகத் தொடங்குவதைப் பார்க்கும்போது, இந்த ஒட்டுமொத்த குழப்பத்தின் நோக்கம் இந்த விரும்பத்தகாத முடிவுகளே என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
மொத்தத்தில், உக்ரைன் இன்று என்ன சாதித்துள்ளது? நிலையற்ற தன்மை. மாநிலம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. முன்னதாக, உக்ரைனில் பெரிய அளவில் ராணுவம் இல்லை. அது சிறியது - மொத்தம் தொண்ணூறு ஆயிரம் இராணுவம். இது மிகவும் குறைவு. பின்னர் அது முக்கியமாக உள் துருப்புக்களைக் கொண்டுள்ளது. இப்போது உக்ரைனில் போலீஸ் இல்லை, ஏனென்றால் தங்கள் கடமையின் நேர்மையான செயல்திறனுக்காக அவர்களும் குற்றவாளிகளாக மாறக்கூடும் என்பதை காவல்துறை கண்டிருக்கிறது. காவல்துறை - அரசின் தூண்களில் ஒன்று - வெட்டப்பட்டது. சுமார் நூறு பேர் இறந்தனர், பல நூறு பேர் ஊனமுற்றனர்.
கியேவில் அழிக்கப்பட்டதை மீட்டெடுக்க பத்து மில்லியன் டாலர்கள் தேவைப்படுகிறது. தற்போது அவர்களை தேடி வருகின்றனர். அவர்கள் மைதானின் ஸ்பான்சர்கள் மற்றும் மைதான் பங்கேற்பாளர்களிடம் உரையாற்றுகிறார்கள்.
எதற்காக? நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? அப்படியென்றால் ஒன்பது மாதங்களுக்கு முன்பே தேர்தல் நடக்குமா? இது உண்மையில் அவ்வளவு முக்கியமானதா?
ஒரு வருடம் முன்னதாக தேர்தல் நடத்தினால் நூறு மனித உயிர்கள் உண்மையில் மதிப்புக்குரியதா? அதனால் யூலியா சிறையிலிருந்து வெளியேறுகிறாரா? இவரின் கட்டுரை குற்றவியல் கட்டுரையாக இருக்க நூறு பேர் சாக வேண்டியதா? ஒப்புக்கொள், ஏன் என்பது தெளிவாக இல்லை.
அல்லது தன்னலக்குழுக்கள் கவர்னர்களாக மாறுவதற்காக இந்த முழு கதையும் நடந்ததா? இதுவும் ஒருவித விசித்திரமானது. உக்ரேனிய குடிமகனுக்கு புலப்படும் எந்த நன்மையும் காட்டப்படவில்லை, எனவே அவர் உணர்ச்சிகளை ஊட்டுகிறார்: "நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் சுதந்திரமாகிவிட்டோம், இறுதியாக நாங்கள் விடுவிக்கப்பட்டோம்." எதிலிருந்து? யானுகோவிச்சிலிருந்து? எனவே ஒரு வருடத்தில் நீங்கள் அவரிடமிருந்து விடுபடுவீர்கள். பின்னர், உண்மையில், நீங்கள் 2004 இல் யானுகோவிச்சிலிருந்து உங்களை விடுவித்தீர்கள். மூன்று சுற்றுகளில் அவர்கள் முழுமையாக விடுவிக்கப்பட்டனர், ஜனநாயக தேர்தல்கள் நடத்தப்பட்டன. சுதந்திரம் முற்றிலுமாக வென்றது - அவ்வளவுதான், யானுகோவிச் இல்லை. நீங்கள் அவரை அகற்ற விரும்பினால் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஏன் அவரை மீண்டும் தேர்ந்தெடுத்தீர்கள்?
எதிர்க்கட்சிகளுக்கு என்ன தேவை என்பதைப் பற்றி நாம் கடுமையாக சிந்திக்க எல்லா காரணங்களும் இருப்பதாக எனக்குத் தோன்றுகிறது? பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமையை முற்றிலுமாக சீர்குலைத்து, குண்டர்களின் அட்டூழியங்கள் மூலம் உக்ரைனில் ஒரு போரை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும், எனவே அவர்கள் அவர்களை நிராயுதபாணியாக்கவில்லை. பின்னர் பாசிஸ்டுகள் முற்றிலும் எதிர்மறையாக நடந்து கொள்ளத் தொடங்கினர். பிசாசைப் போல எங்காவது தள்ளப்பட வேண்டும் என்று தோன்றுகிறது, அதனால் குறைந்த பட்சம் காட்சி சாளரம் அழகாக இருக்கும். ஆம், எங்களிடம் அதிகப்படியான விஷயங்கள் இருந்தன, ஆனால் அனைத்தும் கடந்த காலத்தில் உள்ளன. பாசிஸ்டுகள் இருந்தார்கள், கரைந்தார்கள், பாசிஸ்டுகள் இல்லை, அவ்வளவுதான். ஜனநாயகக் கட்சியினர் மட்டுமே எஞ்சியிருந்தனர்.
இல்லை, இந்த பாசிஸ்டுகள் முன்னுக்கு வந்து, ரஷ்யா உட்பட பல மக்களுக்கு ஒத்துழைப்பை சாத்தியமற்றதாக ஆக்குகிறார்கள். ஆனால் அதன் செயல்களால், கியேவில் உள்ள முறையான மையத்திற்கு உதவிய ரஷ்யா, என் கருத்துப்படி, உடனடியாக இந்த காட்சியை மீண்டும் எழுதத் தொடங்கியது.
நாங்கள் தலையிட மாட்டோம், உக்ரைனில் குழப்பம் தொடங்கும், ஒருவேளை, சில உறுதியற்ற செயல்களைத் தொடங்குவோம் என்று அவர்கள் நம்பினர். அல்லது நாங்கள் இராணுவ மோதல்களில் ஈடுபட்டு உக்ரைனின் முழுப் பகுதிகளையும் ஆக்கிரமிப்பதைத் தொடங்கும் அளவுக்கு முட்டாள்களாக மாறிவிடுவோம். இதுதான் அவர்களுக்குத் தேவை. ரஷ்யா ஏதோ செய்கிறது என்று கூக்குரலிட அவர்களுக்கு ஒரு போர், ஒரு ஆக்கிரமிப்பு தேவை.
ஆனால் ரஷ்யா எதுவும் செய்யவில்லை. ரஷ்ய கடற்படை கருங்கடலில் நிறுத்தப்பட்டது, அது அங்கேயே உள்ளது. அங்கே வீரர்கள் இருந்தார்கள், அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். கிரிமியாவில் கண்ணியமான மக்கள் தோன்றினர் - தற்காப்புப் படைகள், ஒழுங்கை மீட்டெடுத்தனர், யாரையும் கைது செய்யவில்லை, யாரையும் கொல்லவில்லை, யாரையும் கொள்ளையடிக்கவில்லை, எதையும் செய்யவில்லை - அவர்கள் அங்கேயே நின்றனர், அவ்வளவுதான். மற்றும் எல்லாம் அமைதியாக, அமைதியாக இருக்கிறது.
நாங்கள் மேலும் நகர மாட்டோம், ஏனென்றால் கண்ணியமானவர்களை அழைக்கக்கூடிய சட்டபூர்வமான அரசாங்கம் அங்கு இல்லை. மேலும் கண்ணியமான மக்கள், உங்களுக்குத் தெரிந்தபடி, அழைப்பின்றி எங்கும் செல்ல வேண்டாம். கண்ணியமானவர்களை அழைக்க வேண்டும், அவர்கள் வரலாம்.
எனவே, மேலும் வளர்ச்சி காட்சி தென்கிழக்கு உக்ரைன் பகுதிகளில் வசிப்பவர்கள் சார்ந்துள்ளது. இந்த தன்னலக்குழுக்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களை அவர்கள் ஒழுங்கமைத்து வெளியேற்றினால், கண்ணியமான மக்கள் அவர்களுக்கும் உதவ முடியும். பின்னர் ஒழுங்கு மண்டலம் விரிவடையும். ஆனால் அது மோதலின்றி விரிவடைய வேண்டும். ஏனெனில் உக்ரேனிய மற்றும் ரஷ்ய இராணுவங்களுக்கு இடையிலான போரும் மோதலுமே மேற்கத்திய நாடுகளுக்குத் தேவை.
அதனால்தான் அவர் உக்ரைனை வெறுமனே தியாகம் செய்தார். அவர்களின் ஸ்கிரிப்ட் மீண்டும் எழுதப்பட்டதால், இப்போது அவர்கள் யோசித்து, மீண்டும் ஒருங்கிணைத்து ஏதாவது பதிலளிப்பார்கள். என்னவென்று எனக்குத் தெரியவில்லை, ஒருவித தூண்டுதல் என்று நான் நினைக்கிறேன். பிளாக்வாட்டரில் இருந்து கூலிப்படையினர் அங்கு தோன்றுவதாக ஏற்கனவே தகவல் உள்ளது. அவர்கள் எப்பொழுதும் சில வகையான ஆத்திரமூட்டல்களை மேற்கொள்கின்றனர்;
கேள்வி: அதே ஆத்திரமூட்டல்கள் ரஷ்யாவில் உள்ள நமது தொகுதி நிறுவனங்களிலும் தொடங்கும் என்று அச்சுறுத்தல் உள்ளதா?
N. ஸ்டாரிகோவ்: உக்ரைனில் ஆட்சி கவிழ்ப்பை நடத்திய பிறகு அமெரிக்கர்கள் நிறுத்துவார்களா? உக்ரைன் அவர்களுக்கு எதுவும் தேவையில்லாத ஒருவித எல்லையா? வெளிப்படையாக இல்லை. உக்ரைன் இலக்கு அல்ல. உக்ரைன் ஒரு வழிமுறையாகும். அடுத்த இலக்கை அடைவதற்கான வழிமுறை.
அடுத்த இலக்கு நீயும் நானும். நீங்கள் விளையாடக்கூடிய தேசிய, ஊழல், பொருளாதாரம், எதுவாக இருந்தாலும் நமது நாடு பிரச்சனைகள் நிறைந்தது. எல்லாமே இருக்கிறது. இதை எப்போது செய்வார்கள்? அவர்கள் இதை எப்போதும் செய்கிறார்கள். 2011-2012 காலகட்டத்தில் இந்த மேட்ரிக்ஸை நாங்கள் பம்ப் செய்ய முடிந்தது. பின்னர் ஒருமுறை - எல்லாம் போய்விட்டது. அவர்கள் மார்ச் ஆஃப் மில்லியன்களை எப்போது செய்யப் போகிறார்கள் என்பது நினைவிருக்கிறதா? அதற்கு அவர்கள் பெற்ற பணத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, அவர்கள் வெளியே எடுக்க விரும்பும் நபர்களின் எண்ணிக்கையிலும். ஆனால், கடவுளுக்கு நன்றி, அவர்கள் மிகக் குறைவாகவே வெளியே கொண்டு வந்தனர். ஆனால் அது என்ன ஒரு ஊஞ்சல்! அவர்கள் விரும்பியது புரிகிறதா? நகரங்களின் சதுக்கங்களை நிரப்பி அதன் மூலம் ஒரு சதிப்புரட்சியை மேற்கொள்ளுங்கள். அது மாறிவிட்டால் - இரத்தமற்றது, அது வேலை செய்யவில்லை என்றால் - இரத்தக்களரி. முக்கிய விஷயம் அதை செயல்படுத்த வேண்டும், அவர்கள் கவலை இல்லை, அவர்கள் மனித உயிர்களை பற்றி கவலை இல்லை.
எனவே, அவர்கள் இதை எப்போது செய்வார்கள் என்பதை நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியும். உலகில் ஆட்சிக்கவிழ்ப்புக்கு இலவச நேரடி ஜனநாயகத் தேர்தல்களைத் தவிர வேறு எதுவும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அனைத்து ஆட்சிக்கவிழ்ப்புகளும் அல்லது அவற்றில் சிலவும் தேர்தல் முடிவுகள் அங்கீகரிக்கப்படாத பின்னணியில் நிகழ்கின்றன. மாநில டுமாவிற்கு எங்கள் தேர்தல் எப்போது? எல்லாவற்றிற்கும் மேலாக, இந்தத் தேர்தல்கள் நாடு முழுவதும் நடைபெறுகின்றன, உண்மையான அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது.
எமது மக்கள் அதிக அதிகார மட்டத்தில் இந்த தேர்தல்களுக்கு அதிக விருப்பத்துடன் செல்லும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளனர். ஏறக்குறைய அனைவரும் ஜனாதிபதித் தேர்தலில் பங்கேற்கிறார்கள், டுமா தேர்தல்களில் கொஞ்சம் குறைவாக, சில காரணங்களால், நகராட்சி மட்டத்தில், அங்குள்ள அனைவரையும் குச்சிகளால் அடிக்கலாம். இது வேறு வழியில் இருக்க வேண்டும் என்றாலும், இந்த நகராட்சி நிலை எங்களுக்கு நெருக்கமாக உள்ளது, அதன்படி, வட்டி அதிகமாக இருக்க வேண்டும். ஆனாலும் இது அப்படியல்ல.
எனவே, உக்ரைனில் என்ன நடந்தது என்பதிலிருந்து நீங்களும் நானும் பாடம் கற்றுக்கொண்டு 2016 க்கு தயாராக வேண்டும். அங்குதான் அரசாங்கத்தை அசைக்க முயற்சிகள், நிலைமையை அசைக்க முயற்சிகள் நடக்கும்.
(உரை தட்டச்சு: Inna Bychikhina, Tatyana Dombrovska. எடிட்டிங்: Natalya Rizaeva)
அத்தியாயம் 6 ரஷ்யா என்ன செய்ய வேண்டும்?
நித்திய ரஷ்ய கேள்வி: என்ன செய்வது? இதற்கான விடையை வரலாற்று ஆய்வு மூலம் காணலாம். மக்கள் வாழவும் வளரவும் விரும்பியபோது எப்போதும் செய்ததை நாம் செய்ய வேண்டும். உங்கள் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் நலன்களைப் பாதுகாக்கவும். இதற்கு நமக்கு ஒரு சக்திவாய்ந்த கருவி தேவை - ஒரு வலுவான இராணுவம். மேலும் ஒவ்வொரு சிப்பாய், தொழிலாளி மற்றும் தலைவர் தனது நாடு மற்றும் அவரது மக்களின் சரியான தன்மையை நம்புவதற்கு ஒரு சக்திவாய்ந்த சித்தாந்தம். இங்குதான் புதிய நூற்றாண்டு மற்றும் தகவல் பரிமாற்றத்தில் புதிய வாய்ப்புகள் உடனடியாக நம் தாத்தாக்கள் தீர்க்காத பல தனித்துவமான சிக்கல்களை முன்வைக்கின்றன. தகவல் இடத்தைக் கட்டுப்படுத்துவது அவசியம், இல்லையெனில் எங்கள் எதிரிகள் தங்கள் "பெரெஸ்ட்ரோயிகா தந்திரத்தை" வெற்றிகரமாக மீண்டும் செய்ய முடியும் - தங்கள் சொந்த புவிசார் அரசியல் திட்டத்தின் "பயனற்ற தன்மை மற்றும் பயனற்றது" என்ற எண்ணத்தை நம் மக்களில் ஏற்படுத்துங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, நாங்கள் 1991 இல் உலகில் அடியெடுத்து வைத்தோம், நாங்கள் நமக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று அப்பாவியாக நினைத்தோம். யதார்த்தம் நிதானமாக மாறியது - சீரழிவு, மக்கள் தொகை சரிவு மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் இல்லாமை. ரஷ்யா மீதான மேற்கு நாடுகளின் ஆசையின் சின்னம் எக்காளம். எல்லா அர்த்தத்திலும் ஒரு குழாய். ஒரு பொருளாதாரம் இருப்பதற்கான ஒரு வழியாக, வளங்களை "அங்கு" செலுத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. மக்கள், அவர்களின் கலாச்சாரம் மற்றும் மரபுகளுக்கான ஒரு முன்னோக்காக.
நமக்காகப் பாதுகாப்பதற்கான வழி, நமது தனித்துவத்தைப் பற்றிய தெளிவான விழிப்புணர்வுதான். நாம் ஒரு தனி பன்னாட்டு நாகரீகம். நமது மதிப்புகள் வேறு, நமது மனக் குறியீடு வேறு. எங்களைப் பொறுத்தவரை, முக்கிய விஷயம் நேர்மை, தொத்திறைச்சி வகைகளின் எண்ணிக்கை அல்ல.
நாங்கள் வேறுபட்டவர்கள், நீங்கள் மேற்கு நாடுகளுக்கு வரும்போது இதை நீங்கள் தெளிவாக உணர்கிறீர்கள். உங்கள் சொந்த தனித்துவத்தை விட்டுக்கொடுக்க முயற்சிப்பது எங்கும் இல்லாத பாதை. மாறாக, உங்கள் நலன்களை நீங்கள் தீவிரமாகப் பாதுகாக்க வேண்டும். அனைத்து பகுதிகளிலும். தங்கள் இராணுவத்திற்கு உணவளிக்க விரும்பாதவர்கள் வேறொருவருக்கு உணவளிப்பார்கள் என்று நெப்போலியன் ஒருமுறை சரியாகக் குறிப்பிட்டார். இந்த விதி உலகளாவியது என்பதை அவர் தெளிவுபடுத்த மறந்துவிட்டார். உங்கள் சொந்த அறிவியலுக்கு உணவளிக்க விரும்பவில்லை என்றால், வேறொருவருக்கு உணவளிக்கவும். நமது விஞ்ஞானிகள் எங்கே போனார்கள்? உங்கள் சொந்த கல்விக்கு நீங்கள் உணவளிக்கவில்லை என்றால், நீங்கள் மற்றவருக்கு உணவளிப்பீர்கள். இன்று குழந்தைகளுக்கு கற்பிப்பது எங்கே சிறந்தது? மற்றும் பல.
எங்களிடம் ஒரு பாதை மற்றும் "என்ன செய்வது?" என்ற கேள்விக்கான பதில் உள்ளது. ஒன்று தனித்துவமான ரஷ்ய நாகரிகத்தைப் பாதுகாக்கும் சக்திவாய்ந்த இறையாண்மை அரசை உருவாக்குவது.
ரஷ்யா ரூபிளை எப்படி ஆதரிக்க முடியும், டாலரை அல்ல
04/03/2014
"ரஷ்யாவில் பொருளாதார வளர்ச்சியின் நிதி ஆதாரங்கள்: இருப்புக்கள் என்ன?" என்ற தலைப்பில் நான் ஒரு வட்ட மேசையில் பங்கேற்றேன். இது மாநில டுமா கட்டிடத்தில் நடைபெற்றது, நிகழ்ச்சியில் மாநில டுமா தலைவர் செர்ஜி நரிஷ்கின், துணை கலந்து கொண்டார். ரஷ்யாவின் மத்திய வங்கியின் தலைவர் Ksenia Yudaeva, மாநில டுமா பிரதிநிதிகள், நிபுணர்கள், அத்துடன் பல பாராளுமன்றம் அல்லாத கட்சிகளின் தலைவர்கள்.
ஊடகங்கள் இந்த நிகழ்வை மிகவும் குறைவாகவே செய்தி வெளியிட்டன. அறை முழுவதும் கேமராக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் இருந்தபோதிலும், அவர்கள் கிட்டத்தட்ட சொல்லவில்லை என்று நீங்கள் கூறலாம். தலைப்பு மிகவும் முக்கியமானது: மத்திய வங்கியின் துணைத் தலைவர் க்சேனியா யுடேவா உண்மையில் நமது தேசிய நாணயத்தின் மாற்று விகிதத்தின் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க செய்த பணிகள் குறித்து அறிக்கை செய்தார்.
நிறைய செய்யப்பட்டுள்ளது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல், எல்லாம் செய்யப்படவில்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த வட்ட மேசையில் நான் முன்மொழிந்த தீர்வு வெறுமனே மேற்பரப்பில் உள்ளது. வளர்ந்த மேற்கத்திய நாடுகளில், வேறொரு நாணயத்தில் கணக்கைத் திறக்க முடியாது. அமெரிக்காவில் நீங்கள் ரூபிள் அல்லது யூரோக்களில் ஒரு கணக்கைத் திறக்க முடியாது, நீங்கள் ஒரு டாலர் கணக்கைத் திறக்க முடியாது. இவை அனைத்தும் உங்கள் நாணயத்தை ஆதரிக்கும் கூறுகள். இது இன்னும் எங்களிடம் இல்லை. ரஷ்யாவிற்குள், நீங்கள் வெளிநாட்டு நாணயத்தில் ஒரு கணக்கைத் திறக்கலாம், நீங்கள் வெளிநாட்டு நாணயக் கடனைப் பெறலாம். ஐரோப்பாவில், யாரும் உங்களுக்கு டாலர்களில் கடன் கொடுக்க மாட்டார்கள், ரஷ்யாவில் அவர்கள் அதைச் செய்து தீவிரமாக வழங்குகிறார்கள். இது ரூபிள்களுக்கு அல்ல, டாலர்களுக்கான தேவையை உருவாக்க வழிவகுக்கிறது. இவை அனைத்தும் இறுதியில் நமது ரூபிள் பலவீனமடைவதற்கும் டாலரில் நமது பொருளாதாரம் அதிக அளவில் சார்ந்திருப்பதற்கும் வழிவகுக்கிறது.
ஊகங்கள் எதுவும் இல்லாதபடி மீண்டும் ஒருமுறை விளக்குகிறேன்: நான் ரஷ்யாவில் கரன்சி வைத்திருப்பதைத் தடை செய்யக் கோரவில்லை, அதை நடப்பதைத் தடை செய்யுமாறு நான் கோரவில்லை. ரஷ்யாவில் வெளிநாட்டு நாணயத்திற்கான ரூபிள் பரிமாற்றம் இலவசமாக இருக்க வேண்டும். ஆனால் ரஷ்ய அரசு டாலரையோ யூரோவையோ அல்ல, ரூபிளை ஆதரிக்க வேண்டும். இதைச் செய்ய, சாத்தியமான எல்லா வழிகளிலும் நமது நிதி அமைப்பில் வெளிநாட்டுப் பணம் இருப்பதைக் குறைக்கவும். அமெரிக்காவிலும் யூரோப் பகுதியிலும் இப்படித்தான் செயல்படுகிறார்கள். எனவே, இப்போது என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும்?
1. இன்று 700 ஆயிரம் ரூபிள் தொகையில் மக்கள் தொகை வைப்புகளுக்கு அரசு உத்தரவாதம் அளிக்கிறது. இந்த ரூபிள் தொகையின் அளவு வெளிநாட்டு நாணய வைப்பு உட்பட. அது சரியல்ல. ரஷ்யா ரூபிள் வைப்புகளுக்கு மட்டுமே உத்தரவாதம் அளிக்க முடியும், ஏனெனில் ரூபிள் மட்டுமே நமது தேசிய நாணயம்.
2. சட்டத்தை மாற்றுவது மற்றும் ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து (முன்னுரிமை ஒரு வருடம் கழித்து) வங்கியின் உரிமம் திவால் அல்லது ரத்து செய்யப்பட்டால், வைப்புத்தொகை காப்பீட்டு நிறுவனம் வைப்புத்தொகையாளர்களுக்கு ரூபிள் வைப்புத்தொகையை மட்டுமே திருப்பிச் செலுத்தும். வெளிநாட்டு நாணயத்தில் வைப்புத்தொகை காப்பீடு செய்யப்படாது, ஆனால் தடை செய்யப்படாது. ரஷ்யாவின் எந்தவொரு குடிமகனும் அத்தகைய வைப்புத்தொகையை யூரோக்கள் அல்லது டாலர்களில் திறக்க முடியும், ஆனால் பின்னர் அவரது பணத்தை திரும்பப் பெறாத ஆபத்து முற்றிலும் அவரிடம் உள்ளது. இது நியாயமானது மற்றும் நியாயமானது.
3. சமீபத்தில் ரூபிள் நாணயத்திற்கு எதிராக விலை வீழ்ச்சியடைந்தது, பின்னர், எங்கள் நிதி திறன்களை மதிப்பீடு செய்த பிறகு, ரூபிள் வைப்புத்தொகையின் அளவை அதிகரிப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது, இது இன்றைய 700 ஆயிரம் முதல் 900 ஆயிரம் வரை மாநிலத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படும் ஒரு வருடத்திற்குள் வெளிநாட்டு நாணய வைப்புகளை மூடுவதன் மூலமும், ரூபிளுக்கு வெளிநாட்டு பணத்தை மாற்றுவதன் மூலமும், ரூபில் வைப்புத்தொகையைத் திறப்பதன் மூலமும் மக்கள் தொகை அர்த்தமுள்ளதாக இருக்கும்.
ரூபிளை மேலும் நிலையானதாகவும் வலுவாகவும் மாற்ற நாம் பயன்படுத்தக்கூடிய பல நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும். இதன் பொருள் ரஷ்யாவின் நிதி அமைப்பை மிகவும் நிலையானதாகவும் வலுவாகவும் ஆக்குகிறது. நமது நாட்டின் தலைமை சுதந்திரமான வெளியுறவுக் கொள்கையை கடைபிடித்தால், அதற்கு எதிராக நமது "பூகோள அரசியல் பங்காளிகள்" தங்கள் தாக்குதலை நடத்துவதை இன்று காண்கிறோம்.
எதிர்காலத்தில் ரஷ்யாவிற்குள் உள்ள நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு வெளிநாட்டு நாணயத்தில் கடன் கொடுப்பதில் இருந்து படிப்படியாக விலகிச் செல்வது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு நுட்பமான விஷயம், விரும்பினால் எளிதாக நிறைவேற்றப்படுகிறது.
இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு Sberbank ஆல் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஆகும், இது "திடீரென்று" வெளிநாட்டு நாணயத்தில் கடன்களை வழங்குவதை நிறுத்தியது, "மக்கள் தொகை நாணய அபாயங்களைக் குறைக்க உதவுகிறது"[50].
எனவே நிதி பனி உடைந்துவிட்டது போல் தெரிகிறது. மேலும் அவர் மிகவும் சுறுசுறுப்பாக புறப்பட்டார்.
ஆனால், "அதிகபட்ச திட்டத்தை" பொறுத்தவரை, இது கிரேட் ஃபாதர்லேண்ட் கட்சிக்கு தெளிவாக உள்ளது மற்றும் எங்கள் திட்டத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது:
"சர்வதேச சட்டத்தை விட தேசிய சட்டத்தின் முன்னுரிமை. நிதி இறையாண்மையை மீட்டெடுப்பது - அதன் நாணயத்தை இறையாண்மையாக வெளியிட ரஷ்ய அரசாங்கத்தின் உரிமை. சட்டத்தை மாற்றுவதன் மூலம் ரஷ்ய கூட்டமைப்பின் மத்திய வங்கியின் சுதந்திரத்தை மாநிலத்திலிருந்து பறித்தல்.
இயற்கை வளங்களை நிர்வகிக்க மாநிலத்தின் தனி உரிமை. பிரித்தெடுக்கப்பட்ட வளங்களின் உரிமையை அரசின் கைகளில் வைத்திருத்தல். தேசிய நாணயத்திற்கான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தைகளில் வளங்களை விற்பனை செய்தல் - ரூபிள்."
“தேசிய நாணயத்திற்கான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தைகளில் வளங்களை விற்பனை செய்தல் - ரூபிள்” என்ற உருப்படி தொடர்பான கிரேட் ஃபாதர்லேண்ட் கட்சியின் திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்படத் தொடங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது.
எனவே, இந்த வட்ட மேசையில் எனது உரையின் உரையையும், அதற்கு பத்திரிகைகளின் எதிர்வினையையும் உங்கள் கவனத்திற்குக் கொண்டு வருகிறேன்.
மார்ச் 26, 2014, மாஸ்கோ, மாநில டுமா
"ரஷ்ய பொருளாதாரத்தின் தற்போதைய நிலைமை அரசியலில் உள்ள சூழ்நிலையை பெருகிய முறையில் சார்ந்து வருகிறது என்று நான் கூற விரும்புகிறேன், ரஷ்யனை அல்ல, ஆனால் மேற்கத்திய அரசியலில் கூட. இன்றைய ரூபிள் மாற்று விகிதத்தில் டாலர் மாற்று விகிதத்தில் சுமார் 3-3.5 ரூபிள் மற்றும் யூரோ மாற்று விகிதத்தில் 4-5, ஒருவேளை 6 ரூபிள் உள்ளது என்று கூறும் நிபுணர்களுடன் உடன்படாமல் இருப்பது கடினம் - இது ரஷ்யாவின் மீதான முற்றிலும் பொருளாதார அழுத்தம். உக்ரைனைச் சுற்றியுள்ள சூழ்நிலையுடன் தொடர்புடையது. அதாவது, பொருளாதாரத்தில் அரசியல் தீவிரமாக தலையிடுவதை நாம் அதிகமாகப் பார்க்கிறோம். இந்த அர்த்தத்தில், தற்போதைய சர்வதேச சூழலில் ரஷ்ய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கான பிரத்தியேகமான பொருளாதார அணுகுமுறை சர்வதேச சூழ்நிலையின் சிக்கலை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் பொருத்தமான முடிவுகளை அடைய உதவுவது சாத்தியமில்லை என்று எனக்குத் தோன்றுகிறது.
இது சம்பந்தமாக, நிச்சயமாக, கடினமான சர்வதேச காலங்களில், ரஷ்ய பொருளாதாரத்திற்கான பொறுப்பு, ரூபிளின் மாற்று விகிதத்திற்கு, நமது பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு, நடப்பது போல், மிகவும் ஆச்சரியமான உண்மையை நான் கவனிக்க விரும்புகிறேன். பெண்களின் உடையக்கூடிய தோள்கள். மெகா ரெகுலேட்டரில் இன்று பெரும்பாலும் பெண் முகமே உள்ளது. இன்றைய செயல்பாடுகளை மெகா ரெகுலேட்டர் எவ்வாறு சமாளிக்கிறது? நான் இந்த ஒப்புமையை வழங்க விரும்புகிறேன். இதோ நமது அரசின் கப்பல், இந்த சிக்கலான, புயலடித்த கடலில் இருந்து ஒரு துடுப்பு வீரர் இருக்கிறார். படகோட்டி இன்று சிறப்பாக செயல்படுகிறாரா? நன்றாக. அவர் சிறப்பாக செய்திருக்க முடியுமா? இருப்புக்கள் நிச்சயமாக இன்னும் தீர்ந்துவிடவில்லை என்று நினைக்கிறேன்.
இன்று பல சக ஊழியர்கள் ரூபிள் மாற்று விகிதம் மற்றும் வைப்பு பற்றி பேசினர். மேற்பரப்பில் இருக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்த விரும்புகிறேன். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு குடிமகன் ஐரோப்பாவில் உள்ள தங்கள் வங்கிகளில் ரூபிள் அல்லது அமெரிக்க டாலர்களில் கணக்கைத் திறக்க விரும்பும் சூழ்நிலையை கற்பனை செய்யலாம். அவருக்கு மிகப்பெரிய சிரமங்கள் இருந்திருக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன். பெரும்பாலும், அவரால் இதைச் செய்ய முடியாது. எந்த காரணத்திற்காகவும், ரூபிள், சுவிஸ் ஃப்ராங்க்கள் அல்லது யூரோக்களில் ஒரு கணக்கைத் திறக்க முடிவு செய்த அமெரிக்காவின் குடிமகனை கற்பனை செய்யலாம். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், அமெரிக்காவில் இதைச் செய்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. கேள்வி எழுகிறது: ரஷ்யாவில் வெளிநாட்டு நாணயத்தில் கணக்குகளைத் திறப்பது ஏன் முற்றிலும் இலவசம்? பதில் வெளிப்படையானது - ஏனெனில் ரஷ்யா இன்று ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது அமெரிக்கா ஆகிய நாடுகளை விட ஒரு ஜனநாயக நாடு. ஆனால் இன்று ரூபிள் கடுமையான அழுத்தத்தில் இருக்கும் சூழ்நிலையில், மத்திய வங்கியும், மெகா ரெகுலேட்டரும் நமது தேசிய நாணயத்தைப் பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். மேலும் இதை மிகவும் எளிமையான முறையில் செய்ய முடியும் என்று எனக்குத் தோன்றுகிறது.
தடைகள் சிக்கல்களைத் தீர்க்க மிகவும் பயனற்ற வழி என்று செர்ஜி மிகைலோவிச்சுடன் உடன்படவில்லை. பிறகு தடைகள் இல்லாமல் செயல்படுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக, இன்று அந்நியச் செலாவணியில் கணக்குகளைத் திறக்கும் நபர்களுக்கு மாற்று விகிதம், சந்தை நிலைமைகள் மற்றும் திவால்நிலை ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்களின் அபாயங்களை நாங்கள் வைத்தால், நாங்கள் மிகவும் நியாயமான முறையில் செயல்படுவோம். அதே நேரத்தில், ரூபிள்களில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மாநில கணக்கின் அளவை ஏழு நூறாயிரத்திலிருந்து அதிகரிக்க நான் முன்மொழிகிறேன், அதை ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகரிக்கிறது. இதைச் செய்வதன் மூலம், எங்கள் குடிமக்களுக்கு நாங்கள் ஒரு தீவிரமான சமிக்ஞையை வழங்குவோம் - நீங்கள் வெளிநாட்டு நாணயத்தில் கணக்குகளைத் திறக்க விரும்பினால், இந்த பணத்தை இழக்கும் ஆபத்து முற்றிலும் உங்களிடம் உள்ளது. மறுபுறம், நீங்கள் ரூபிள் கணக்கைத் திறக்க விரும்பினால், தயவு செய்து, அரசு இதையெல்லாம் தூண்டுகிறது மற்றும் ஏழு லட்சம் உத்தரவாதத்தை திரும்பப் பெறாத வாய்ப்பை வழங்குகிறது, ஆனால், எடுத்துக்காட்டாக, ஒன்பது லட்சம் அல்லது ஒரு மில்லியன். ஆனால் இங்கே நீங்கள் கணிதத்தை செய்ய வேண்டும் மற்றும் என்ன சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதைப் பார்க்க வேண்டும். இதனால், வங்கிகளில் இருந்து டெபாசிட்களை எடுத்து, ரூபிள்களை டாலராக மாற்றும் எதிர்மறையான செயல்முறையை பெருமளவு நிறுத்த முடியும். ஆனால் இவை, அவர்கள் சொல்வது போல், மேற்பரப்பில் இருக்கும் நுண்ணிய அளவீடுகள். ஒரு புயல் கடலில் ஒரு ரோயருடன் நாம் ஒப்புமைக்குத் திரும்பினால், ஆம், எங்கள் ரோவர் நன்றாக வரிசைப்படுத்துகிறார், ஆனால் எந்தவொரு தொழில்முறை உலக ரோயிங் சாம்பியனும் இந்த கப்பலில் நிறுவப்படும் மிகவும் தாழ்வான "ஜப்பானிய" மோட்டாரை விட மிகவும் குறைவான செயல்திறன் கொண்டதாக இருக்கும்.
இன்று உருவாகி வரும் சர்வதேச சூழ்நிலையில், நமது சொந்த இறையாண்மை நிறுவனங்களை உருவாக்க வேண்டிய தேவை அதிகரித்து வருவதை நாம் காண்கிறோம். முன்னர் நாம் இறையாண்மை ஜனநாயகத்தை உருவாக்குவது பற்றி மட்டுமே பேசினோம் என்றால், இன்று நிகழ்ச்சி நிரலில் உள்ள பிரச்சினை தேசிய கட்டண முறையை உருவாக்குவது. இந்த அர்த்தத்தில், இறையாண்மை நிதி அமைப்பு என்பது இந்த புயல் கடலில் மிகவும் திறம்பட பயணிக்கும் கருவியாகும். அதாவது, நாங்கள் ஒரு இறையாண்மை நிதி அமைப்பை உருவாக்குவது பற்றி பேசுகிறோம், இது ரஷ்யாவை முழுமையாக ஒரு இறையாண்மை நாடாக மாற்ற உதவும். இந்த அர்த்தத்தில், நிச்சயமாக, மத்திய வங்கியை மாநிலத்தின் தலைமைக்கு முழுமையாக அடிபணியச் செய்வது அவசியம். இன்று மத்திய வங்கி என்பது அதன் சார்புநிலையைப் பற்றி அடிக்கடி பேசும் ஒரு வகையான அரை-மாநில கட்டமைப்பாக இருந்தால், இன்று ரஷ்யா எதிர்கொள்ளும் பிரச்சினைகளைத் தீர்க்க, மத்திய வங்கி அரசின் தலைமைக்கு முற்றிலும் அடிபணிய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக, இன்று நம்மிடம் உள்ள தங்கம் மற்றும் அந்நியச் செலாவணி இருப்புக்களைப் பற்றி குறிப்பிடாமல் நமது தேசிய நாணயத்தின் இறையாண்மை பிரச்சினை பற்றிய கேள்வியை நிகழ்ச்சி நிரலில் வைக்க வேண்டும்.
உக்ரைனில் இருந்து பாடங்கள் - கிளர்ச்சி மற்றும் பிரச்சாரத்தின் பணிகள்
03/04/2014
உக்ரைனின் தற்போதைய நிலைமை ரஷ்யாவிற்கு ஒரு புதிய சவாலாகவும் அதே நேரத்தில் ஒரு புதிய "வாய்ப்பு சாளரமாகவும்" உள்ளது. எந்த நாடும், எந்த மாநிலமும் அதன் இருப்புக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். டிகோடிங்கைப் பொறுத்து, இந்த "அர்த்தம்" மாநிலத்தின் குடிமக்களால் எந்த அளவிற்கு அங்கீகரிக்கப்பட்டு உணரப்படுகிறது என்பதைப் பொறுத்து, உலக அரங்கில் இந்த மாநிலத்தின் எடை பெரும்பாலும் சார்ந்துள்ளது.
"பொருள் கொண்ட நிலை" என்பது ஒரு வல்லரசு. இன்று ஏற்கனவே ஒரு வல்லரசு அல்லது எதிர்காலத்தில் சாத்தியமான ஒன்று - அது ஒரு பொருட்டல்ல. "நாகரிகத் திட்டம்" என்று வேறுவிதமாக அழைக்கப்படும் இந்த அர்த்தம் மட்டுமே, அந்த சக்தி, அந்த இன்றியமையாத பண்பு, மூலப்பொருள். வல்லரசாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட அல்லது எதிர்நோக்கக்கூடிய எதிர்காலத்தில் இந்தப் பாத்திரத்தை விரும்பும் எந்தவொரு நாட்டிற்கும். மற்றொன்று வெறுமனே குடிமக்கள் தங்கள் தேசத்தால் மட்டுமே ஒன்றுபட்டிருக்கும் ஒரு நாடு, அல்லது அவர்கள் வாழ்வாதாரம் செய்யும் முறை, அல்லது அவர்களின் கடந்த காலத்தின் மூலம் அல்லது இவை அனைத்தையும் ஒரு விகிதாச்சாரத்தில் அல்லது இன்னொரு விகிதத்தில் உள்ளமைப்பதன் மூலம் மட்டுமே.
மாநிலத்தின் வளர்ச்சி, அதன் "நாகரிகத் திட்டம்" என்பது எப்போதும் எதிர்காலத்தின் முன்னோடியாகும். இது நாளைய அபிலாஷை, இது ஒரு முன்னேற்றத்திற்கான கூற்று, பூமியில் உள்ள எந்தவொரு நபரின் நித்திய கேள்விக்கான பதிலைப் பெறுவது: அவரது வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? அவர் ஏன் வாழ்கிறார், வேலை செய்கிறார், குழந்தைகளை வளர்க்கிறார், சண்டையிடுகிறார், செல்வத்தைப் பெற்று இறக்கிறார்? இந்தக் கேள்விகளுக்கான விடைகளைக் கண்டறிந்து, இந்தப் பதில்களைத் தங்கள் சொந்தக் கொள்கைகளின் பிரதானமாக ஆக்கிய நாடுகள் எப்போதும் வல்லரசுகளாக மாறின. இந்த கேள்விக்கான பதிலின் முழுமை, மாறிவரும் மற்றும் நட்பற்ற உலகில் தங்கள் சொந்த குடிமக்களின் அவசர தேவைகளுக்கு அதை மாற்றியமைக்கும் திறன், நீண்ட காலத்திற்கு அவர்களை வல்லரசுகளாக ஆக்கியது. ஆனால் அவர்களின் இருப்பின் அர்த்தம் மறைந்து போகும் வரை.
மறுபுறம், "நேற்று" மற்றும் "இன்று" என்று நிர்ணயித்து, எந்த மாநிலமும் தனது சொந்த "நாகரிகத் திட்டத்தை" உருவாக்கி, வல்லரசு நிலைக்கு வளர முடியாது. அத்தகைய நாடுகள் எப்போதும் "அர்த்தத்துடன் வாழ்பவர்களுடன்" "தழுவிக்கொள்ள" கட்டாயப்படுத்தப்படுகின்றன. சில நேரங்களில் இது நன்றாக வேலை செய்கிறது, சில நேரங்களில் நன்றாக இல்லை, ஆனால் எப்படியிருந்தாலும், வரலாறு வல்லரசுகளால் உருவாக்கப்படுகிறது, மீதமுள்ளவை அவர்களின் முயற்சிகளின் பலனை மட்டுமே அறுவடை செய்கின்றன. இந்தப் பழங்கள் கசப்பானதா அல்லது இனிப்பானதா என்பது வரலாற்று சகாப்தத்தின் உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் போராட்டத்தில் அரசியல் அதிகார சமநிலையைப் பொறுத்தது.
இதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன. பண்டைய ரோம் மற்றும் பைசான்டியம் முதல் சோவியத் ஒன்றியம் வரை நாம் அனைவரும் அறிந்ததே, மனித வரலாற்றில் உள்ள அனைத்து வல்லரசுகளின் எழுச்சி, எழுச்சி மற்றும் வீழ்ச்சி ஆகியவை அவற்றின் "நாகரிகத் திட்டங்களின்" எழுச்சி, எழுச்சி மற்றும் வீழ்ச்சியுடன் நேரடியாக தொடர்புடையவை.
மனிதகுலத்தின் அனைத்து வல்லரசுகளின் இருப்பின் பொருள் வெவ்வேறு மக்களை, எப்போதும் வெவ்வேறு தேசங்களைச் சேர்ந்த "சிமென்ட்" ஆகும். இந்த அர்த்தம் "எரிபொருள்" இந்த சமூகங்களை நகர்த்தியது மற்றும் விதிவிலக்கு இல்லாமல் அவர்களின் சமகாலத்தவர்கள் அனைவரின் வாழ்க்கையையும் பாதிக்கும் முடிவுகளை அடைய அவர்களை கட்டாயப்படுத்தியது. "சிமெண்ட்" ஒரு "விரிசல்" மற்றும் "எரிபொருள்" காலப்போக்கில் "புளிப்பு" கொடுத்தவுடன், வல்லரசு மறதியில் மங்கி மற்றவர்களுக்கு வழிவகுத்தது.
தேசபக்தர்களான நாம், ரஷ்யா என்பது வார்த்தையின் வழக்கமான அர்த்தத்தில் ஒரு மாநிலம் அல்ல, ஆனால் ஒரு தனி நாகரிகம் என்று கூறும்போது, நமது இருப்புக்கு மற்ற நாடுகளிலிருந்து தனித்தனியாக ஒரு சிறப்பு அர்த்தம் உள்ளது என்று ஒரு முன்னோடியாகத் தெரிகிறது. இந்த அர்த்தத்தின் இழப்பு மற்றொரு "ரஷ்யாவை மூடுவது" என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம். ஒரு மாநில நாகரிகத்தின் கட்டமைப்பிற்குள் வெவ்வேறு இன, மத மற்றும் வரலாற்று மக்கள் இருப்பதற்கு வேறு எந்த அர்த்தமும் இல்லை என்பதால், பெரும்பான்மையினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எதிர்காலத்திற்கான அபிலாஷையைத் தவிர, உள்ளது மற்றும் இருக்க முடியாது. தேசபக்தர்கள் தங்கள் அன்றாட ரொட்டியை (பொருளாதாரம், ஆயுதங்கள், சமூகக் கோளம் மற்றும் கலாச்சாரம்) பற்றி மறந்துவிடாமல், ஒரு புதிய அர்த்தத்தை உருவாக்குவதற்கும் உருவாக்குவதற்கும் வேலை செய்வது இன்றியமையாதது. ரஷ்ய மக்களைச் சுற்றியுள்ள ரஷ்ய உலகின் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு மாநில நாகரிகமாக ரஷ்யாவின் நித்திய அர்த்தத்தைப் பற்றிய புதிய புரிதல். இந்த இருப்பின் பொருள் அதே "ரஷ்ய அர்த்தம்" மட்டுமே இருக்க முடியும்: அமைதிக்காக மக்களை ஒன்றிணைத்தல். பல நூற்றாண்டுகளாக இந்த ஒருங்கிணைப்பு நடந்தது, எங்காவது அமைதியாக, எங்காவது போர் மற்றும் வற்புறுத்தலின் மூலம், ஆனால் எப்படியிருந்தாலும், எப்போதும் மற்றும் எல்லா இடங்களிலும், ரஷ்ய உலகத்தை மற்ற மக்களுக்கு விரிவுபடுத்துவது இந்த மக்களுக்கு அழிவு, இனப்படுகொலை மற்றும் வறுமை அல்ல, மாறாக செழிப்பு மற்றும் வளர்ச்சியைக் கொண்டு வந்தது.
உக்ரைனின் தற்போதைய நிலைமை, ரஷ்யா தன்னை ஒரு வல்லரசாகக் கண்டுபிடிப்பதற்கான ஒரு தனித்துவமான வாய்ப்பாகும், இது ஒரு அரசு நாகரிகமாக, இந்த மோதலை அதன் ஆயுதங்களின் சக்தியால் மட்டுமல்ல, அதன் செயல்களின் தெளிவான மற்றும் துல்லியமான நாகரிக அர்த்தத்துடன் வெல்ல முடியும். மேற்குலகின் முகத்தில் கைவைத்து ரஷ்யா செய்துள்ள உலகில் தனக்கான பங்குக்கான ஏலம், முதலில் தனக்கான ஏலமாகும். ரஷ்யர்கள் ரஷ்ய உலகின் வெவ்வேறு நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள், மேற்கு நாடுகளிலிருந்து வேறுபட்டவர்கள், இது வெவ்வேறு தேசியங்கள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களின் மக்களை ஒன்றிணைத்தது.
அதிகாரம் ஆளும் இன்றைய உலகில், ரஷ்யா சமத்துவத்தையும் நீதியையும் எதிர்க்க முடியும். இன்றைய சர்வதேச அரசியலில், இரட்டைத் தரங்களின் உதவியுடன் அக்கிரமம் உறவுகளின் புதிய முன்னுதாரணமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலையில், இந்த அநீதியால் அவதிப்படும் அனைவருக்கும், இதை ஏற்றுக்கொள்ளாத அனைவருக்கும் சட்டத்திற்கு மாற்றாக ரஷ்யா வழங்க கடமைப்பட்டுள்ளது. அரசாங்க விவகாரங்கள். சமத்துவம் மற்றும் நீதியில் ஒருவரின் நடைமுறை நடவடிக்கைகளில் தங்கியிருக்க, சட்டத்தை ஆளுமைப்படுத்த - இது ரஷ்யாவின் பங்கு, அதன் வரலாற்று பணிக்கு ஒத்திருக்கிறது. நமது நாகரீக திட்டம், அதன் பொருள். இது ஒரு வல்லரசாக ரஷ்யாவின் இயல்பான பாத்திரம், இதிலிருந்து வெளியேறுவது நம் அன்பான தந்தையின் இழப்பை இழக்க நேரிடும்.
ஆனால் நடைமுறையில் இதை எப்படி செய்ய முடியும்?
மேற்கத்திய நாடுகளுக்கு சவால் விடும்போது, அது தனது கருத்தியல் மற்றும் நாகரீக முதன்மையை வெறுமனே விட்டுவிடாது என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். தற்காப்பு நிலையில் இருந்தால் நாம் வெற்றி பெற்று, வல்லரசாக, நாடு-நாகரீகமாக நமது சொந்த பங்கை நிலைநாட்ட முடியாது. தொடர்ந்து தற்காப்பதன் மூலம் வெற்றி பெற முடியாது. இதன் பொருள், தாக்குதலுக்கு நாம் மாறுவது உயிர்வாழ்வதற்கான விஷயம், ஆயிரம் ஆண்டுகள் பழமையான நாடாக நாம் வாழ்வது.
"புடின் ஆண்டுகளின்" கொள்கைக்கு நன்றி, அனைத்து செலவுகள் மற்றும் குறைபாடுகள் மூலம், நாங்கள் இறுதியாக எங்கள் இராணுவ திறன் மீண்டும் எங்கள் "பங்காளிகளுக்கு" அச்சுறுத்தலாக இருக்கும் நிலையை அடைந்துள்ளோம். அச்சுறுத்தல் மிகவும் முக்கியமானது, வெளிப்படையான மோதல் இனி சாத்தியமில்லை. தொண்ணூறுகளின் முற்பகுதியில் "அமைதிகாப்பாளர்களின்" வரையறுக்கப்பட்ட குழுவை ரஷ்ய எல்லைக்குள் அறிமுகப்படுத்துவது பற்றிய உரையாடல்கள் ஏற்கனவே அரசியல் கற்பனையாக மாறியுள்ளன.
ஆனால், இன்றைய வெற்றிகள் வாளால் மட்டும் உருவானவை அல்ல. மேலும் அவ்வளவு கூட இல்லை. ரஷ்யா இன்று தகவல் போர்களை நடத்த தயாராக இல்லை, மேலும் புவிசார் அரசியல் மோதல்களின் இந்த களம் கடந்த ஆண்டுகளின் ஷெல் தாக்குதலை இப்போது முழுமையாக மாற்றியுள்ளது. தகவல் போர்களின் வெற்றிகரமான நடத்தை, தகவல் தாக்குதல்களுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ளும் திறன் மற்றும் மிக முக்கியமாக, உங்களை வெற்றிகரமாக தாக்கும் திறன் ஆகியவை எதிரியை மனச்சோர்வடையச் செய்வதற்கான சிறந்த வழியாகும் மற்றும் உங்கள் சொந்த வெற்றியை அடைவதற்கான சிறந்த வழியாகும்.
ஒரு புதிய சுற்று பதற்றத்தில், ரஷ்யா, 1941 இல் இருந்ததைப் போல, இந்த போர்களை சக்கரங்களிலிருந்து கற்றுக் கொள்ள வேண்டும், அவற்றை வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் "படிப்பு" செயல்முறை தோல்வியுற்றால், இந்தத் தேர்வை மீண்டும் எடுப்பதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்காது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஊடகங்கள் மீது நமக்குக் கட்டுப்பாடு தேவை. ரஷ்யாவைப் பெறுவதற்கான "வாய்ப்பின் சாளரம்" திறக்கிறது. இது உக்ரேனிய சூழ்நிலையின்படி ஒரு சதித்திட்டத்தை ஏற்பாடு செய்வதிலிருந்து நாட்டைப் பாதுகாக்கும், மேலும் இப்போது நம் நாட்டின் அரசியலைச் சுற்றி நடக்கக்கூடிய தகவல் முற்றுகையை உடைக்க அனுமதிக்கும்.
தகவல் பாதுகாப்பு, சட்டத்தின் கடிதம் மற்றும் வாழ்க்கையின் உண்மையைப் பின்பற்றுவது மட்டுமல்லாமல், பொய்கள் மற்றும் ரஷ்ய எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கான ஒருவரின் பார்வையை எதிர்க்கும் வாய்ப்பு - இவை அனைத்தும் தற்போதைய தருணத்தின் அவசர பணிகள் மட்டுமல்ல, ஆனால் ஒரு வல்லரசாக ரஷ்யாவின் உயிர்வாழ்வதற்கான கேள்வியும் கூட.
"வன்முறையின் மூலம் தீமையை எதிர்க்காமல் இருத்தல்" என்பது மிக அழகான கோட்பாடு. ஆனால், துரதிருஷ்டவசமாக, மரியாதை மற்றும் மனசாட்சி இல்லாமல், ஆக்கிரமிப்பு மக்களுடன் நீங்கள் கையாள்வதில் அதன் செயல்திறன் வாழ்க்கையால் உறுதிப்படுத்தப்படவில்லை. கிளர்ச்சிப் பிரச்சினைகளைக் கையாள்வதில், உலக அளவில் உலக ஊடகங்களின் ஆதிக்கத்தின் சூழ்நிலையில் நமது கிளர்ச்சி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. இராணுவத்தைப் போலவே, எந்தவொரு எதிரியையும் அழிக்கும் திறன் யூகோஸ்லாவியா போன்ற இராணுவ ஆக்கிரமிப்பிலிருந்து நம்மைக் காப்பாற்றும். ஊடகங்களிலும் இதுவே உள்ளது: நமக்கு எதிரான தவறான பிரச்சாரங்களை நடுநிலையாக்குவதற்கும் விளக்க பிரச்சாரங்களை நடத்துவதற்கும் நமது ஊடகங்களின் திறன் மட்டுமே நமது நாகரிக தனித்துவத்தின் முழுமையான இழப்பிலிருந்து நம்மைக் காப்பாற்றும், அதன் பிறகு நமது மாநிலம்.
உக்ரைனில் நாம் வெற்றிபெற முடியும், ரஷ்யர்கள், உக்ரேனியர்கள் மற்றும் பிற இனத்தவர்களின் சட்டம் மற்றும் உரிமைகளைப் பாதுகாக்க, வாளை விட பேனாவால் சிறந்தது.
இதை உணர்ந்து இந்த திசையில் செயல்படத் தொடங்குவதுதான் எஞ்சியுள்ளது.
மெட்வெடேவ் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும்: ரஷ்ய கூட்டமைப்பு ஒரு வணிக அமைப்பு அல்ல
03/29/2014
சமீபத்திய மாதங்களில், ரஷ்யா தனது குடிமக்கள், ரஷ்ய மொழி மற்றும் ரஷ்ய கலாச்சாரத்தை நாட்டிற்கு வெளியே பேசுபவர்களின் நலன்களைப் பாதுகாப்பதில் தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் இது மகிழ்ச்சியடையாமல் இருக்க முடியாது. எவ்வாறாயினும், புவிசார் அரசியல் வெற்றிகளின் பரவசத்தில், எந்தவொரு சூழ்நிலையிலும் உள் பிரச்சினைகளை மறந்துவிட்டு தற்போதைய நிகழ்வுகளை உன்னிப்பாகக் கண்காணிக்க வேண்டும். பின்னர் 2014 - வெற்றியின் ஆண்டு, ரஷ்யா மற்றும் கிரிமியாவை மீண்டும் ஒன்றிணைக்கும் ஆண்டாக இருக்கலாம் ... இதில் ஜே.எஸ்.சி ரஷ்ய ரயில்வே புறநகர் பயணிகள் போக்குவரத்தில் முன்னோடியில்லாத குறைப்பை மேற்கொள்கிறது. ஜனவரி மாதத்தில் மட்டும், பயணிகள் பயணிகள் நிறுவனங்கள் (பிபிசி) 26 பிராந்தியங்களில் 144 ரயில்களை ரத்து செய்துள்ளன. லிபெட்ஸ்க் (31 ரயில்கள்), கலினின்கிராட் (29 ரயில்கள்), நோவ்கோரோட் (20 ரயில்கள்), வோரோனேஜ் (13 ரயில்கள்) பகுதிகளில் பெரும்பாலான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன.
மின்சார ரயில்கள் பெருமளவில் ரத்து செய்யப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ காரணம் ரஷ்ய ரயில்வே ஹோல்டிங் நிறுவனத்தின் மறுசீரமைப்பு ஆகும். சீர்திருத்தத்தின் சாராம்சம் என்னவென்றால், ரஷ்ய ரயில்வே முன்பு பொருட்களைக் கொண்டு செல்வதன் மூலம் இழப்புகளை ஈடுசெய்தது, இது ரயில்வே தொழிலாளர்களுக்கு அதிக லாபத்தை அளிக்கிறது. ஆனால் பிரதம மந்திரி டி.ஏ. மெட்வெடேவ் தலைமையிலான ரஷ்ய கூட்டமைப்பின் அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்துடன், ரஷ்ய ரயில்வே விலையுயர்ந்த பொருளை அகற்றி, பிராந்திய வரவு செலவுத் திட்டங்களில் வைக்க வேண்டும். புறநகர் பயணிகள் நிறுவனங்கள் பிராந்தியங்களுக்கு நிதியை "பரிமாற்றம்" செய்வதற்கான ஒரு கருவியாக மாறியுள்ளன. இதன் விளைவாக, 2012-2013ல் ஏற்கனவே 310 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன, மேலும் 2014 இல் மேலும் 294 ரத்து செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால், எதிர்காலத்தில் புறநகர் மின்சார ரயில்களின் எண்ணிக்கை 50% ஆகக் குறைக்கப்படும். 2010 நிலை, மற்றும் 6-6 ,3 ஆயிரம் தினசரி ரயில் புறப்பாடுகளுக்கு பதிலாக, ஒரு நாளைக்கு 2.3 ஆயிரத்திற்கு மேல் இருக்காது.
இருப்பினும், டி.ஏ.மெத்வதேவ் தலைமையிலான அரசாங்கம் இதைப் பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. இல்லையெனில், புறநகர் பயணிகள் நிறுவனங்கள் பிராந்தியங்களின் கடனளிப்பதன் அடிப்படையில் மட்டுமே ஒப்பந்தங்களில் நுழைய பரிந்துரைக்கப்படாது. மேலும், பிராந்திய வரவுசெலவுத்திட்டங்கள், கொள்கையளவில், இரயில் மூலம் புறநகர் பயணிகள் போக்குவரத்திற்கு முழுமையாக செலுத்தும் சுமையை தாங்க முடியாது என்பதை ரஷ்ய அரசாங்கம் நன்கு அறிந்திருக்கிறது.
என்னை விவரிக்க விடு. கூட்டாட்சி சட்டம் "ரஷ்ய கூட்டமைப்பின் பாடங்களின் மாநில அதிகாரத்தின் சட்டமன்ற (பிரதிநிதி) மற்றும் நிர்வாக அமைப்புகளின் அமைப்பின் பொதுக் கோட்பாடுகளில்" பிராந்திய அதிகாரிகளின் அதிகாரங்களுக்கு புறநகர் போக்குவரத்தில் ரயில் மூலம் மக்களுக்கு போக்குவரத்து சேவைகளை குறிக்கிறது. கேரியர்கள் - புறநகர் பயணிகள் நிறுவனங்கள் - மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பிராந்திய நிர்வாக அதிகாரிகளுக்கு இடையில், மக்கள்தொகைக்கான போக்குவரத்து சேவைகளை அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் ஆண்டுதோறும் முடிக்கப்படுகின்றன அல்லது நீட்டிக்கப்படுகின்றன.
புறநகர் சேவைகளில் பயணிகள் போக்குவரத்துக்கான கட்டணங்களை பிராந்தியங்கள் அமைக்கின்றன. ஒரு விதியாக, கட்டண ஒழுங்குமுறை அதிகாரிகளால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் செலவை விட கணிசமாக குறைவாக உள்ளன மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்படும் இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்காது. அதே நேரத்தில், "ரயில்வே போக்குவரத்தில்" சட்டம் புறநகர் போக்குவரத்தின் போது ஏற்படும் இழப்புகள் தொடர்புடைய நிலைகளின் வரவு செலவுத் திட்டங்களிலிருந்து முழுமையாக ஈடுசெய்யப்படுகின்றன என்று நேரடியாகக் கூறுகிறது. மூன்றில் ஒரு பகுதிக்கும் குறைவான பகுதிகளே இத்தகைய ஆடம்பரத்தை வாங்க முடியும். மீதமுள்ளவர்கள், எதிர்காலத்தில் நடைபாதைகளை ஆராய ஊக்குவிக்கப்படுகிறார்கள்.
ரஷ்ய ரயில்வேயின் கூற்றுப்படி, 2013 ஆம் ஆண்டின் இறுதியில், PPK க்கு 5 பிராந்தியங்கள் மட்டுமே லாபம் ஈட்டியுள்ளன, மேலும் 12 இழப்புகளுக்கு முழுமையாக ஈடுசெய்யப்பட்டன, மீதமுள்ளவை 8 பில்லியன் ரூபிள் குறைந்த ஊதியம் பெற்ற புறநகர் நிறுவனங்கள். ரஷ்ய ரயில்வேயின் தலைவர் விளாடிமிர் யாகுனின் கூற்றுப்படி, முந்தைய ஆண்டுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு, ஜனவரி 1, 2014 நிலவரப்படி, பிராந்தியங்கள் ரயில்வே ஏகபோகத்திற்கு 30 பில்லியன் ரூபிள் கடன்பட்டுள்ளன.
எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் கட்டணங்களை அதிகரிப்பதன் மூலம் நிலைமையை "சரிசெய்ய" பல பிராந்தியங்களை கட்டாயப்படுத்தியது: புரியாட்டியா மற்றும் அமுர் பிராந்தியத்தில், ஜனவரி 1, 2014 முதல் ரயில் டிக்கெட்டுகள் விலை இரட்டிப்பாகியது.
மற்றவர்கள் தங்களால் முடிந்தவரை வெளியேறுகிறார்கள். ரஷ்ய ரயில்வேயின் ஊழியர்கள் வழங்கிய தகவல்களின்படி, யாரோஸ்லாவ்ல் பகுதி 2014 க்கு 19 மில்லியன் ரூபிள் அல்லது மானியங்களுக்குத் தேவையான தொகையில் 3% மட்டுமே பட்ஜெட் செய்துள்ளது, மேலும் இந்த தொகைக்காகவே பிபிகே இந்த விஷயத்திற்கு சேவை செய்யும். அதாவது, மின்சார ரயில்களில் பயணிகளின் போக்குவரத்தில் 100% க்கு பதிலாக, 3% மட்டுமே கொண்டு செல்லப்படும், கோஸ்ட்ரோமா பகுதி தேவையான தொகையில் 2% மட்டுமே ஒதுக்கப்பட்டது (179 மில்லியன் ரூபிள்களில் 4.4 மில்லியன்), ஓரியோல் பகுதி - 2.5% (200 மில்லியன் ரூபிள்களில் 5 மில்லியன்) , செச்சினியா - 9% (155 மில்லியன் ரூபிள்களில் 4.8 மில்லியன்). கட்டணம் செலுத்துவதற்கான உத்தரவாதங்கள் இல்லாததால், சுமார் 25 பிராந்தியங்கள் பிபிசி சேவைகளைப் பயன்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தப்பட்டன.
போக்குவரத்து சரிவு ஒரு மூலையில் உள்ளது. எவ்வாறாயினும், ரஷ்ய கூட்டமைப்பின் மந்திரிகளின் அமைச்சரவை தொடர்ந்து ஒரு சமூக விரோதக் கொள்கையைத் தொடர்கிறது, வேண்டுமென்றே அதன் குடிமக்களுக்கான சமூகக் கடமைகளை கைவிட அரசை தள்ளுகிறது.
இரண்டாவது மற்றும் அடுத்தடுத்த குழந்தைகள் பிறந்த குடும்பங்களுக்கு மகப்பேறு மூலதன கொடுப்பனவுகளை மறுக்கும் முயற்சி, பயன்பாடுகளின் நுகர்வுக்கான சமூக தரநிலைகளை அறிமுகப்படுத்துதல், புறநகர் பயணிகள் போக்குவரத்தை குறைத்தல் - இவை அனைத்தும் மெட்வெடேவின் சமூக விரோத சோதனைகளின் விஷப் பழம். சொந்த மக்கள் மீது அரசாங்கம்.
இந்த கொள்கையின் விளைவாக சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வசிப்பவர்களிடையே முற்றிலும் நியாயமான கோபத்தை ஏற்படுத்துகிறது, இலையுதிர்காலத்தில் இருந்து வசந்த காலத்தின் இறுதி வரை மின்சார ரயில்கள் மிகவும் நம்பகமான மற்றும் மலிவு போக்குவரத்து வடிவமாகும். மின்சார ரயில்கள் ரத்து என்பது பல குடியிருப்புகளுக்கு மரண தண்டனையாகிறது. வோரோனேஜ், ரோஸ்டோவ் பிராந்தியங்கள், கிராஸ்னோடர், ஸ்டாவ்ரோபோல் பிரதேசங்களின் வளமான நிலங்களின் மறு அபிவிருத்தி, குறிப்பாக உள்கட்டமைப்பில் பெரும் முதலீடுகள் தேவைப்படும். நம்பகமான போக்குவரத்து இல்லாதது கிராமங்களை வசிப்பிடமாக கருதும் இளம் குடும்பங்களின் தலைவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாதமாகும். வெளியூர்களில் இருந்து போக்குவரத்து அமைப்புகளின் புறப்பாடு, பெரிய நகரங்களுக்கு மக்கள் வெளியேறுவதை துரிதப்படுத்துகிறது, வேலையின்மை, மலிவு வீடுகள் மற்றும் மக்கள்தொகை பிரச்சினைகளை மோசமாக்குகிறது.
பெரிய நகரங்களில் வசிப்பவர்கள் இந்த தலைப்பில் அதிக ஆர்வம் காட்டவில்லை, ஆனால் டச்சா பருவத்தின் தொடக்கத்தில், இது ஓரிரு வாரங்களில் முழு வீச்சில் இருக்கும், தோட்டக்காரர்கள், மீனவர்கள் மற்றும் நகரங்களிலிருந்து வரும் சுற்றுலாப் பயணிகளும் விரும்பத்தகாத ஆச்சரியத்தில் இருப்பார்கள்.
தற்போதைய ரஷ்ய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அரசியலமைப்புச் சட்டத்திற்கு முரணானது என்பதை மீண்டும் ஒருமுறை கூற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன். மந்திரி சபைக்கு அதன் சொந்த குடிமக்களின் நலன்களுக்காக வேலை செய்வதை விட ஏகபோகங்களின் நலன்கள் மிகவும் முக்கியம். ஆனால் குடிமக்களின் வரிகளின் செலவில் ரயில்வே உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, அது உடனடியாக தனியார் கைகளுக்கு மாற்றப்பட்டது. இன்று, ரஷ்ய ரயில்வேயின் அற்புதமான லாபத்தை உறுதி செய்வதற்காக, அதன் ஒரு பகுதி, கடல் நிறுவனங்களில் முடிவடைகிறது, அரசாங்கம் அதன் மக்களுக்கு சமூகக் கடமைகளுக்கான அனைத்துப் பொறுப்பிலிருந்தும் விடுவிக்க தயாராக உள்ளது. நாட்டின் அடிப்படைச் சட்டத்தின் பிரிவு 7, ரஷ்யா ஒரு சமூக அரசு என்று கூறுகிறது, அதன் கொள்கை மக்களுக்கு ஒழுக்கமான வாழ்க்கையை உறுதி செய்யும் நிலைமைகளை உருவாக்குவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது, இது முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறது.
மெட்வெடேவின் அரசாங்கம் ஒரு எளிய விஷயத்தைப் புரிந்து கொள்ள வேண்டும்: நாட்டின் குடிமக்களுக்கு வழங்கப்படும் முக்கிய சேவைகளை வணிக அடிப்படையில் மாற்றுவது அரசுக்கு பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும். மெட்வெடேவ் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும்: ரஷ்ய கூட்டமைப்பு ஒரு வணிக அமைப்பு அல்ல. திறந்த கூட்டு-பங்கு நிறுவனங்கள், மூடிய கூட்டு-பங்கு நிறுவனங்கள், தனியார் தொழில்முனைவோர், தனிப்பட்ட தொழில்முனைவோர் போன்றவற்றைப் போலல்லாமல், மக்களைச் செலவழித்து லாபம் ஈட்டும் மற்றும் தன்னை வளப்படுத்துவதற்கான பணியை அரசு எதிர்கொள்ளவில்லை. ரஷ்யாவிற்கு ஒரு முக்கிய குறிக்கோள் இருக்க வேண்டும் - சமூக நீதி மற்றும் ரஷ்யாவின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கையில் குடிமக்களின் நல்வாழ்வில் வளர்ச்சியின் கொள்கைக்கு இணங்குவதை உறுதி செய்தல். ரஷ்ய வரி செலுத்துவோரின் பணத்திற்காக பணிபுரியும் ரஷ்ய அதிகாரிகள் இதைப் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அவர்கள் வான் பாதுகாப்புத் திட்டத்தைப் பற்றி அறிந்து கொள்ளவும், அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகள் மற்றும் இலக்குகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளவும் பரிந்துரைக்கிறேன்.
முதல் படி, ஆற்றல் நுகர்வுக்கான தரநிலைகளை நிறுவுதல் மற்றும் ரயில்வே பயணிகள் போக்குவரத்திற்கு மானியம் வழங்க மறுக்கும் பிரச்சினை ஆகிய இரண்டிலும் சமூக விரோத நடவடிக்கைகளை ரத்து செய்வதாகும்.
வான் பாதுகாப்பு மத்திய குழுவின் பிரீசிடியத்தின் அறிக்கை
04/22/2014
வான் பாதுகாப்பு மத்திய குழுவின் பிரீசிடியம், பயன்பாடுகளின் நுகர்வுக்கான சமூக விதிமுறைகளை ஒழிப்பதற்கு ஆதரவாக பலமுறை பேசியது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கையாகும், இது ரஷ்ய கூட்டமைப்பின் அரசியலமைப்பின் அடித்தளத்தை மீறுகிறது மற்றும் ரஷ்ய அரசின் சமூக நோக்குநிலையின் கொள்கையை ரத்து செய்கிறது.
ஆகஸ்ட் 2013 இல், ரஷ்ய கூட்டமைப்பின் அரசாங்கத்தின் தலைவர் டி.ஏ. மெட்வெடேவ் தீர்மானம் எண். 614 இல் கையெழுத்திட்டார், அதன்படி "மின்சார நுகர்வுக்கான சமூக விதிமுறை" நம் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது.[51]
செப்டம்பர் 1, 2013 முதல், ரஷ்ய கூட்டமைப்பின் ஆறு பைலட் பகுதிகளில், குடிமக்களால் நுகரப்படும் மின்சாரம் இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டது - சமூக விதிமுறை மற்றும் இந்த விதிமுறைக்கு மேல் நுகர்வு. "ஆற்றல் ரேஷன்களின்" வரம்பு சுவாரஸ்யமாக உள்ளது. சமூக விதிமுறைகள் கிட்டத்தட்ட நான்கு மடங்கு வேறுபடுகின்றன.
நிஸ்னி நோவ்கோரோட், விளாடிமிர் மற்றும் சமாரா பகுதிகள் அனைத்தும் ரஷ்யாவின் மையப் பகுதியாகும், ஏறக்குறைய ஒரே மாதிரியான வாழ்க்கைத் தரம் மற்றும் மக்கள்தொகை. ஆனால் சில காரணங்களால், முதல் இரண்டு பிராந்தியங்களில் மின்சார நுகர்வுக்கான சமூக தரநிலை 50 kW / h, மற்றும் சமாரா பிராந்தியத்தில் - 150 ஆகும்.
தெற்கு பகுதிகள்: ஓரெல் மற்றும் ரோஸ்டோவ்-ஆன்-டான் - "ஒளி விதிமுறை" முறையே 190 மற்றும் 96 kW/h ஆகும். ஆற்றல் ரேஷனின் அளவு இரண்டு மடங்கு மாறுபடும்.
Transbaikalia வாசிகளுக்கு 65 kW/h மட்டுமே ஒதுக்கப்பட்டது, மற்றும் சமாரா குடியிருப்பாளர்கள் - 150. இருப்பினும், சமாரா பிராந்தியத்தின் எரிசக்தி மற்றும் வீட்டுவசதி மற்றும் வகுப்புவாத சேவைகள் அமைச்சகத்தின் கணக்கீடுகளின்படி, மின்சார நுகர்வுக்கான சமூக விதிமுறையின் அடிப்படை மதிப்பு இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 178 kW/h ஒரு நபருக்கு மாதம். அதாவது, பிராந்தியத்தின் கிட்டத்தட்ட அனைத்து குடியிருப்பாளர்களும் அதிகரித்த கட்டணத்தில் குறைந்தபட்சம் 28 kW / h செலுத்தினர்.
தர்க்கம் எங்கே? - ரஷ்யாவின் ஒரு எளிய குடிமகன் கேட்கிறார். கிரேட் ஃபாதர்லேண்ட் கட்சி பதிலளிக்கிறது: "எந்த தர்க்கமும் இல்லை." சந்தைப் பொருளாதாரத்தின் மன்னிப்பாளர்களிடையே அதன் மக்களுக்கு சமூகக் கடமைகளுக்கான எந்தவொரு பொறுப்பையும் அரசிடமிருந்து அகற்றுவதற்கான பெரும் விருப்பம் உள்ளது.
வான் பாதுகாப்புப் படைகள் மெட்வெடேவ் அரசாங்கத்தின் முடிவுகளின் அரசியலமைப்பிற்கு முரணான பிரச்சினையை மீண்டும் மீண்டும் எழுப்பியுள்ளன. இதன் விளைவாக, பொதுக் கருத்தின் அழுத்தத்தின் கீழ், பிரதம மந்திரி டி.ஏ. மெட்வெடேவ் எரிவாயு வழங்கல், நீர் வழங்கல் மற்றும் வெப்பமூட்டும் பயன்பாடுகளின் நுகர்வுக்கான சமூக தரநிலைகளை அறிமுகப்படுத்துவதை ஒத்திவைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கான தீர்மானம் ஏப்ரல் 21, 2014 அன்று கையெழுத்தானது.
முன்னதாக, ரஷ்ய கூட்டமைப்பின் மந்திரிகளின் அமைச்சரவை, மின்சாரம் நுகர்வுக்கான சமூக விதிமுறைகளை அறிமுகப்படுத்துவதற்கான சோதனையை தோல்வியுற்றதாக அங்கீகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது.
நிம்மதிப் பெருமூச்சு விடலாம் என்று தோன்றும். அப்படி இல்லை.
மக்கள்தொகையில் அளவீட்டு சாதனங்கள் இல்லாததால், சமூக விதிமுறைகளை அறிமுகப்படுத்துவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது (இது எப்போதும் என்று அர்த்தமல்ல) என்று அரசாங்கத்தின் விளக்கங்கள் கூறுகின்றன. திடீரென்று, அரசாங்க வல்லுநர்கள் தங்கள் கண்களைத் திறந்தனர், 57.5% அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகள் மட்டுமே தனிப்பட்ட குளிர் மற்றும் சூடான நீர் மீட்டர்களுடன் பொருத்தப்பட்டுள்ளன, வெப்பம் மற்றும் எரிவாயு மீட்டர் இல்லாததைக் குறிப்பிடவில்லை.
கூடுதலாக, ரஷ்ய கூட்டமைப்பின் அரசாங்கத்தின் முடிவு ஜூலை 1, 2016 க்குள், விதிவிலக்கு இல்லாமல், அனைத்து பிராந்தியங்களும் ஆற்றல் நுகர்வுக்கான சமூக விதிமுறையின் அளவை முடிவு செய்து அதன் பரவலான செயல்பாட்டைத் தொடங்க வேண்டும்.
எந்தவொரு உண்மையான சமூக நோக்குடைய அரசின் இறுதி இலக்கான மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவது, கட்டணங்களைக் குறைப்பதன் மூலம் மட்டுமே அடைய முடியும், அவற்றை ரகசியமாக அதிகரிப்பதன் மூலம் அல்ல என்பதை கிரேட் ஃபாதர்லேண்ட் கட்சி தொடர்ந்து பராமரிக்கிறது. மேலும், இதற்குத் தேவையான அனைத்து வளங்களையும் கடவுள் தாராளமாக ரஷ்யாவுக்கு வழங்கியபோது. மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான இரண்டாவது வழி, கட்டணங்களை முடக்குவது அல்லது குறைந்தபட்சமாக அதிகரிப்பது, அதே நேரத்தில் குடிமக்களின் வருமானத்தை மிகப் பெரிய அளவில் அதிகரிப்பதாகும். அதற்கு பதிலாக, கட்டணங்களை அதிகரிப்பதற்கான ஓட்டையை உருவாக்குவதற்காக அரசாங்கம் இந்த கட்டணங்களை சமூக மற்றும் சமூகமற்றதாக பிரிக்கத் தொடங்குகிறது, இது தவிர்க்க முடியாமல் நம் நாட்டின் குடிமக்களின் வாழ்க்கையில் சீரழிவுக்கு வழிவகுக்கும்.
D. A. மெட்வெடேவ் தலைமையிலான அரசாங்கத்தின் தீர்மானம் அரசியலமைப்பிற்கு முரணானது என்று PVO கருதுகிறது மற்றும் ஆற்றல் திறன் சிக்கலைத் தீர்க்க மற்றும் வெளிப்படைத்தன்மையை அடைய முடியாத ரஷ்ய கூட்டமைப்பின் அமைச்சரவையின் ஊழியர்களின் பதவிகளுக்கு இணங்குவது குறித்த கேள்வியை எழுப்புகிறது. கட்டண உருவாக்கம்.
ஒருவரின் மக்களுக்கு எதிரான சமூக விரோத கொள்கைகள் சமூக எழுச்சிகள் மற்றும் வெடிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்பதை விமான பாதுகாப்பு நினைவூட்டுகிறது. மேலும் இயற்கை வளங்கள் அதிகம் உள்ள நாட்டில் அவர்களை அனுமதிக்க விரும்பவில்லை.
ரஷ்யாவின் சமூக நிலையில், நாட்டின் எந்தவொரு குடிமகனும் அவர் எவ்வளவு ஒளி, நீர் அல்லது வெப்பத்தை உட்கொள்வது என்பதில் சட்டப்பூர்வமாக வரையறுக்கப்படாமல், கண்ணியத்துடன் வாழவும் வளரவும் கூடிய நிலைமைகள் உருவாக்கப்பட வேண்டும். அவனது நேர்மையான வேலையும் சம்பாதிப்பும் அவனுக்கு வசதியான சூழ்நிலைகளை வழங்க வேண்டும், அதில் ரேஷனுக்கு உட்பட்ட வாழ்க்கை இல்லை. ஒரு நபர் தனது சொந்த வரவு செலவுத் திட்டத்தில் சமரசம் செய்யாமல் என்ன, எவ்வளவு வாங்க முடியும் என்பது குறித்து சுயாதீனமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த நிலைப்பாடுதான் கிரேட் ஃபாதர்லேண்ட் கட்சியின் திட்டத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது, இது சமூக நீதி மற்றும் குடிமக்களின் நல்வாழ்வில் வளர்ச்சியின் கொள்கை ரஷ்யாவின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கையில் தீர்க்கமானதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. மெட்வெடேவின் அரசாங்கத்தால் அதைப் பின்பற்ற முடியாவிட்டால், அது மாற்றப்பட வேண்டும்.
அனைத்து ரஷ்ய அரசியல் கட்சியின் மத்திய குழுவின் பிரீசிடியம்
"கிரேட் ஃபாதர்லேண்ட் பார்ட்டி":
கட்சியின் தலைவர்: பி.பி. ஓபோஸ்னி
கட்சியின் இணைத் தலைவர்கள்: ஐ.எஸ். அஷ்மானோவ், ஏ.யு. குரினோவ், என்.வி. ஸ்டாரிகோவ், வி.இ.கோமியாகோவ்
யூரல் பிராங்க்ஸ் - எதிர்காலமாக மாறாத கடந்த காலம்
04/24/2014, 17:00
காலம் எவ்வளவு விரைவாக பறக்கிறது! ஒரு வருடத்திற்கு முன்பு வெளியிடப்பட்ட எனது கட்டுரை இன்று மிகவும் பொருத்தமானதாகத் தெரிகிறது. இன்று - உக்ரைனில் என்ன நடந்தது மற்றும் அங்கு வேறு என்ன நடக்கலாம், ரஷ்ய நாகரிகத்தையும் ரஷ்ய உலகத்தையும் பிளவுபடுத்த மேற்குலகின் தொடர்ச்சியான மற்றும் முறையான நடவடிக்கைகளுக்கு நன்றி.
ஒருவருக்கொருவர் எதிராக பிரித்து தள்ளுங்கள். முதலில் அவர்கள் உக்ரைனைப் பிரித்தனர், பின்னர் அவர்கள் யூரல்ஸ் மற்றும் சைபீரியாவைப் பிரிக்கப் போகிறார்கள். நமது தாய்நாட்டின் எதிரிகளால் அழிக்கப்பட்ட ஒற்றுமையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது. ஆரம்பமாக கிரிமியா...
நாம் ஒரே யதார்த்தத்தில் வாழ்கிறோம். நம்மைச் சுற்றி என்ன இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே, அதன் தலைவர்கள் வேறுபட்ட முடிவை எடுத்திருந்தால், நாட்டிற்கு என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் அடிக்கடி மதிப்பிட முடியாது.
மிகைல் கோர்பச்சேவ் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். 6 வயதுதான். இந்த நேரத்தில், அவர் தனது கூட்டாளிகளுடன், வல்லரசை அழித்தார். அவ்வளவு வேகமாக.
விளாடிமிர் புடின் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக ரஷ்யாவை வழிநடத்தினார். இன்னொருவர் ஆட்சிக்கு வந்தால் ரஷ்யாவுக்கு என்ன நடக்கும்? நாம் யூகிக்க மட்டுமே முடியும்.
எங்கள் புவிசார் அரசியல் "கூட்டாளிகளின்" காட்சியின் படி, ரஷ்யா துண்டிக்கப்பட வேண்டும். இந்த செயல்முறை 1999 இலையுதிர்காலத்தில் தாகெஸ்தானில் பசாயேவின் கும்பல்களின் படையெடுப்புடன் தொடங்கியிருக்க வேண்டும்.
ரஷ்யாவின் அரசியல் மற்றும் இராணுவ கலைப்பு பொருளாதார தயாரிப்புக்கு முன்னதாக இருந்தது. எதிர்கால சரிவு பொருளாதார ரீதியாக அமைக்கப்பட்டது - தாகெஸ்தானின் படையெடுப்பிற்கு ஒரு வருடத்திற்கும் குறைவாகவே, GKO சந்தை "திடீரென்று" சரிந்தது மற்றும் ஆகஸ்ட் 1998 இல் இயல்புநிலை ஏற்பட்டது. இதற்கு சற்று முன்பு, மே 27, 1998 முதல் ஜூன் 4, 1998 வரையிலான காலகட்டத்தில் ரஷ்யாவின் மத்திய வங்கியின் தள்ளுபடி விகிதம் “திடீரென்று” 150% ஆக அதிகரித்தது. விபத்துக்கு முன்பே, பணம் குறிப்பாக விலை உயர்ந்தது. தற்செயலா? இல்லை. இது நமது பொருளாதாரத்தின் சரிவு-இயல்புநிலைக்கான திட்டமிட்ட தயாரிப்பாகும்.
இந்த நடவடிக்கையின் அர்த்தம், குடிமக்கள் தங்கள் நாட்டின் மரணத்திற்கு அக்கறையின்மை மற்றும் அலட்சியத்தை உருவாக்குவதாகும். எப்பொழுதும் எல்லாம் இடிந்து விழும் நிலையில் அவள் ஏன் இப்படி இருக்கிறாள்? இந்த காட்சி சோவியத் ஒன்றியத்தில் மீண்டும் ஒத்திகை செய்யப்பட்டது. பெரெஸ்ட்ரோயிகாவின் கடைசி ஆண்டுகளின் பற்றாக்குறை நினைவிருக்கிறதா? அது செயற்கையாக இருந்தது. கார்கள் இறக்கப்படவில்லை, தொழிற்சாலைகளில் இருந்து பொருட்கள் அகற்றப்படவில்லை. பொருட்கள் குப்பை கிடங்குகள் மற்றும் குப்பை கிடங்குகளில் வீசப்பட்டன.
1989 கோடையில், நான் நோயாப்ர்ஸ்க் நகரில் ஒரு கட்டுமானக் குழுவில் இருந்தேன். குப்பை மேட்டில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நான் தனிப்பட்ட முறையில் பார்த்தேன். மிகவும் தாங்கக்கூடிய தரம், மூலம். Noyabrsk அலமாரிகளில் அவர்கள் முழுமையாக இல்லாத பின்னணியில்.
மற்றும் சோவியத் ஒன்றியம் காணாமல் போனது. ஏனெனில் சோவியத் ஒன்றியத்தின் தலைமை அதை விரும்பியது.
ஆனால் ரஷ்யா உயிர் பிழைத்தது. மேலும் அது உருவாகிறது. நிச்சயமாக, நாம் அனைவரும் வளர்ச்சி வேகமாக செல்ல விரும்புகிறோம். ஆனால் 1999 இலையுதிர்காலத்தில் புடினின் நடவடிக்கைகள், படையெடுக்கும் கொள்ளையர்களுக்கு எதிராக தாகெஸ்தானி போராளிகள் மற்றும் நமது வீரர்களின் வீரமிக்க போராட்டத்துடன் இணைந்து, நம் நாட்டின் ஒருமைப்பாட்டைக் காப்பாற்றியது. இதை மறந்துவிடக் கூடாது. ரஷ்யாவின் சரிவு பிரச்சினையை ரஷ்ய அரசியலின் நிகழ்ச்சி நிரலில் இருந்து நீக்கியவர் புடின் தான். இதற்காக அவருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது நன்றியின்மை மற்றும் அவமரியாதையின் உச்சம்.
இதை ஏன் இன்று நினைவு கூர்ந்தேன்? ஏனென்றால் யெகாடெரின்பர்க்கிற்கு ஒரு பயணத்தின் போது, என் நண்பர்கள் யூரல் பிராங்க்களின் முழு தொகுப்பையும் எனக்குக் கொடுத்தார்கள். நீங்கள் அவற்றை இணைப்பில் பார்க்கலாம்: .
அனைத்து ரஷ்ய குடிமக்களும் இந்த கடந்த காலத்தைப் பார்த்து நினைவில் கொள்வது முக்கியம் என்று எனக்குத் தோன்றுகிறது, இது நமது எதிர்காலமாக மாறவில்லை. யூரல் குடியரசு அதன் சொந்த நாணயத்துடன். அதன் சொந்த இருசபை பாராளுமன்றத்துடன், ஒரு தனி மாநிலத்தின் சட்டமன்ற அமைப்பை நகலெடுக்கிறது, இது "தற்செயலாக" யூரல்களில் இரண்டு அறைகளுடன் முடிந்தது, பிராந்தியம் ஒன்று போதுமானதாக இருக்கும்போது.
இதுபோன்ற விபத்துகள் ஏராளம். மூலம், யூரல்களில் உள்ள பிரதிநிதிகளுக்கான வேட்பாளர்கள் மிகவும் சிறப்பியல்பு ஆவணங்களைக் கொண்டிருந்தனர், அங்கு "குடியரசு" நேரடியாக எழுதப்பட்டது.
இங்கே அவை, நமது கடந்த காலத்தின் அடையாளங்கள் மற்றும் பேய்கள், நமது தோல்வியுற்ற எதிர்காலம். இந்த கடந்த காலம் இனி ஒருபோதும் நம் கதவுகளைத் தட்டாமல் இருக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
இந்த ஆதாரத்திலிருந்து யூரல் பிராங்குகள் தோன்றிய வரலாற்றை நான் எடுத்தேன்: -notes.ru/spravka/fn_st0085_makurin.htm.
யூரல் ஃபிராங்க்களின் வெளியீட்டோடு தொடர்புடைய மர்மமான மரணங்களுக்கு கவனம் செலுத்துங்கள். "பிராந்திய வழக்குரைஞர் அலுவலகத்தின் அடுத்தடுத்த முயற்சிகள் ஆர்டருக்கு பணம் செலுத்த செலவழித்த நிதி ஆதாரங்களை நிறுவுவதற்கு பலன் அளிக்கவில்லை" என்பதை மறந்துவிடாதீர்கள். அதாவது, சாத்தியமான யூரல் குடியரசின் நாணயத்தை அச்சிடுவதற்கு நிதி எங்கிருந்து வந்தது என்பதை யாரும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை.
ஆரஞ்சு ஸ்டுடியோவில் சைபீரிய பிரிவினைவாதிகள்
நோவோசிபிர்ஸ்கில், தொலைக்காட்சி சேனல் 49 இல் "ஸ்டுடியோ 49" என்ற நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கப்பட்டேன். சேனல் மற்றும் ஸ்டுடியோவின் வடிவமைப்பு ஆரஞ்சு டோன்களில் செய்யப்பட்டுள்ளது என்று சொல்ல வேண்டும். இது நிறத்தின் அடிப்படையில் உள்ளது. ஆனால் சாராம்சத்தின் அடிப்படையில், மண்டபத்தில் அமர்ந்திருந்த உயிருள்ள சைபீரிய பிரிவினைவாதியைப் பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவரும் அவரது சகாக்களும் இந்த விஷயத்தை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் இது என்பதை நான் தெளிவாக விளக்க முயற்சித்தேன். தாமதமாகிவிடும் முன், சைபீரியாவை ரஷ்யாவிலிருந்து பிரிக்க முயன்றதற்காக அவர்கள் சிறைக்குச் செல்வதற்கு முன்.
பொதுவாக, இந்த நிகழ்ச்சி புவிசார் அரசியல், கிரிமியா மற்றும் நாகரிகங்களுக்கு இடையேயான உறவு பற்றி விவாதிக்கப்பட்டது.[52]
நிகழ்ச்சியில் சைபீரிய பிரிவினைவாதத்தின் முகத்தைப் பார்த்தீர்கள். சைபீரியர்களின் தேசிய-கலாச்சார சுயாட்சியின் நிறுவனர் "சிபிர்ஸ்கயா வோல்யா", தன்னை "பிராந்தியவாதி" என்று அழைக்கும் அலெக்சாண்டர் பகேவ்.
மூலம், அவர் நோவோசிபிர்ஸ்க் பிராந்தியத்தின் பொது அறையின் உறுப்பினராகவும் உள்ளார்.
ஆனால் பிரிவினைவாதிகள் இதைத்தான் சாதிக்க முயல்கிறார்கள். ரஷ்ய கூட்டமைப்பின் சைபீரிய ஃபெடரல் மாவட்டத்தின் முழுமையான பிரதிநிதிக்கு ஒரு திறந்த கடிதம் இங்கே உள்ளது, இது சைபீரியாவில் எங்கள் சொந்த வரி தளத்தை உருவாக்க அழைப்பு விடுக்கிறது. மத்திய பட்ஜெட்டைப் பொருட்படுத்தாமல்! பிராந்தியங்களின் பங்கை அதிகரிக்கும் அழகான மறைப்பின் கீழ், அதிகாரப் பரவலாக்கம் பற்றிய யோசனை தள்ளப்படுகிறது. இன்று உக்ரைனில் அது எப்படி முடிவடைகிறது என்பதை நீங்கள் பாராட்டலாம். அரசாங்கம் முற்றிலும் உதவியற்றது, நாடு குழப்பத்தில் உள்ளது, பிராந்தியங்கள் கவலையில் உள்ளன. பிளீனிபோடென்ஷியரிக்கு பிரிவினைவாதிகள் எழுதிய கடிதத்தின் மேற்கோள் இங்கே. பிரிவினைவாதத்திற்கான அவர்களின் அனுதாபங்களுக்கு கவனம் செலுத்துங்கள், அவர்கள் மறைக்க கூட முயற்சிக்கவில்லை.
"பிரிவினைவாத உணர்வுகள் ஒரு ஆரோக்கியமான உடலில் வேண்டுமென்றே விதைக்கப்பட்ட ஒரு வெளிநாட்டு பாசிலஸ் அல்ல, மாறாக மக்கள் அதிருப்தியின் தீவிர வடிவங்களில் ஒன்றின் வெளிப்பாடாகும். அவர்களுக்கு எதிரான அடக்குமுறை நடவடிக்கைகளைப் பயன்படுத்துவது ஒரு குறுகிய கால விளைவைக் கொடுக்கும், ஆனால் அதன் வேர்களில் சிக்கலைத் தீர்க்காது, மாறாக புதிய, இன்னும் அதிகமான மற்றும் தீவிரமான பதற்றத்தை உருவாக்கும். கூட்டாட்சி மையத்தின் தரப்பில் கூட்டாட்சி கொள்கைகள் மீறப்படுவதை மக்கள் காணும் வரை, பிரிவினை பற்றிய ஆபத்தான யோசனை தவிர்க்க முடியாமல் வெளிப்படையான மற்றும் மறைமுக ஆதரவாளர்களைப் பெறுவதைத் தொடரும்.
ரஷ்ய கூட்டமைப்பின் ஒருமைப்பாட்டைப் பாதுகாப்பதற்கும், சைபீரியாவை ஒரு மூலோபாய மேக்ரோ பிராந்தியமாக வளர்ப்பதற்கான நிலைமைகளை உறுதி செய்வதற்கும், அதிகாரத்தை ஒருமுகப்படுத்துதல், அதிகாரங்களை பரவலாக்குதல் மற்றும் வரி மறுபகிர்வு ஆகியவற்றிற்கான "சாலை வரைபடத்தை" உருவாக்கத் தொடங்குவது இன்று அவசியம். பிராந்தியங்களுக்கு ஆதரவாக அடிப்படை."
விக்கிபீடியா, "ரஷ்யாவில் பிரிவினைவாதம்" என்ற கட்டுரையில், சைபீரியாவில் பிரிவினைவாதத்தின் பிரதிநிதியாக அலெக்சாண்டர் பகேவ் குறிப்பிடுகிறார். "ஜூலை 2013 இல், நோவோசிபிர்ஸ்க் பிராந்தியத்தின் பொது அறையின் பிரதிநிதிகள் மற்றும் "சைபீரிய தேசிய-கலாச்சார சுயாட்சி" என்ற பொது சங்கத்தின் நிறுவனர்களான அலெக்சாண்டர் பாகேவ் மற்றும் எவ்ஜெனி மிட்ரோஃபனோவ், சைபீரியாவில் உள்ள ஜனாதிபதி ப்ளீனிபோடென்ஷியரி தூதர் விக்டர் டோலோகோன்ஸ்கிக்கு ஒரு திறந்த கடிதத்தில் அவரிடம் கேட்டார். "கூட்டமைப்பின் குடிமக்களின் வரி, நிர்வாக மற்றும் சட்டமியற்றும் அதிகாரங்களுடன் சைபீரியப் பகுதிகளை மேக்ரோ-பிராந்தியமான சைபீரியாவாக ஒன்றிணைக்கும் செயல்முறையை நாட்டின் உயர்மட்டத் தலைமையின் மட்டத்தில் தொடங்குதல்."
ஆனால் SIBERIC தேசியம் இருக்க வேண்டும் என்று Alexander Bakaev கூறுகிறார்!
அதன் பிறகு அவர் யார்? பிரிவினைவாதியா அல்லது "பிராந்தியவாதியா"?
மேலும் இதற்கான இடம் எங்கே? இதைப் பற்றி நான் பலமுறை பேசியிருக்கிறேன்: சைபீரியாவில் இதுபோன்ற விஷயங்களுக்கான இடம். தேசிய பொருளாதாரத்தின் கட்டுமான தளங்களில், புதிய காற்றில், முழு மாநில ஆதரவுடன் அவர்கள் வேலை செய்யட்டும்.
மற்றும் மற்றொரு கேள்வி. வான் பாதுகாப்புப் படைகள், யெவ்ஜெனி ஃபெடோரோவுடன் சேர்ந்து, பிரிவினைவாதிகளுக்கு எதிரான போராட்டம் குறித்த மசோதாவை மாநில டுமாவில் அறிமுகப்படுத்தினர். அதன் பிறகு ரஷ்ய கூட்டமைப்பின் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகள் தங்கள் சொந்த, மிகவும் மென்மையான திட்டத்தை அறிமுகப்படுத்தினர். ஜனாதிபதி ஏற்கனவே டிசம்பர் 13, 2013 அன்று இந்த சட்டத்தில் கையெழுத்திட்டார். இது மே 9, 2014 அன்று நடைமுறைக்கு வருகிறது.
எனவே, சிறந்த நோக்கத்துடன், "அதை நிறுத்த" வேண்டிய நேரம் இது என்று பிரிவினைவாதியான பகேவிடம் நான் கூறினேன். அவர் மட்டும் கேட்பாரா?
இது ரஷ்யா குழந்தை!
04/04/2014
தொண்ணூறுகளில் ஏற்கனவே அரசியல் அதிகாரத்தை இழந்த ரஷ்யா, திருடப்பட்ட (தனியார்மயமாக்கப்பட்ட) சொத்துக்களுடன், இராணுவம் அல்லது மக்கள்தொகை இல்லாமல் ஒரு பொதுவான இலக்கால் ஒழுங்கமைக்கப்பட்டு ஒன்றுபட்டது, உலக அரங்கிற்கு திரும்ப முடிந்தது எப்படி? அவளால் மீண்டும் தனது சொந்தக் குரலைப் பெற முடிந்தது, முன்பு போலவே இல்லை, ஆனால் ஏற்கனவே ஒரு குறிப்பிடத்தக்க குரல். அதே நேரத்தில், இழந்த பல மாநில செயல்பாடுகளை மீட்டெடுத்ததன் மூலம், அதன் குடிமக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தி, ஒரு புதிய, பயமுறுத்தும், ஆனால் எதிர்காலத்தில் நம்பிக்கையுடன் இருந்தாலும்?
இது ஒரு உண்மையான ரஷ்ய வசந்தம். ரஷ்யா இதற்கு விளாடிமிர் புடினுக்கு கடன்பட்டுள்ளது.
ஏப்ரல் 3, 2014 அன்று, "விளாடிமிர் புடின் இன் தி மிரர் ஆஃப் இஸ்போர்ஸ்க் கிளப்" தொடர் வெளியீடுகளின் விளக்கக்காட்சி மாஸ்கோவில் நடந்தது. இஸ்போர்ஸ்க் கிளப்பின் நிரந்தர உறுப்பினராக, ஐசி வளங்கள் குறித்த இந்த தலைப்பில் நான் உள்ளடக்கத்தை வெளியிட்டேன்.
எனது கட்டுரையை உங்கள் கவனத்திற்கு முன்வைக்கிறேன்[53].
ஒரு அரசியல்வாதிக்கு மிக மோசமான விஷயம் அலட்சியம். யாரும் வியாபாரத்தில் ஆர்வம் காட்டாதபோது, உருவத்தில் யாரும் ஆர்வம் காட்டாதபோது. இந்த வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கவலைப்படத் தேவையில்லை. அவர் ரஷ்ய வாக்காளர்களில் பெரும்பகுதியினரிடமிருந்து மரியாதையைத் தூண்டுகிறார் மற்றும் அமெரிக்க தூதரகத்திற்கு அறிவுறுத்தல்களுக்காக "செல்லும்" அமைப்பு சாராத எதிர்ப்பின் கசப்பான நிராகரிப்பைத் தூண்டுகிறார்.
1
1992 ஆம் ஆண்டில், அமெரிக்க தத்துவஞானி மற்றும் அரசியல் விஞ்ஞானி (மற்றும் "தற்செயலான தற்செயல்" அமெரிக்க வெளியுறவுத்துறை ஊழியர்) எழுதிய "வரலாற்றின் முடிவு மற்றும் கடைசி மனிதன்" புத்தகம் வெளியிடப்பட்டது, அதில் ஆசிரியர் வெற்றி என்று வாதிட்டார். மேற்கத்திய பாணியிலான தாராளவாத ஜனநாயகத்தின் உலகம் சமூக கலாச்சார பரிணாம மனிதகுலத்தின் இறுதிப் புள்ளியாகும். இது அவரது கருத்துப்படி, அரசாங்கத்தின் இறுதி வடிவத்தை உருவாக்குவதாகும். ஃபுகுயாமா, அத்தகைய அரசாங்கத்தின் வடிவத்தைப் பரப்புவது வரலாற்று நிகழ்வுகளின் முடிவைக் குறிக்காது, மாறாக கருத்தியல் மோதல்கள், புரட்சிகள் மற்றும் உலகளாவிய போர்களின் சகாப்தத்தின் முடிவை மட்டுமே குறிக்கிறது என்று வாதிட்டார். அதனுடன் கலை மற்றும் தத்துவத்தின் முடிவு.
இந்த வேலை மேற்கத்திய பத்திரிகைகளிலும் விஞ்ஞான சமூகத்திலும் பரவலான அதிர்வுகளைப் பெற்றது. சோவியத் யூனியனின் "வீழ்ச்சியின்" கர்ஜனை புதிய யதார்த்தத்தைப் புரிந்துகொள்வதற்கான அவசரத் தேவையை ஏற்படுத்தியது, பின்னர், 1992 இல், அழிக்கப்பட்ட இரண்டாவது அதிகார மையத்திலிருந்து எஞ்சியிருக்கும் சாம்பலின் பின்னணிக்கு எதிராக வெளிப்புறமாக வெளிவரத் தொடங்கியது. உலகம், சோவியத் ஒன்றியம். ஒரு சமமான பங்காளியுடன் வழக்கமான கட்டுப்பாடான மோதலின்றி, முழு கிரகத்துடனும் அவர்கள் தனியாக இருந்தபோது, அத்தகைய புவிசார் அரசியல் சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கே ஆச்சரியம் ஏற்பட்டது, இது அவர்களுக்கு ஒரு வகையான "வெற்றியுடன் மயக்கத்தை" ஏற்படுத்தியது என்பது மிகவும் நியாயமானது. இப்போது இந்த வேலையை ஃபுகுயாமா என்று அழைக்கலாம். இந்தப் புத்தகத்தின் அப்போதைய அமோக வெற்றி (மேற்கில் யாரும் மேற்கோள் காட்ட விரும்புவதில்லை), அதன் வெளிப்படையான முரண்பாடு, மேற்கத்திய சமூகத்தின் பலதரப்பட்ட அடுக்குகளின் கோரிக்கை ஆகியவை "ஃப்ராய்டியன் ஸ்லிப்" என்பதைத் தவிர வேறில்லை. யாரோ, ஒரு நபர், ஒரு நாடு அல்லது ஒரு நாகரீகம், சத்தமாக தன்னை அறிவித்து, அனைத்து மனிதகுலத்தின் வளர்ச்சியின் சரியான விளைவாக தன்னைப் புரிந்து கொள்ளும்போது, அவர்கள் சொல்வது போல், சிக்கலை எதிர்பார்க்கலாம்.
எல்லாவற்றிற்கும் மேலாக, ஒரு இலட்சியமாக உணருவது என்றால் என்ன, அதற்கு மேல் வேறு யாரும் குதிக்க முடியாது? இது மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதற்கும், அவர்களுக்காக முடிவுகளை எடுப்பதற்கும், வற்புறுத்துதல் அல்லது பலத்தின் மூலம் அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கும் உரிமையைக் குறிக்கிறது. உண்மையில், எதிரெதிர் கட்சி குறைவான வளர்ச்சியுடனும், நாகரீகமாகவும், திறமையுடனும் இருந்தால், இரண்டு தரப்பினரின் வளர்ச்சி, தத்தெடுப்பு மற்றும் முடிவுகளைச் செயல்படுத்துவதில் மற்றொரு நபர் அல்லது மற்றொரு நாடு சமமாக பங்கேற்க அனுமதிப்பது விசித்திரமானது. குறைந்த திறன் கொண்ட எவரும் (இன்னும் ஒரு குறிப்பிட்ட கட்டாய வளர்ச்சியை எட்டாத ஒரு நபர், நாடு அல்லது நாகரிகத்தை வேறு என்ன அழைக்கலாம்) அவரது குறைவான அல்லது போதுமான சட்ட திறன் காரணமாக துல்லியமாக பொறுப்பை ஏற்க முடியாது. வாழ்க்கை இந்த விதியை பல முறை உறுதிப்படுத்துகிறது. நம் பிள்ளைகள் முதிர்வயது அடையும் வரை, நாம் நினைக்கும் வரை, அவர்களின் கருத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு, அவர்களுக்கான முடிவுகளை எடுக்கிறோம். அதாவது, அவர்கள் நம்மைப் போலவே திறமையானவர்களாக மாறும் வரை. பெரிய மற்றும் சக்திவாய்ந்த நாடுகள் எப்போதும் தங்கள் சொந்த நலன்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கின்றன, முதலில், இரண்டாவதாக, பலவீனமான மற்றும் சிறிய அண்டை நாடுகளின் நலன்களின் அடிப்படையில். சமத்துவம் என்பது சம அதிகாரம், சம பொறுப்பு மற்றும் சமமான அங்கீகாரம். இந்த மூன்று தூண்கள் இல்லாமல் வேறு எதற்கும் சமத்துவம் என்று சொல்ல உரிமை இல்லை. ஒரு வலுவான கட்சி, அதன் தார்மீக மற்றும் நாகரீகக் கொள்கைகளின் அடிப்படையில், சமமான பொறுப்பு மற்றும் உறவுகளில் சமமான அங்கீகாரம் இரண்டையும் அனுமதித்தால், சமத்துவம் இல்லாமல் சமத்துவம் சாத்தியமாகும் என்பது சில நேரங்களில் நடக்கும். இந்த வழக்கில் வலிமையின் பங்கு வலிமையானவர்களிடமிருந்து வலிமையின் சுய வரம்புக்கு உள் அணுகுமுறையால் செய்யப்படுகிறது, ஆனால் அதே நேரத்தில் தார்மீக ரீதியாக வளர்ந்தது. ஆனால் நீங்கள், உங்கள் அன்புக்குரியவர், உங்களை ஒரு தரநிலையாக, வளர்ச்சியின் மிக உயர்ந்த புள்ளியாக உணர்ந்தால், இந்த பங்குதாரர் உங்களுக்கு சமமாக இல்லாவிட்டால் (அல்லது இது உங்களுக்கு தந்திரோபாய ரீதியாக பயனளிக்கவில்லை என்றால், உங்கள் கூட்டாளருக்கு சமத்துவத்தை வழங்க முடியாது. ஏதாவது ஒரு கட்டத்தில்).
எவ்வாறாயினும், மனிதகுல வரலாற்றில் எந்தவொரு நாகரிகமும் அது தொடர்பில் வந்த மற்றொருவருடன் எப்போதும் சிறப்பாக உணர்ந்துள்ளது என்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லையெனில், அதை உருவாக்கும் மக்களுக்கும் தேசங்களுக்கும் அதை உருவாக்க எந்த அர்த்தமும் இல்லை, மற்றொன்றில் ஒன்றிணைவது எளிதாக இருக்கும். இந்தக் கண்ணோட்டத்தில், மேற்கத்திய நாகரிகம் (ரஷ்ய நாகரிகம் உட்பட, மற்றதைப் போல) மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் தன்னை சிறப்பாகக் கருதுவதில் ஆச்சரியமில்லை. ஆனால் பின்வருவனவற்றைக் கவனிக்க வேண்டியது அவசியம், என் கருத்துப்படி, முக்கியமான புள்ளி: ஒருவரின் சுய உணர்வில் "சிறந்ததாக" இருப்பது உண்மையில் படைப்பின் கிரீடம், தரம் மற்றும் "வரலாற்றின் முடிவு" என்று அர்த்தமல்ல. எடுத்துக்காட்டாக, ரஷ்ய நாகரிகம், தன்னை மிகவும் பன்முக வளர்ச்சியடைந்ததாக உணரும் அதே வேளையில், முதலாவதாக, மனிதகுலம் முழுவதற்குமான வளர்ச்சியின் இறுதிப் புள்ளியாக உணரவில்லை, இரண்டாவதாக, அது தனக்கென ஒன்று போல் கூட உணரவில்லை. உங்கள் சுய வளர்ச்சி மற்றும் சுய முன்னேற்றத்திற்காக முடிவில்லாத காலத்தை விட்டுவிடுங்கள். இது மேற்கத்திய நாகரிகம் இதுவரை இல்லாத ஒன்று. தங்களுக்குள்ளேயே, அதன் வக்காலத்து வாங்குபவர்கள் தங்களை பிரபஞ்சத்தின் மையமாகவும், அனைத்து இனங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாகவும் எப்போதும் உணர்ந்தனர். வரலாற்றுத் தரங்களின்படி மிக சமீபத்திய காலங்களில் கூட, அவர்கள் தனிப்பட்ட சுகாதாரத்தை மறுத்தபோது, தங்கள் கைகளால் சாப்பிட்டு, வீட்டிற்கு அடுத்த ஜன்னலுக்கு வெளியே தங்கள் சொந்த சரிவுகளை எறிந்தனர்.
பொதுவாக, ஐரோப்பிய வரலாற்றின் அனுபவமே நமக்குக் கற்பிக்கிறது, எந்தவொரு நாடும் அல்லது நாகரிகமும் தன்னைத் தத்துவரீதியாகக் கருத்தாக்கத் தொடங்கியவுடன், அதன் பிறகு அரசியல் மற்றும் புவிசார் அரசியல் ரீதியாக, "வரலாற்றின் கிரீடம்", தற்போதுள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே சாத்தியமானது. ஒரு “உண்மையான நபருக்கு”, எனவே உடனடியாக (வரலாற்று செயல்முறையின் பார்வையில் இருந்து, மனித வாழ்க்கை அல்ல) பெரும் இரத்தம், குழப்பம் மற்றும் பேரழிவு வந்தது. பண்டைய உலகில் பண்டைய ரோம். இடைக்காலத்தில் புனித விசாரணை. நவீன வரலாற்றில் மூன்றாம் ரீச். "வரலாற்றின் முடிவு" மற்றும் ரோம் நாகரிகத்தின் வெற்றி, புனித சீயின் சக்தி அல்லது "ஆரிய ஆவி மற்றும் இரத்தம்" ஆகியவற்றின் தத்துவ முன்னுதாரணத்தின் அரசியல் நடைமுறைக்கு இவை மிகத் தெளிவான எடுத்துக்காட்டுகள். மேலும், மனித நாகரிகத்தின் வளர்ச்சியின் கிரீடம் என்று தன்னை அழைத்துக் கொண்டவர், அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அன்னிய நாகரீகத் தேர்வை ஏற்காதவர்களுடன் போராட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர் எப்போது காட்டுமிராண்டிகள், மதவெறியர்கள் அல்லது "மனிதாபிமானிகள்" என்று சண்டையிடத் தொடங்குவார் என்பது காலத்தின் விஷயம், ஆனால் விருப்பத்தின் விஷயம் அல்ல. இந்தக் கண்ணோட்டத்தில், "சர்வாதிகார, போதுமான ஜனநாயகமற்ற அல்லது வெறுமனே தாராளவாத ஆட்சிகளுக்கு" எதிரான மேற்குலகின் தற்போதைய போராட்டம், ஒரு புதிய "தீமையின் அச்சை" உருவாக்குவது முற்றிலும் பரிச்சயமான "ஐரோப்பிய தேர்வு" ஆகும். 1991 இல் சோவியத் யூனியன் சரிந்தவுடன், மேற்கு உடனடியாக அதன் சொந்த பிரத்தியேகமான "வழக்கமான" நிலைக்குத் திரும்பியது என்று நாம் கூறலாம். இந்த நேரத்தில், அவரது விதிவிலக்கான தன்மை தாராளவாத-ஜனநாயக முன்னுதாரணத்தில் வெளிப்படுத்தப்பட்டது, இது முதல் பார்வையில் "மனிதாபிமான மற்றும் அமைதியை விரும்பும்". ஆனால் மற்றொரு "அலங்கார மாற்றத்தால்" யாரும் ஏமாற வேண்டாம். மேற்கத்திய சமூகத்தின் தத்துவ மற்றும் அரசியல் அறிவியல் சமூகச் சிந்தனை இப்படித்தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது, அவற்றுடன் சமத்துவம் மறைந்தவுடன் (அல்லது சமத்துவத்திற்கான தற்காலிக மாற்றாக அவர்களுக்கு நன்மை), யாரும் சமமான பொறுப்பையும் சமமான அங்கீகாரத்தையும் அடைய முடியாது. எங்களுக்கு. இது கெட்டதும் இல்லை நல்லதும் இல்லை. இது பல நூற்றாண்டுகளாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. மேற்கு நாடுகளுடன் உங்கள் சொந்த உறவுகளை கட்டியெழுப்பும்போது இது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சில வழிகளில், இது கெட்டதை விட எங்காவது நல்லது என்று நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். அதன் பல ஆயிரம் ஆண்டு கணிப்புக்கு நல்லது. பொதுவாக, மேற்கத்திய நாடுகளும் மேற்கத்திய நாகரிகமும் இனிமையான மற்றும் பயனுள்ள பங்காளிகளாக இருக்கலாம். ஒரு நிபந்தனையின் கீழ்: உங்களிடம் ஒரு பெரிய கிளப் அல்லது சக்திவாய்ந்த இராணுவம் இருக்கும்போது. நீங்கள், வெளிப்புற மெருகூட்டலில் சமரசம் செய்யாமல், அவர்களுடன் சமத்துவத்தைப் பேணுவதற்கு உழைத்தால், அதன் பிறகு மேற்கத்திய "கூட்டாளர்களுடன்" தொடர்புகொள்வதன் மூலம் உங்களுக்குத் தேவையான நன்மைகள் மற்றும் முடிவுகளைப் பெறலாம்.
1992 இல் இதுபோன்ற ஆரம்ப தரவுகளுடன், ரஷ்யா, சோவியத் ஒன்றியத்தின் மிகப்பெரிய, பணக்கார மற்றும் சக்திவாய்ந்த பகுதியாக, மேற்கத்திய நாடுகளுடன் தனியாக இருந்தது. அவர்களுடன் சமத்துவம் இல்லாததால், அவள் உடனடியாக சமமான அங்கீகாரம் மற்றும் சமமான பொறுப்பின் பற்றாக்குறையை எதிர்கொண்டாள். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஆரம்பத்தில், பெரும்பான்மையான குடிமக்கள் மற்றும் கணிசமான பகுதியினர் இன்னும் "மேற்கு எங்களிடமிருந்து எதுவும் தேவையில்லை" அல்லது "மேற்கு நாடுகள் எங்களுக்கு உதவும்" என்ற தவறான கருத்தைக் கொண்டுள்ளனர். ஆனால் புவிசார் அரசியல் அதன் சொந்த சட்டங்களை ஆணையிடுகிறது. மேற்கத்திய சார்ந்த சக குடிமக்களின் கனவுகள் மற்றும் மாயைகளுடன் அவை எந்த வகையிலும் தொடர்புபடுத்தவில்லை. மேற்குலகிற்கு எங்களிடம் இருந்து நிறைய தேவை. மற்றும் அது இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த உலகில் கடைசியாக நமக்கு கடினமான காலங்களில் உதவுவது மேற்குலகமாக இருக்கும்.
2
மேற்கு ஐரோப்பாவில் முதலாளித்துவத்தின் உருவாக்கம் மற்றும் அதன் தோற்றம் பற்றிய நீண்ட வரலாற்றைப் பற்றி நாம் சிந்திக்காமல், இந்த வரலாற்றிலிருந்து உடனடியாக முடிவுக்கு வந்தால், 20 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில், தொழில்துறை மூலதனம் நிதி மூலதனத்திற்கு வழிவகுத்தது என்று நாம் கூறலாம். . புறநிலை காரணிகளால் இது எவ்வளவு மற்றும் அகநிலை காரணிகளால் எவ்வளவு என்ற கேள்வியை இப்போது விட்டுவிடுவோம். மேற்கு நாடுகளுடன் மோதிய சோவியத் ஒன்றியத்திற்குப் பிறகு நாங்கள் ரஷ்யாவில் ஆர்வமாக உள்ளோம். எங்கள் மேற்கத்திய "பங்காளிகள்", சோவியத் ஒன்றியத்தைப் போலல்லாமல், இந்த "வெவ்வேறு சமூக அமைப்புகளின் அமைதியான பந்தயத்தில்" "பூச்சுக் கோட்டை அடைந்தனர்" என்றாலும், தங்கள் முழு பலத்துடன் அவ்வாறு செய்தனர். மருத்துவ மொழியில், மேற்கத்திய உலகின் நிலை "நிலையானது மற்றும் மோசமானது". யு.எஸ்.எஸ்.ஆரில் பெரெஸ்ட்ரோயிகா தொடங்கிய நேரத்தில் (சாராம்சத்தில், சோவியத் அரசை கோர்பச்சேவ் கட்டுப்படுத்திய தகர்ப்பின் தொடக்கம்) அமெரிக்கா, பணவீக்க விகிதத்தை இரட்டை இலக்கங்களில் கொண்டிருந்தது என்று சொன்னால் போதுமானது. பெரும் மந்தநிலையை விட வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை சற்று குறைவாகவே இருந்தது. மீண்டும், 15 ஆம் நூற்றாண்டைப் போலவே, "பெரிய புவியியல் கண்டுபிடிப்புகளின்" சகாப்தத்தின் தொடக்கத்தில், மகிழ்ச்சியுடன் வாழ ஒருவரைக் கொள்ளையடிப்பது அவசியம். ஆனால் வெறுமனே கொள்ளையடித்தால் மேற்குலகம் மேற்குலகமாக இருக்காது. அவருக்கு எப்போதும் ஒரு அழகான விளக்கம் தேவை, "கொள்ளை கதை". இது "ஐரோப்பிய மனநிலையின்" ஒரு கட்டாயப் பகுதியாகும், "ஐரோப்பிய சுய விழிப்புணர்வு" பகுதியாகும். ஒரு ஐரோப்பியன் வந்து கொல்ல முடியாது, கொள்ளையடிக்க முடியாது. கொலை மற்றும் கொள்ளையடிப்பதன் மூலம் "ஒரு பணியை நிறைவேற்ற" அவர் பயன்படுத்தப்பட்டார். "இராணுவ (கொள்ளையடிக்கப்பட்ட) கொள்ளை" என்பது ஒரு இனிமையான கூடுதலாகும். ஐரோப்பியர்கள் "கிறிஸ்துவின் கத்தோலிக்க வார்த்தையை" வெவ்வேறு காலங்களில் நெருப்பு மற்றும் வாளுடன் எடுத்துச் சென்றனர் - மெக்ஸிகோ நகரத்திலிருந்து மணிலா மற்றும் பிஸ்கோவ் பகுதி வரை. சிறிது நேரம் கழித்து அவர் ஒரு சுருக்கமான "நாகரிகத்தை" எடுத்துச் சென்றார். சிறிது நேரம் கழித்து, நாங்கள் "தேசங்களின் சிறைக்கு" எதிராகப் போராடினோம், பின்னர், தேசிய சோசலிஸ்டுகளின் கைகளால், "ஜூடியோ-போல்ஷிவிக்குகளுக்கு" எதிராக. பின்னர் அவர் "சர்வாதிகாரத்தை எதிர்த்துப் போராடினார்." இப்போது அவர் மீண்டும் "நியாயமான தேர்தலுக்காக சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்துப் போராட" முயற்சிக்கிறார். பொதுவாக, ஒரு ஐரோப்பியருக்கு "வெள்ளை மனிதனின் சுமை" என்பது நமக்கு, ரஷ்யர்களுக்கு, ஒரு அன்பான பெண் நம் கைகளில் இருக்கிறாள்: அவளால் தன் சொந்த சுமையை தாங்க முடியாது. இந்த "சுமை" எப்பொழுதும் "நாகரிகம் மற்றும் காப்பாற்றப்பட்டவர்களிடமிருந்து" திருடப்பட்ட சொத்து வடிவத்தில் குறிப்பிடத்தக்க இழப்பீட்டைக் கொண்டிருந்தது. "கொள்ளையால்" உயிர்வாழும் ஐரோப்பிய முறையை மீண்டும் மீண்டும் செய்வது குறிப்பிடத்தக்கது. நிலைகள் ஒரே மாதிரியானவை.
முதல் நிலை: ஒரு இலக்கைத் தேர்ந்தெடுப்பது. இலக்கு பல அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். மேற்கத்திய நாடுகளுக்கு இன்றியமையாத தேவையானவற்றை அது கொண்டிருக்க வேண்டும். ஒப்பீட்டளவில், இது இடைக்காலத்தில் இருந்ததைப் போல தங்கமாக இருக்கலாம் அல்லது இன்று எண்ணெய் மற்றும் எரிவாயுவாக இருக்கலாம். இவை மனித வளங்கள், வளமான மண், கடந்த காலத்தில் ஆளி மற்றும் சணல் முதல் இன்று கச்சா எண்ணெய் மற்றும் சுற்று மரங்கள் வரை முதன்மை பிரித்தெடுத்தல் மற்றும் வளங்களை செயலாக்குவதற்கான முழு அளவிலான தயாரிப்புகள். ஒரு இலக்கைத் தேர்ந்தெடுக்கும்போது, மேற்கு நாடுகள் ஒரு கொள்கையை வெளிப்படுத்துகின்றன: "எனக்குத் தேவையானது ஏற்கனவே என்னுடையது." சோவியத் ஒன்றியத்திற்குப் பிறகு அதன் சமத்துவத்தையும், அதன் பிறகு அதன் சமமான பொறுப்பையும் சமமான அங்கீகாரத்தையும் இழந்த ரஷ்யா, மேற்கு நாடுகளுடன் சமாளிக்க வேண்டியிருந்தது, அதில் அதன் ஆர்வத்தின் அடுத்த இலக்கைக் கண்டது.
நிலை இரண்டு: "குழப்பம்" கொள்கையை நோக்கத்துடன் செயல்படுத்துதல். ஒரு "நாகரிக" சமூகத்தையும், அதனுடன் அதன் மாநிலத்தின் நிறுவனங்களையும் அதிர்ச்சி நிலைக்குக் கொண்டுவரும் ஒரே நோக்கத்திற்காக மேற்கு நாடுகளுக்கு ஆர்வமுள்ள பிரதேசத்தில் அவருக்கு குழப்பம் தேவை. "நாகரிகப் பொருள்" அதிகபட்சமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே நிலை இதுதான். மற்றொரு மாநிலத்தில், "நாகரிக" ஒருவரின் நலன்களுக்கு ஆதரவாக தனது சொந்த நலன்களுக்கு எதிராக செயல்பட அவர் தயாராக இருக்க மாட்டார். அதிர்ச்சி மட்டுமே, குழப்பத்தின் விளைவாக, தோட்டங்களில் உணவுக்காக வேலை செய்ய கறுப்பர்களை கட்டாயப்படுத்த முடியும். இந்தியர்கள் - வாழ்வதற்கான உரிமைக்காக தங்கம், சோளம், புகையிலை மற்றும் மசாலாப் பொருள்களை வழங்க வேண்டும். இந்துக்கள் - கிழக்கிந்தியக் கம்பெனியின் வருமானத்திற்காக வறுமையிலும் உள்நாட்டுச் சண்டையிலும் இருத்தல். ரஷ்யர்களுக்கு - IMF இன் மற்றொரு கடன் மற்றும் "ஜனநாயகத்தை நோக்கிய வெற்றிகரமான இயக்கத்திற்கு" மற்றொரு பாராட்டுக்கு ஈடாக மாநில மற்றும் தொழில் வடிவில் தங்கள் சொந்த அடித்தளத்தையும் அடித்தளத்தையும் அழித்துக் கொள்ள வேண்டும்.
நிலை மூன்று: மேற்கத்திய நாடுகளுக்கு நன்மை பயக்கும் நிலையை நிலைநிறுத்துவதற்கான கொள்கை. தேசிய-தேசபக்தி சுய-விழிப்புணர்வு முளைகளை நசுக்குவதை நோக்கமாகக் கொண்ட காலனித்துவ அதிகாரிகளின் செயல்கள் இவை, "நாகரிகவாதிகளை" "நாகரிகத்திலிருந்து" சவால் செய்யக்கூடிய ஒரே ஒன்றாகும். மேற்கு எப்போதும், குறிப்பாக இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்டங்களில், "நாகரிக மக்களின்" உள் உயரடுக்கின் சக்திகளை நேரடியாக லஞ்சம் கொடுத்து "அமுலாக்கப்பட்ட நாகரிகத்தின்" அமைப்பில் சேர்ப்பதன் மூலம் பெரும்பாலும் நம்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கண்ணோட்டத்தில், 90 களில் சோவியத் ஒன்றியத்திற்குப் பிறகு ரஷ்யா மேற்கு நாடுகளின் கவனத்தைத் திருப்பிய எந்த "நாகரிக" பிரதேசத்திலிருந்தும் வேறுபட்டதல்ல. தேசியச் செல்வத்திற்குச் சாதகமாக ஏற்படும் சேதத்தின் அளவிலோ அல்லது நேரடி மற்றும் மறைமுகமான மனித இழப்புகளின் அளவிலோ இல்லை, இது எப்போதும் மில்லியன் கணக்கான உயிர்களில் அளவிடப்படுகிறது. லஞ்சம், ஊழல் மற்றும் உள்ளூர் "சொந்த உயரடுக்கின்" பிரதிநிதிகளை மேற்கத்திய மதிப்புகளின் அமைப்பில் சேர்ப்பது போன்ற வடிவங்களின் அடிப்படையில் கூட, 20 ஆம் நூற்றாண்டில் புதிதாக எதுவும் முன்மொழியப்படவில்லை. வறுமையும் மரணமும் அமெரிக்க இந்தியர்களுக்கும், இந்தியர்களுக்கும், ரஷ்ய நகரங்களுக்கும் சமமாக வந்தது. அதேபோல், இந்த ஒழுங்குமுறையைப் பராமரிப்பதிலும், "நாகரிகவாதிகளுக்கு" ஆதரவாக தங்கள் சொந்த மக்களைக் கொள்ளையடிப்பதிலும், கொலை செய்வதிலும் சமமாக ஈடுபட்டுள்ளனர், இந்தியத் தலைவர்கள், இந்திய மகாராஜாக்கள் மற்றும் ரஷ்ய தன்னலக்குழு மற்றும் ஊழல் அதிகாரிகளின் பிரதிநிதிகள் லஞ்சம் பெற்றனர். மேற்குலகில் தங்கள் பிள்ளைகளுக்குக் கற்றுக்கொடுத்தார்கள், தங்கள் கொள்ளையை அங்கேயே வைத்திருந்தார்கள் அதன் சொந்த மக்களிடம் சேமிப்பு இருக்கிறது. குழப்பம் மற்றும் அதிர்ச்சியின் கொள்கை மேற்கு நாடுகளை எல்லா நேரங்களிலும் அற்புதமான முடிவுகளை அடைய அனுமதித்தது. அமெரிக்காவின் பெரிய நாகரீகங்களை நெருப்பு மற்றும் வாளால் அழித்த இடைக்காலத்தில் வெற்றியாளர்கள், இந்தக் கண்ணோட்டத்தில் "சிகாகோ சிறுவர்கள்" அல்லது இன்றைய ஐரோப்பிய ஆணையர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல.
3
புடினின் கீழ் 2000 களில் எங்களுக்கு என்ன நடந்தது என்பதைப் புரிந்துகொள்ள, அமெரிக்காவைக் கைப்பற்றியதில் இருந்து ஆஸ்டெக் பேரரசை நாம் கற்பனை செய்யலாம். ஸ்பானியர்கள், அதிர்ச்சி, வெற்றியாளர்களுக்கு தங்களை விற்றுக்கொண்ட உயரடுக்கு, மற்றும் முழு வீச்சில் ஆஸ்டெக் அரசை அகற்றுவது. பின்னர் எல்லாம் மாறுகிறது. மாண்டேசுமா, இறப்பதற்கு முன், ஸ்பானியர்களிடம் இருந்து உயரடுக்கினரை விலைக்கு வாங்கி, தன் வாரிசுக்கு ஆட்சியை ஒப்படைத்திருப்பார் போலும். "நான் அதே தொகையை செலுத்துகிறேன், ஆனால் என் மரணதண்டனை செய்பவரும் நானும் ஸ்பானியர்களை விட நெருக்கமாக இருக்கிறோம்" என்ற அடிப்படையில். நேர்மையற்ற கொள்ளை லாபகரமான வர்த்தகத்திற்காக பரிமாறப்பட்டிருக்கும், இதன் விளைவாக அஸ்டெக்குகளின் வாழ்க்கைத் தரம் மான்டேசுமாவின் காலத்தை விட கணிசமாக உயர்ந்திருக்கும். பின்னர், எடுத்துக்காட்டாக, ஆகஸ்ட் 1508 இல், அவர் ஸ்பானியர்களால் ஆயுதம் ஏந்திய மற்றும் ஸ்பானிஷ் தரநிலைகளின்படி பயிற்சி பெற்ற அண்டை பழங்குடியினரின் இராணுவத்தை தோற்கடித்திருப்பார். அவர் தன்னைச் சுற்றி ஸ்பெயினியர்களால் சிதறடிக்கப்பட்ட இந்திய பழங்குடியினரைச் சேகரித்து ஆஸ்டெக் இராணுவத்தை மறுசீரமைக்கும் திட்டத்தைத் தொடங்குவார். 1518 ஆம் ஆண்டளவில், ஆஸ்டெக் இராணுவத்தை ஸ்பானியர்கள் இனி ஆஸ்டெக்குகளை மண்டியிட முடியாத நிலைக்கு உயர்த்தும் திட்டத்தை ஏற்றுக்கொண்டது.
அத்தகைய காட்சி இப்போது வரலாற்றுப் புனைகதையாக நம்மால் உணரப்படும். ஆனால் அத்தகைய உதாரணத்தின் அனைத்து இறுக்கமான மரபுகளுடன், தொண்ணூறுகள் மற்றும் பூஜ்ஜியங்களின் தொடக்கத்தில் ரஷ்யாவில் இதேபோன்ற ஒன்று நடந்தது என்பதை நாம் கவனிக்க முடியாது. தொண்ணூறுகளில் ரஷ்யா ஏற்கனவே "நாகரிகவாதிகளால்" இறுக்கமாக சிக்கியிருந்தது. உண்மையான மான்டெசுமா ஸ்பானியர்களை வரவேற்றார்: "நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம், இது உங்கள் வீடு." எங்கள் உள்நாட்டு "மான்டெசுமா" பி.என். யெல்ட்சின் "நாகரிகங்களை" தோராயமாக அதே வழியில் சந்தித்தார், வார்த்தைகளில் இல்லாவிட்டால், பின்னர். ஆனால் உண்மையான மான்டெசுமாவுக்கு மட்டுமே வாரிசு இல்லை, ஆனால் போரிஸ் நிகோலாவிச்சிற்கு ஒருவர் இருந்தார். இதன் விளைவாக, ரஷ்யாவின் வரலாறு 15 ஆண்டுகளில் சிறிய படிகளில், ஆஸ்டெக் பேரரசின் அனுமான வரலாற்றிலிருந்து வரலாற்று புனைகதை வகைகளில் நான் விவரித்த அனுமான உதாரணத்தில் அதே கூர்மையான திருப்பத்தை உருவாக்கியது. அதன் வெளிச்சத்தில், மீண்டும், 15 ஆண்டுகளுக்கு முன்பு போலவே, கேள்வி முற்றிலும் பொருத்தமானதாகவே உள்ளது, இதற்கு பலர் இன்னும் தங்கள் பதிலைத் தேடுகிறார்கள்: "யார் திரு. புடின்?"
என் கருத்துப்படி, அதை கருத்தியல், பொருளாதார அல்லது அரசியல் அறிவியல் அடிப்படையில் தேடுவது தவறு. அவர்களுடன் இணைந்து செயல்படும்போது, லியோ டால்ஸ்டாயின் போர் மற்றும் அமைதியிலிருந்து நாம் பிரெஞ்சுக்காரர்களைப் போல ஆகிவிடுவோம். அவர் 1812 ஆம் ஆண்டின் தேசபக்தி போரை பின்வரும் உருவகத்துடன் விவரித்தார்: பிரெஞ்சுக்காரர், சரியான நிலையில் ரஷ்ய எதிரிக்கு எதிராக திறம்பட வேலியிட்டு, மாஸ்கோவை அடைந்தார். ரஷ்யர், தனது வாளைத் தூக்கி எறிந்துவிட்டு, ஒரு கிளப்பை தனது கைகளில் எடுத்து பிரெஞ்சு கிரீடத்தில் சுத்தத் தொடங்கியபோது அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார், அவர் பிரெஞ்சுக்காரரை தனது சொந்த நாட்டிலிருந்து வெளியேற்றும் வரை. இந்த எடுத்துக்காட்டுடன், டால்ஸ்டாய், பிரெஞ்சுக்காரர்கள் நம்பியபடி, ரஷ்யர்கள் அப்போதைய "போர் விதிகளை" மீறும் சூழ்நிலையைக் குறிக்கிறது. இந்த அனைத்து இயல்புகள், பிட்ச் போர்கள், பக்கவாட்டு தாக்குதல்கள் மற்றும் பிற "வெள்ளை கையுறைகளில் பிரஞ்சு ரொட்டியின் நொறுக்குகள்." பிரெஞ்சு இராணுவத்திற்கு முக்கிய ஆபத்து ஒரு தண்டு கொண்ட ஒரு கோபமான ரஷ்ய மனிதனாக மாறியது, "நைட்லி போர்" என்ற நீதிமன்ற நடத்தையில் பயிற்சி பெறவில்லை, ஆனால் எந்த பிரெஞ்சுக்காரரையும் துப்பாக்கியால் அமைதியாக அழித்தது.
"மிஸ்டர் புடின் யார்?" என்ற கேள்விக்கு நாம் பதிலளிக்க முயற்சிக்கும்போது. மற்றும் எங்கள் சொந்த கருத்தியல், பொருளாதார அல்லது அரசியல் கருத்துக்களைப் பயன்படுத்துங்கள், பின்னர் நாங்கள், டால்ஸ்டாயின் கற்பனையான பிரெஞ்சுக்காரரைப் போலவே, ஒரு ஃபென்சரின் "சரியான" நிலையை ஏற்றுக்கொள்கிறோம், மேலும் அதில் எந்த எதிரியையும் "வேலி" செய்ய தயாராக இருக்கிறோம். பிரச்சனை என்னவென்றால், மேற்கத்திய நாகரிகத்திலிருந்து நமது தற்போதைய எதிரிகள் இந்த "சரியான வேலி நிலையில்" இல்லை. நம் பார்வையில் நாம் எவ்வளவு திறமையாக இருக்கிறோம் என்பதை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அவர்களிடம் "வாள் மற்றும் விதிகள்" இல்லை, ஆனால் "உலகளாவிய கிளப்" மற்றும் "தங்கள் தனித்துவத்தின் தண்டு" மட்டுமே உள்ளன. அவர்கள் இந்த கிளப்பை, தண்டுகளுடன் கலந்து, முழு உலகின் கிரீடத்திற்கு எதிராக பொறாமை மற்றும் வழக்கமான நிலைத்தன்மையுடன் நசுக்குகிறார்கள். இதைப் புரிந்து கொள்ளத் தவறினால், ஒருவரின் சொந்த கருத்தியல், பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியல் வார்ப்புருக்கள் யதார்த்தத்துடன் தொடர்ந்து உடைக்கப்படுவதற்கு வழிவகுக்கிறது, இதில் "திரு புடின்" "மரியாதையான நடத்தைகளை" நிராகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். இப்படிப்பட்ட அரசியல் பார்வைகளைக் கொண்ட, இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியிடம், இப்படிப்பட்ட விஷயத்தில் இப்படி நடந்துகொள்ளச் சொல்கிறது. மேலும், அவற்றை நிராகரித்த அவர், "உலகமயத்தின் கிளப்" மற்றும் "தனது தனித்துவத்தின் தண்டு" ஆகியவற்றிற்கு எதிராக, "அரசு இறையாண்மையின் சூழ்ச்சியை" எடுத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார், மேலும் எங்காவது "நாகரிகங்களை" கிரீடத்தில் தோற்கடிக்கிறார். எங்காவது ஓடிப்போய், புதர்களுக்குள் அமைதியாக உட்கார்ந்து, பதுங்கியிருந்து, மூச்சு வாங்கிக்கொண்டு. ஏனென்றால், வெற்றியை நெருங்கவில்லை என்றால் மரணத்தில் வீரம் இல்லை. இந்த கண்ணோட்டத்தில், "திரு புடின்" ஒரு "மனித செயல்பாடு." நீங்கள் விரும்பினால், கணினி வைரஸ் தடுப்பு நிரல். தொழில்வாதிகள், சந்தர்ப்பவாதிகள் மற்றும் ட்ரொட்ஸ்கிஸ்டுகளுக்கான தூய்மையானவர், "நாகரிகவாதிகள்" உடனான கூட்டணி பெரெஸ்ட்ரோயிகாவின் தொடக்கத்துடன் சோவியத் ஒன்றியத்தை உடைக்க முடிந்தது. மற்றும் அதன் "செயல்பாடு" என்ன, அதன் அளவுருக்கள் என்ன, இன்றைய செயல்பாடு தொடராமல் நாளை வளரவில்லை என்றால் நிலைமையின் ஆபத்து என்ன, அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
4
புதிய தாராளவாதத்தின் ஃப்ரீட்மேன் பள்ளி, மாநிலத்தை அதன் சொந்த செயல்பாடுகளைச் செய்வதிலிருந்து எவ்வாறு சிறப்பாகவும் சரியாகவும் "விலகுவது" என்பதைக் கற்பிக்கிறது. குறைக்கப்பட்ட வரிகள், வர்த்தகத்தின் முழுமையான சுதந்திரம், மிகவும் சுவையான மாநில சொத்துக்களை தனியார்மயமாக்குவது மட்டுமல்லாமல், மாநில செயல்பாடுகளின் ஒரு பகுதியும் (கல்வி, மருத்துவம், ஓய்வூதியம், சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரித்தல் போன்றவை).
சமூகத் துறையில் செலவினங்களில் பொதுவான குறைப்பு, பொதுவாக அரசாங்கக் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்துதல். அவர்களுக்கு இது ஏன் தேவை, நீங்கள் கேட்கிறீர்களா? மேலும் அனைத்தும் நிறுவனங்களின் நிதி நலனுக்காகவே. பண பலத்தை அரசியல் அதிகாரமாக மாற்ற வேண்டும். எதிர்காலத்தில், மாநிலங்கள் இல்லாத மற்றும் சட்டங்கள் இல்லாத, ஆனால் பொருளாதார (நிதி) செலவினத்தால் மட்டுமே இயக்கப்படும் மக்களும் நாடுகளும் இருக்கும். வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் உட்பட தங்கள் சொந்த குடிமக்களை நம்பியிருந்த அரசுகள் இருந்த உலகம், சோவியத் யூனியனின் வீழ்ச்சியுடன் பலருக்குத் தோன்றுவது போல், திரும்பப் பெறமுடியாமல் போய்விட்டது. பெருநிறுவனங்கள் தங்களின் முற்றிலும் பெருநிறுவன இலக்குகளைத் தொடர மாநிலங்களை நம்பியிருக்கும் உலகத்தால் அது மாற்றப்பட்டுள்ளது. நிதி அறிக்கையை மேம்படுத்துவதில் வெளிப்படுத்தப்பட்ட நிறுவனத்தின் இலக்கை அடையவில்லை என்றால் அதன் சொந்த குடிமக்கள் ஏற்கனவே எதிரிகளாக மாறி வருகின்றனர். என்னை நம்பவில்லையா? கத்ரீனா சூறாவளிக்குப் பிறகு நியூ ஆர்லியன்ஸில் உள்ள தனியார் மற்றும் பொதுப் பள்ளிகளின் பிரச்சினை தொடர்பான மில்டன் ப்ரீட்மேனின் மேற்கோள் இங்கே: “வெளிநாட்டு எதிரிகள் மற்றும் எங்கள் குடிமக்கள் இருவரிடமிருந்தும் நமது சுதந்திரத்தைப் பாதுகாக்க: சட்டம் ஒழுங்கைப் பாதுகாக்க, தனியார் ஒப்பந்தம் மற்றும் போட்டியை மேம்படுத்துதல் சந்தை." ரஷ்யா, ஈராக், யூகோஸ்லாவியா அல்லது லிபியாவின் குடிமக்களைப் பற்றி இது கூறப்படவில்லை. இது அமெரிக்க வாக்காளர்களைப் பற்றி கூறப்படுகிறது: "வெளிநாட்டு எதிரிகளிடமிருந்தும் எங்கள் குடிமக்களிடமிருந்தும்." இன்று, "புதிய தாராளமயம்" என்ற கோட்பாட்டின் கட்டமைப்பிற்குள் உலகமயத்தின் விதிகளின்படி இருக்கும் TNC களுக்கு, கார்ப்பரேட் வணிகத்தை திறம்பட பாதுகாக்க, உலகின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் அவர்களின் இராணுவங்களும் காவல்துறையும் மட்டுமே தேவை. ஃபிரைட்மேன் வெளிப்படையாகப் பேசிய அதே நியூ ஆர்லியன்ஸில் இத்தகைய புத்திசாலித்தனமான "நவதாராளவாத" கொள்கைகளின் விளைவாக, கத்ரீனா சூறாவளிக்கு முன் 123 பொதுப் பள்ளிகளும் 7 தனியார் பள்ளிகளும் இருந்தன. நகரின் "மறுசீரமைப்பு"க்குப் பிறகு, 4 பொது மற்றும் 31 தனியார் பள்ளிகள் (2006 ஆம் ஆண்டிற்கான தரவு) இருந்தன.
90 களில் ரஷ்யாவில் இந்த கோட்பாடுகளை நாங்கள் முழுமையாக சோதித்தோம். முதல் நிலை: குழப்பத்தை உருவாக்குதல் (1985-1991). நிலை இரண்டு: சமூகத்தை அதிர்ச்சி நிலைக்குக் கொண்டு வருவது, இதில் வழக்கமான அனைத்து சமூக உறவுகளும் துண்டிக்கப்படுகின்றன, வழக்கமான சமூகச் சூழல் சரிந்து, திறமையான அரசு அதிகார அமைப்புகள் தகர்க்கப்படுகின்றன (1991-1993). மூன்றாம் நிலை: குழப்ப நிலை அதன் உச்சக்கட்டத்தை அடையும் போது, குடிமக்கள் தங்கள் சொந்த உடலியல் உயிர்வாழ்வைத் தவிர வேறு எதையும் பற்றி சிந்திக்காதபோது, அரசு முற்றிலும் மனச்சோர்வடையும் போது. இந்த நேரத்தில், அரசின் அடக்குமுறை கூறுகளில் கூர்மையான அதிகரிப்பு உள்ளது (வெள்ளை மாளிகையை டாங்கிகள் மூலம் சுடுவது), இது தீவிர சீர்திருத்தங்களை கட்டாயப்படுத்த அவசியம். கார்ப்பரேட் வணிகத்திற்கு (1993-1999) கவர்ச்சிகரமான முன்னாள் அரசு சொத்து மற்றும் அரசின் செயல்பாடுகளை மறுபங்கீடு செய்வதே இதன் நோக்கம். "புதிய தாராளவாதிகளின்" பார்வையில், 1999 இல் புடின் நாட்டின் தலைமையை ஏற்றபோது ரஷ்யா ஏற்கனவே ஒரு "கார்ப்பரேட்" அரசாக இருந்தது. கடந்த காலத்தில் "தனியார்மயமாக்கப்பட்ட" அனைத்தையும் நாடுகடந்த நிறுவனங்களின் கைகளுக்கு மாற்றுவது மட்டுமே எஞ்சியிருந்தது. உரிமைப் பிரச்சினை மிகவும் முக்கியமானது. "கோடர்கோவ்ஸ்கிஸ்" மற்றும் "நெவ்ஸ்லின்ஸ்", தங்கள் வேலையைச் செய்து, "ஜிட்ஸ்-தலைவர்களாக" மிகவும் ஆபத்தான காலத்திற்குப் பணிபுரிந்தனர், அனைத்து அழுக்கு மற்றும் அழுக்கு வேலைகளையும் செய்து, தனியார்மயமாக்கப்பட்ட சொத்துக்களை கைகளில் மாற்ற (விற்க) வேண்டியிருந்தது. குழப்பத்தின் அமைப்பாளர்களின். அதாவது பெரிய சர்வதேச ஏகபோகங்கள். அதே யுகோஸை உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனமாக ஒருங்கிணைத்து விற்பனைக்கு தயார்படுத்துவது இந்த செயல்பாட்டில் "தொடக்க கைத்துப்பாக்கியின்" பங்கைக் கொண்டிருந்தது. இங்கே அமைப்பாளர்கள், ரஷ்யாவில் "புதிய தாராளவாத" புரட்சியின் அரசியல் மற்றும் நிதி ஆதரவாளர்கள் - சோவியத் ஒன்றியம், ஏழு மற்றும் ஒரு பலாவுக்குப் பிறகு, அவர்கள் எதிர்பார்த்த சீட்டுக்கு வரவில்லை, ஆனால் அதே ஆபத்தான ரஷ்ய "ஸ்பேட்ஸ் ராணி". அதிகாரத்தின் உச்சத்தில் புடினின் தோற்றம் சூழ்நிலைகளின் சீரற்ற கலவையின் விளைவாக தானாகவே நடந்திருக்க முடியாது. சொத்து மற்றும் அதிகாரப் பிரச்சினைகளுக்கு பயபக்தியும் சிந்தனையும் தேவை. "சீரற்ற முறையில்" முடிவுகளை எடுப்பது இங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சொத்து மற்றும் அதிகார விஷயங்களில் இத்தகைய நிதானமான "உறவு", வாய்ப்புக்கான நம்பிக்கை அல்லது "அது எப்படியோ நடக்கும்" என்று பொதுவாக மயக்கும் தோல்விகள் மற்றும் வாங்கிய அனைத்தையும் இழக்க வழிவகுக்கும். எங்கள் புவிசார் அரசியல் பங்காளிகள் ஒருபோதும் "சக்திவாய்ந்த காதல்வாதத்தால்" பாதிக்கப்படவில்லை, நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு வரை மிகவும் இழிந்த நடைமுறைவாதத்தை நிரூபிக்கிறது. மற்ற நடத்தை என்பது அரசியல் மரணம், பெரும்பாலான சந்தர்ப்பங்களில், உடல் மரணம் தொடர்ந்து வருகிறது. அவர்கள் இன்னும் "அரசியலில் காதல்" செய்யக்கூடிய காலங்கள் புராண மன்னர் ஆர்தருடன் அல்லது தீவிர நிகழ்வுகளில் ரிச்சர்ட் தி லயன்ஹார்ட்டுடன் முடிந்தது.
இவ்வளவு அதிர்ஷ்டத்திற்குப் பிறகு அவர்கள் சீட்டுக்குப் பதிலாக ஒரு ராணியுடன் முடிந்தது எப்படி நடந்தது? அரசியல் அதிகாரம் இல்லாமல், திருடப்பட்ட (தனியார்மயமாக்கப்பட்ட) சொத்துக்களுடன், இராணுவம் இல்லாத ஒரு நாடு, அல்லது ஒரு பொதுவான குறிக்கோளால் ஒழுங்கமைக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு நாடு, உலக அரங்கிற்கு திரும்புவது எப்படி நடந்தது? அது உயிர்வாழ முடிந்தது, மீண்டும் தனது சொந்தக் குரலைப் பெற முடிந்தது, முன்பு போலவே இல்லாவிட்டாலும், ஏற்கனவே குறிப்பிடத்தக்க குரலாக இருந்தது, இழந்த பல மாநில செயல்பாடுகளை மீட்டெடுக்கும் அதே வேளையில், அதன் குடிமக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தியது மற்றும் புதிய, பயமாக இருந்தாலும், எதிர்காலத்தில் நம்பிக்கை இருக்கிறதா? "அவர்களில்" ஒருவர் எப்போதாவது என்னிடம் இந்தக் கேள்வியைக் கேட்டால், நான் கேள்வி கேட்பவரின் தோளில் கையை வைத்து, புஷ், தாட்சர், ப்ரீட்மேன், ரோத்ஸ்சைல்ட், ராக்ஃபெல்லர், கிளிண்டன் (மற்றும் அவரது மனைவி) மற்றும் மற்ற "சர்கோசிஸ்" ” , பதில் சொல்வார், அவரது கண்களை நேராகப் பார்த்து, அவர்கள் தங்கள் சொந்த படங்களில் இருந்து புரிந்துகொண்ட ஒரு சொற்றொடருடன்: “இது ரஷ்யா, குழந்தை!” மேலும் நான் நகைச்சுவையாக இருக்க மாட்டேன். ரஷ்யா அதன் சொந்த வளர்ச்சி விதிகளின்படி வாழும் ஒரு தனி நாகரிகம். இது முதல். இரண்டாவது: இறுதிவரை யாராலும் கைப்பற்றப்படாத ஒரே உலக நாகரீகம் ரஷ்யா மட்டுமே. அதனால்தான் ரஷ்யாவில், பி.என்.
இது ஏன் என்று நாம் அடிக்கடி யோசிக்காமல், நமக்குள்ளேயே மற்ற கலாச்சாரங்களை ஜீரணித்து, வெளியில் இருந்து எதையாவது நம் நாகரீகத்தின் மார்பில் எடுத்துக்கொண்டு, பெறப்பட்ட வெளியீட்டை மாற்றியமைக்கும் தனித்துவமான திறன் உள்ளது. வெளியில் இருந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று போல் இனி போதுமானதாக இல்லை. ரஷ்ய அரசு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இடையூறு இல்லாமல் இருப்பதால் துல்லியமாக அத்தகைய "நாகரிக நோய் எதிர்ப்பு சக்தியை" எங்களால் பாதுகாக்க முடிந்தது.
மேற்கு மற்றும் கிழக்கின் சந்திப்பில் எழுந்த நமது மாநிலமானது, மேற்கத்திய மற்றும் கிழக்கு மக்கள் மற்றும் துணை கலாச்சாரங்களை ஒன்றிணைத்து, இரண்டின் கூறுகளையும் உள்வாங்கி, ஒரு சிறப்பு நாகரிக அம்சத்தை, அதன் சொந்த "நல்ல - கெட்ட" அமைப்பை உருவாக்க முடிந்தது. அவர்களின் சொந்த உயிர்வாழ்வதற்கான சிறப்பு முறைகள், கிழக்கு கூட்டுவாதத்தை மேற்கத்திய தனித்துவத்துடன் ஒருங்கிணைக்கிறது. ரஷ்யா பொருந்தாதவற்றை ஒன்றிணைக்க முடிந்தது: ஒரு பொதுவான குறிக்கோளால் ஒன்றிணைக்கப்பட்ட தனிநபர்களின் கூட்டாக இருக்கும் ஒரு சமூகம். எனவே, நமது பலவீனம்: பொதுவான இலக்கு-யோசனை இல்லாததால், "எங்கள் தலையில் ராஜா இல்லாமல்" தனிமனிதவாதிகளாக நாம் பிரிந்து விடுகிறோம். ஆனால் இங்குதான் நமது பலம் வருகிறது: எஞ்சியிருக்கும் தனிமனிதவாதிகள், தனிப்பட்ட, "தனியார்" முயற்சியுடன் செயல்படுவதற்கான நமது விதியை அறிந்திருத்தல், ஆனால் ஒரு பொதுவான குறிக்கோளால் ஒன்றுபடுவது, அறியாமலேயே நமது சொந்த வெற்றிகளின் ஒட்டுமொத்த விளைவை "கொடுத்து". இது ஒரு மேற்கத்திய "மாவீரர்களின் அமைப்பு" அல்ல, அங்கு எல்லோரும் தனக்காக இருக்கிறார்கள். கிழக்குக் கூட்டமல்ல, அங்கு எல்லோரும் வெறும் பற்கள் மற்றும் திரளின் விதிகளின்படி செயல்படுகிறார்கள். "இது உனக்கான ரஷ்யா, குழந்தை!" இங்கே பெரும்பான்மையினரால் உணரப்பட்ட மயக்கமான குறிக்கோள், அனைவரையும் சிந்திக்காமல், அவர்கள் செய்ய வேண்டியதைச் செய்யத் தூண்டுகிறது. தனித்தனியாகவும் சுயாதீனமாகவும், சிறப்பு உத்தரவுகள் இல்லாமல். இந்த செயல்கள் மற்றும் எண்ணங்களின் கூட்டுத்தொகை, ஒரு கூட்டு இலக்கிற்காக தனிநபர்களை தங்கள் வலிமையைக் குறைக்கத் தூண்டுகிறது. ஏனென்றால் அது அவசியம் மற்றும் அது சரியானது. ஏனென்றால் நாம் அப்படித்தான் உணர்கிறோம். சில சமயங்களில் இது ஏன் சரியானது மற்றும் அது இல்லை என்பதை நாம் உண்மையில் விளக்க முடியாது.
நடைமுறையில், நமது புவிசார் அரசியல் "பங்காளிகள்" தங்கள் சொந்த மக்கள் மற்றும் அவர்கள் வென்ற மக்களின் நாகரிகக் குறியீடுகள் மற்றும் மதிப்பு அமைப்புகளை சரியாக அறிவார்கள். சந்தைப்படுத்தல் மற்றும் விளம்பர தொழில்நுட்பங்கள், பொருட்களை விளம்பரப்படுத்த முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது, இன்று தனிப்பட்ட அரசியல்வாதிகள் அல்லது யோசனைகளை ஊக்குவிக்க அரசியல் கையாளுதலின் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது, நமது ரஷ்ய மண்ணில் அவ்வப்போது தோல்விகளை அளிக்கிறது, "பங்காளிகளை" தோல்விக்கு இட்டுச் செல்கிறது. எங்களுடனான பல நூற்றாண்டுகள் போராட்டம் அவர்களுக்கு நமது "இராணுவ ரகசியம்" பற்றிய "அறிவை" அளித்தது: நமது நாகரிகத்தின் கட்டமைப்பிற்குள் ஒரு பொதுவான குறிக்கோள்-யோசனையின் தேவை பற்றி, அது மட்டுமே நமது சமூகத்தை ஒரு முழுமையாய் இணைத்து, அதை வெல்லமுடியாத அளவிற்கு நிலையானதாக மாற்றும். இந்த அறிவு 20 ஆம் நூற்றாண்டில், 1917 மற்றும் 1991 ஆம் ஆண்டுகளில், பொதுவான இலக்கு-யோசனையின் கடுமையான பற்றாக்குறை இருந்த நேரத்தில், எங்களை இரண்டு முறை "பிடிக்க" அனுமதித்தது. ஆனால் வெளித்தோற்றத்தில் ஏற்கனவே வெற்றி பெற்ற மக்களுடன் அடுத்து என்ன செய்வது, அவர்களுக்கு இந்த அறிவு இல்லை. எனவே வெற்றிகளுக்குப் பிறகு அவர்களின் தோல்விகள்: அழிக்கப்பட்ட பேரரசு மற்றும் புதிய ரஷ்யாவின் இடத்தில் சோவியத் ஒன்றியம், சோவியத் ஒன்றியத்தின் சரிவுக்குப் பிறகு அதன் தோள்களை நேராக்கியது. இது அவர்களின் பிரச்சனை. நாங்கள் வேறுபட்டவர்கள். எங்கள் கூட்டாளர்களின் செயல்பாடு “சுயநல ஆர்வத்துடன்” மட்டுமல்ல, நாம் இயற்கை வளங்களில் பணக்காரர்களாக இருக்கிறோம் என்பதோடு மட்டுமல்லாமல். ஒரு பெரிய அளவிற்கு, அவர்களின் பல நூற்றாண்டுகள் பழமையான மற்றும் வெறித்தனமான தேவை, ஒரு வாளுடன் அல்லது உரையாடல்களுடன் நம்மிடம் வருவதற்கு, அவர்களின் தலையில் நாம் பொருத்த முடியாது என்பதன் காரணமாகும். நமது வெற்றிகரமான இருப்பு முழு மேற்கத்திய வளர்ச்சி முன்னுதாரணத்திற்கும் ஒரு சவாலாக உள்ளது. நாங்கள் வெவ்வேறு மதத்தை கூறுகிறோம், நாங்கள் வெவ்வேறு மதிப்புகளை கூறுகிறோம், நாங்கள் பணக்காரர்களாக இருக்கிறோம். சாதாரண ஐரோப்பிய அரசியல் சிந்தனைக்கு, நம்மை பூர்வீகக் குடிகளாகவும், ஆபத்தானவர்களாகவும், கொள்ளையடிப்பதற்கும் அடிமைப்படுத்தப்படுவதற்கும் உட்பட்டவர்களாக அங்கீகரிக்க இது போதுமானது. ஆனால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவது என்னவென்றால், பெரும்பாலும் நாம் அவர்களைப் போலவே இருப்போம். அதாவது, நாம்... வெள்ளை. ஒரு பொதுவான ரஷ்ய நாகரிகத்தால் ஒன்றுபட்ட ரஷ்யாவின் மக்களாகிய நாம், கறுப்பர்கள், சீனர்கள் அல்லது ஆஸ்டெக்குகள் போன்ற வித்தியாசமான தோற்றம் மற்றும் கலாச்சாரத்துடன் அவர்களிடமிருந்து வேறுபட்டிருந்தால், எங்களுடன் சண்டை "வணிகம் மற்றும் தனிப்பட்டது எதுவுமில்லை." ஆனால் நாங்கள் அவர்களின் கலாச்சாரம் மற்றும் அவர்களின் நாகரீகத்திற்கு சவால் விடுகிறோம், அவர்களிடமிருந்து வேறுபட்ட வளர்ச்சிப் பாதையைக் காட்டுகிறோம். அறியாமலேயே இது பயத்தையும் அவநம்பிக்கையையும் ஏற்படுத்துகிறது. அரசியலில், கடந்த பத்து நூற்றாண்டுகளில் "நாகரிக" ஐரோப்பியர்களிடமிருந்து பெரும்பாலான போர்கள் மற்றும் படையெடுப்புகளை நாம் முறியடித்துள்ளோம் என்பதற்கு இது வழிவகுக்கிறது. கடந்த 300 ஆண்டுகளாக, ஏறக்குறைய அனைத்துப் போர்களும் ஐரோப்பாவுடனான போர்களே! ரஷ்ய-துருக்கியப் போர்கள் அல்லது பெர்சியா-ஜப்பானுடனான பொதுவான பின்னணிக்கு எதிராக, கிழக்கில் நடந்த போர்கள் என்றாலும், பணத்துடனும் மேற்கத்திய நாடுகளின் நேரடி ஆதரவுடனும் இங்கே அரிதான சேர்த்தல்கள்!
ஆனால் புடினின் ஆட்சியின் ஆரம்பத்திலேயே ரஷ்யாவுக்குத் திரும்புவோம். 1999 இல், நம் நாட்டைப் பற்றி ஒருவர் கூறலாம்: "வாடிக்கையாளர் முதிர்ச்சியடைந்துவிட்டார்." மாநிலத்தின் அனைத்து சொத்துகளும் "ஜிட்ஸ்-தலைவர்களின்" கைகளுக்கு சென்றன. அப்படி எந்த இராணுவமும் இல்லை. செச்சினியாவில் 2 வது பிரச்சாரத்தின் தொடக்கத்தில், உலகம் முழுவதிலுமிருந்து ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட சுமார் 30 ஆயிரம் போர் தயார் அலகுகள் இருந்தன. எந்த அரசும் இல்லை - 1998 நெருக்கடி மாநில கடமைகள் அமைப்பை முற்றிலும் இல்லாத நிறுவனமாக மாற்றியது. மக்கள் தங்கள் சொந்த பிழைப்பில் மும்முரமாக இருந்தனர். யோசனை இல்லை. சோவியத் ஒன்றியத்தின் குடியரசுகளின் முன்மாதிரியைப் பின்பற்றி, ரஷ்யாவிலிருந்து பிரிந்து செல்லும் விருப்பம், வேகம் பெற்றது மற்றும் தேசிய குடியரசுகளில் முழுமையான வடிவங்களை எடுத்தது. அவர்களின் திட்டம் எளிமையானது மற்றும் பல முறை சோதிக்கப்பட்டது. வெளியில் இருந்து ஒரு அடி. மேற்கு நாடுகளுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து வழிகளைத் தடுப்பது, ஐரோப்பாவிற்கு எரிசக்தி ஆதாரங்களை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்யும் சாக்குப்போக்கில் நேட்டோ நாடுகளின் தலையீடு மற்றும் அணு ஆயுதங்களின் கட்டுப்பாடற்ற பெருக்கத்தின் அச்சுறுத்தல் (மூன்று போர்-தயாரான பிரிவுகளை நினைவில் கொள்க, காகசஸில் போரில் ஈடுபட்டிருந்தன) - இவை அனைத்தும் தனியார்மயமாக்கப்பட்ட மற்றும் திருடப்பட்ட அனைத்தையும் விற்க "நிலையற்ற தன்மை தொடர்பாக" ஒரு சிறந்த காரணம். இதற்கு மேல் நாட்டின் சரிவு. ஒரு பெரிய மாநிலத்தை விட வெளியில் இருந்து பல சிறிய மாநிலங்களை நிர்வகிப்பது தெளிவாக எளிதானது (இது ஏற்கனவே சோவியத் ஒன்றியத்தின் சரிவின் அனுபவம்). எனவே, இந்த சூழ்நிலையை நிறைவேற்றும் வகையில், சிரியாவில் உள்ள இன்றைய கும்பல்களின் முன்மாதிரியான கட்டாப் மற்றும் பசாயேவின் கும்பல்கள், ஓரளவு உள்ளூர் மக்கள் உட்பட, பிரச்சாரம் செய்து ஏமாற்றப்பட்ட, ஓரளவு உலகம் முழுவதிலுமிருந்து கூலிப்படையினர், தாகெஸ்தானுக்குச் சென்றனர்.
புடினின் பதவி உயர்வு தற்செயலாக தானாகவே நடந்திருக்க முடியாது என்று நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். இயற்கையாகவே, நிகழ்வுகளின் இந்த வளர்ச்சியை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், மேலும் "எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது" என்பது இயற்கையானது. பாதுகாப்புப் படைகளில் இருந்து அறியப்படாத ஒரு அதிகாரி ஒரு "சிறந்த" வேட்பாளராக இருந்தார். அரசியல் எடை இல்லாமை, ஆதரவாளர்கள் கூட்டம், அரசு மற்றும் பொருள் வளங்கள் இல்லாமல் அவர் நம்பியிருக்கும் அரசியல் சக்தி. அதே நேரத்தில், அவர் ஒரு பாதுகாப்பு அதிகாரி, அவர் மேற்கத்திய நாடுகளால் கணிக்கப்படும் நிகழ்வுகளின் வளர்ச்சிக்கு இருட்டில் பயன்படுத்தப்படலாம். திடீரென்று ஏதாவது தவறு நடந்தால், ரஷ்ய அரசின் "கணிக்கப்பட்ட இடிப்பு" சிக்கலில் அவரைச் சேர்ப்பதற்கு படை அனுபவம் உத்தரவாதம் அளிக்கும். ஒரு அரசியல்வாதியாக அவரது நுண்ணிய எடை புடினை ஒரு கைப்பாவை போல கையாள முடியும் என்பதை உறுதி செய்தது, ஏனெனில் "வயலில் ஆள் இல்லை." அதே சமயம், ஒரு வருடத்திற்கு முன்பு பொருளாதாரத்தை அழித்ததில் கிரியென்கோ அதே பங்கை வகித்ததைப் போலவே, புட்டின் அரசின் அழிவில் ஒரு "பலி ஆடு" பாத்திரத்தை வகிக்க முடியும். ஆனால் இது ரஷ்யா...
சீனர்கள் ஓபியம் போர்களை இழந்து, மேற்கத்திய நாடுகளைச் சார்ந்து அடிமைப்படுத்தும் நிலைக்குத் தள்ளப்பட்டபோது என்ன செய்தார்கள்? தோற்றார்கள், அதாவது தோற்றார்கள் என்று சொல்லப்பட்டது. தோல்வியின் அடையாளமாக அவர்கள் தங்கள் பிக்டெயில்களை விட்டுவிட்டு, மேற்கு நாடுகளே பலவீனமடைந்து அதன் பிடியை விடுவிக்கும் வரை அவற்றை அணிந்தனர். ஜேர்மனியர்கள் சரணடையும் சட்டத்தில் கையெழுத்திட்டபோது என்ன செய்தார்கள்? அவர்கள் சோவியத் துருப்புக்களிடம் குண்டும், கஞ்சியும், மார்ஷல் திட்டத்துக்காக அமெரிக்காவும் சென்று இன்னும் அந்த யுத்தத்திற்காக பணிவுடன் வருந்துகிறார்கள். 1999 இல் ரஷ்யாவின் மக்கள் என்ன செய்தார்கள்? எங்கள் "ரஷ்ய குறியீடு" வேலை செய்தது. புடினின் புகழ்பெற்ற சொற்றொடர்: "கழிவறையில் ஊறவைக்க", முழு நாட்டிற்கும் அவர் சொன்ன ஆர்வமும் வலியும், மக்களிடையே "பொது மயக்கத்தை" எழுப்பியது. ஸ்னிக்கர்ஸ் நல்லது, ஜிகுலிஸுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு கார்களும் நல்லது. பொதுவாக சொந்தக் கடை வைத்திருப்பது அருமை, பேச்சுச் சுதந்திரம் அருமை, ஆனால்... பொது மயக்கம் வேறு, “உங்களெல்லாம் ஃபக் யூ..., கசப்பான முள்ளங்கியை விட மோசமாக அலுத்துவிட்டோம். .., ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் மண்ணில் நடந்த போர்களில் தோல்விகளை நாங்கள் அறிந்திருக்கவில்லை, இப்போது நாங்கள் வென்று பெருமைப்பட விரும்புகிறோம். இந்த "கழிவறையில் நம்மை நனைத்துக்கொள்வது", முழுமையான பெரும்பான்மையின் பொது மயக்கமான எதிர்பார்ப்பை எழுப்பியது, ஒரு பொதுவான இலக்கையும் நம்பிக்கையையும் வெற்றிக்கான பொதுவான தாகத்தையும் கொடுத்தது. ஏதேனும் வெற்றிகள். குடெர்ம்ஸ் மற்றும் க்ரோஸ்னியை கைப்பற்றியது முதல் ஹாக்கியில் வெற்றிகள் வரை. எங்கள் குடிமக்களின் மரணம் மற்றும் துன்பங்களில் தனிப்பட்ட முறையில் ஈடுபட்ட போராளித் தலைவர்களின் கொலையிலிருந்து, காஸ்ப்ரோமின் அடுத்த உயர்மட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப்பில் நாட்டின் தேசிய அணியின் 3 வது இடம் வரை. வெற்றி பெறப் பழகிய நாடும், வெற்றி பெற்ற மக்களாகத் தம்மை அங்கீகரித்த மக்களும், பாலைவனத்தில் ஒரு பயணி தண்ணீர் தாகம் எடுப்பது போல் பேராசையுடன் வெற்றிகளை விரும்பினர். மேலும் இந்த வெற்றிகளின் சுவை மற்றும் அர்த்தத்தில் அவர்கள் கண்மூடித்தனமாக இருந்தனர். போராளிகளை பின்னுக்கு தள்ளினார்களா? நன்று! பெரெசோவ்ஸ்கி தப்பினார், என்டிவி குசின்ஸ்கியிடம் இருந்து எடுக்கப்பட்டதா? அருமை, அவர்கள் எங்களைப் பார்த்து சிரித்தார்கள் - தெரிந்துகொள்ள வேண்டிய நேரம் மற்றும் மரியாதை] எண்ணெய் விலை அரை டாலர் அதிகரித்துள்ளதா? அற்புதம்! இது நம்மை சூடாகவோ குளிராகவோ இல்லாமல் செய்தாலும், குறைந்தது அரை டாலராவது, நாங்கள் அவர்களைக் காப்பாற்றினோம்! சுதந்திரமான தனிமனிதவாதிகளின் இறுக்கமான குழுவான ரஷ்யா, மீண்டும் ஒரு நாடு-நாகரிகமாக மாறிவிட்டது, எந்த வெற்றிக்கும் பாடுபடுகிறது. பின்னர் எங்களைப் படித்த மற்றும் படிக்கும் அனைத்து நிறுவனங்களின் அனைத்து கணக்கீடுகளும் தோல்வியடைந்தன. எப்படி? யாருக்காக அவர்கள் போராட வேண்டும்? அவர்கள் சரணடைய வேண்டும்! ஆனால் நாங்கள் விடவில்லை. ப்ஸ்கோவ் பிரிவைச் சேர்ந்த தோழர்கள் இறந்தது "அப்ரமோவிச்சின் படகுக்காக" அல்ல, போராளிகளின் கூட்டத்தை நிறுத்தி, அவர்கள் இறப்பதற்கு முன் அவர்கள் ஆதரவின்றி துரோகமாகக் கைவிடப்பட்டதைக் கண்டனர். வெற்றிக்கான இந்த மயக்கமான ஏக்கத்திலிருந்து, ரஷ்ய கூட்டு-தனிமனித தயக்கத்திலிருந்து, நாட்டின் அவமான உணர்விலிருந்து, அடிமைத்தனமான கீழ்ப்படிதலுக்கு அல்ல, ஆனால் வெற்றிக்கான ஆத்திரம் மற்றும் தாகம் ஆகியவற்றைப் பெற்றெடுத்தது. தன் உயிரை பணயம் வைத்தாலும்...
5
புடினின் செயல்பாடு "வைரஸ் எதிர்ப்பு திட்டம்" என்பது ரஷ்ய வரலாற்றில் அவரது பங்கு. துப்புரவாளர், ஃபென்சர் போலல்லாமல், எல்லா நேரத்திலும் ஒரே நிலையில் நிற்க வாய்ப்பில்லை. அதே வேலி நிலையிலும் அதே வாளுடன் ஆயுதம் ஏந்தியவர்களும் அவரை எதிர்க்க யாரும் இல்லை என்பதால். சூறாவளி பேரழிவைக் கையாள்வதற்கு, காவலாளி மற்றும் தோட்டக்காரர் முதல் தச்சன் மற்றும் மேசன் வரை பல பரிமாண திறமைகள் தேவை. மூலம், பேரழிவு மற்றும் முறிவு அல்லது "முறிவுகள்" ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் என்னவென்றால், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அனைத்தும் "உடைந்த" நிலையில் உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளில் ரஷ்யா கடந்து வந்த பாதை, தொழில்நுட்ப கட்டமைப்பு மற்றும் சமூக உறவுகளின் அனைத்து மட்டங்களிலும் முழுமையான அழிவிலிருந்து நாட்டின் இன்றைய பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் திறன்கள் வரை வளர்ந்து வரும் தேசிய-தேசபக்தி சுய விழிப்புணர்வு பின்னணியில், சமன் "ரஷ்ய குறுக்கு" மற்றும் இன்னும் பயமுறுத்தும், ஆனால் பழங்குடி மக்களின் பிறப்பு விகிதம் , - இது புடினின் "செயல்பாடு" வெற்றிகரமாக செய்யப்படுகிறது.
எவ்வாறாயினும், பொதுவாக, இந்த உலகில் எல்லாவற்றுக்கும் இரண்டு பக்கங்கள் உள்ளன. நடைமுறையில் சாத்தியமற்ற ஒன்றைச் செய்து, 1999 இல் நாட்டின் வளர்ச்சியின் நிலை முற்றிலும் அருமையாகத் தெரிந்தது, நீங்கள் எப்போதுமே மற்ற உச்சநிலைக்குச் செல்லலாம்: முன்னேற மறுப்பதன் மூலம் தற்போதைய வெற்றியின் நிலையைத் தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒரு "துப்புரவு" வேலை ஒரு பொது கட்டுமான திட்டத்தின் முதல் கட்டமாக மட்டுமே அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. "கலை குழப்பத்திற்கு" பதிலாக ஒரு காலி இடம், எதிர்கால கட்டுமான தளமாக இல்லாவிட்டால் சிறந்தது அல்ல. "கட்டுமானம்" என்றால் மட்டுமே "கட்டுமானம்" சாத்தியமாகும். சோவியத் ஒன்றியத்திற்குப் பிறகு ரஷ்யா, ஒரு ரஷ்ய நாகரிகத்தின் கட்டமைப்பிற்குள் ஒரு புதிய அரசியல், பொருளாதார மற்றும் நாகரீக தொழிற்சங்கத்தை உருவாக்குவதற்கான எதிர்கால கட்டுமான தளமாக, அதன் சொந்த குடிமக்களின் முயற்சியால் மட்டுமே அடைய முடியும். செயலில் உள்ள தனிமனிதர்களின் குழுவில் விழும் பொதுவான குறிக்கோள்-யோசனையால் ஒன்றுபட்டவர்கள். வைரஸ் தடுப்பு நிரலின் வடிவத்தில் "புடின் செயல்பாடு" முடிவுக்கு வருகிறது, மேலும் "ஆப்பரேட்டிங் சிஸ்டம்" இயங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது. துப்புரவு செய்பவர் மற்றும் பாதுகாவலர் கட்டிடம் கட்டுபவர் மற்றும் போர்வீரருக்கு வழிவிட வேண்டும். ரஷ்ய கூட்டமைப்பு ஒரு வடிவமாக ரஷ்ய நாகரிகத்தின் அர்த்தத்துடன் நிரப்பப்பட வேண்டும். இல்லையெனில் அது வடிவத்தின் மரணம் மற்றும் உள்ளடக்கத்தின் ஒடுக்குமுறை. நன்றி, விளாடிமிர் விளாடிமிரோவிச், ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட எல்லாவற்றிற்கும் உங்கள் சாதனைகளுக்கு நன்றி, ரஷ்ய நாகரிகத்தின் முக்கியமான குடிமக்கள் உருவாகியுள்ளனர். ரஷ்ய கூட்டமைப்பின் குடிமக்களை விட அவர்களில் குறைவானவர்கள் உள்ளனர், ஆனால் நாங்கள் எங்கள் எதிரிகள் மீது கோபமாக இருக்கிறோம் மற்றும் வெற்றிகளுக்கு பேராசை கொண்டுள்ளோம். எங்கள் அன்பான தாய்நாட்டை கவனமாகப் பாதுகாத்து முன்னேற நாங்கள் தயாராக இருக்கிறோம். நமது சொந்த நாகரீகத்தின் கட்டமைப்பிற்குள் வளர்வது. ரஷ்ய நாகரிகத்தை உலகளாவிய நாகரீகத்தின் ஒரு பகுதியாக அங்கீகரித்து, நமக்கு அந்நியமான நாகரீக முன்னுரிமைகளுக்கு ஆதரவாக அதை கைவிடுவது கிட்டத்தட்ட மரணத்திற்கு இட்டுச் சென்றது என்பதை நினைவில் கொள்கிறோம். இந்த "மரணத்தின்" நன்மையை நமக்காக நம்பவைத்த "விசித்திரக் கதைகள்" யார் மற்றும் நன்றி என்பதை நாங்கள் நினைவில் கொள்கிறோம். இந்த பாடம், இந்த அனுபவம் என்றென்றும் எங்களுடன் இருக்கும், அதே போல் உங்கள் சொந்த சிதைவை நீங்கள் எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டு.
விரைவில் அல்லது பின்னர் ரஷ்யாவில் மற்றொரு ஜனாதிபதி இருப்பார். உலகம் இப்போது அனைத்து மனிதகுலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதைத் தேர்ந்தெடுக்கும் ஒரு யுகத்திற்குள் நுழைகிறது. ஒரு கிரகம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடையில் பிரிக்கப்பட்டுள்ளது, அங்கு மக்கள் தங்கள் சொந்த மாநிலங்கள் இல்லாமல், குடும்பம் மற்றும் பழங்குடியினர் இல்லாமல், தங்கள் கைகளில் இருந்து ஒரு "பை துண்டு" பெறுவதற்கான உரிமைக்காக ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள். அல்லது அமைதி என்பது மக்கள், நாடுகள், கலாச்சாரங்கள் மற்றும் நாகரிகங்களின் நலன்களின் சமநிலை. மனிதகுலம் எந்தப் பாதையை எடுக்கும் என்பது ரஷ்யா தனது சொந்த வரலாற்றின் இந்த கட்டத்தில் என்ன தேர்வு செய்கிறது என்பதைப் பொறுத்தது. ரஷ்ய நாகரிகத்திற்குள் இந்த தேர்வு பெரும்பாலும் முதல் நபரைப் பொறுத்தது, இப்போது ரஷ்யாவின் ஜனாதிபதியைப் பொறுத்தது. ரஷ்யா, புட்டினுடன் அல்லது இல்லாவிட்டாலும், "புடினின் செயல்பாட்டை" தொடர்ந்து கடைப்பிடித்தால் உயிர்வாழ முடியும். ஆனால், பாதுகாப்பின் "ஆன்டி வைரஸ் புரோகிராம்" பற்றி மறந்துவிடாமல், வளர்ச்சியின் "ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை" இயக்க மறக்காமல் இருந்தால் மட்டுமே ரஷ்யா வெற்றிகரமாக வளர்ச்சியடைய முடியும். தூய்மையையும் ஒழுங்கையும் பராமரிப்பதை மறந்துவிடாமல், 1000 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கட்டியெழுப்பியதை நாங்கள் தொடர்ந்து உருவாக்குகிறோம் - நமது சொந்த ரஷ்ய நாகரிகம், மற்றும் இயந்திரத்தனமாக கொள்ளையடிக்கும் முறைகளை நகலெடுக்கவில்லை. மேலும், அவர்கள் எங்களுக்கு எதிராகவும்...
ரஷ்யா, புட்டினுடன் சேர்ந்து, புடினுக்குப் பிறகு, அற்புதமான மற்றும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தைக் கொண்டுள்ளது, அது "புடினின் செயல்பாடு" என்ற வரியைத் தொடர முடிந்தால், அது தன்னை நோக்கி, அதன் சுதந்திரம், அதன் நாகரிக தனித்துவத்தைப் பாதுகாத்தல், தனித்துவமான அனுபவத்தில் அடங்கியுள்ளது. வெவ்வேறு மக்கள் மற்றும் கலாச்சாரங்களின் இணைவு, அதற்குள் கடவுள் ஆன்மாவிலும் மனிதனிலும், சமூகத்தின் மிக உயர்ந்த சமூக மதிப்பாக, கரிம ஒற்றுமையில் இணைந்து வாழ்கிறார்.
நாங்கள் ரஷ்யர்கள் மற்றும் கடவுள் ரஷ்யாவை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும்.
முடிவுரை நாம் ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும்
ஒற்றுமையில் எப்போதும் வலிமை இருக்கும். இந்த மாறாத ஆட்சியை நமது வரலாற்றில் பார்க்கிறோம், நவீன அரசியலில் பார்க்கிறோம், அன்றாட சூழ்நிலைகளில் கூட பார்க்கிறோம். இரண்டு டஜன் இளைஞர்களைக் கொண்ட குழு மிகவும் தாமதமான நேரத்தில் ஒரு நகர பூங்காவின் இருண்ட மூலைகளில் பாதுகாப்பாக நடந்து செல்ல முடியும். யாரும் அவர்களைத் தொடத் துணிய மாட்டார்கள். ரஷ்ய மக்கள், துருக்கியர்கள் மற்றும் காகசியர்கள் தவிர, வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கத் தொடங்கியபோது ரஷ்யா ஒரு வல்லரசானது. இன்று நமக்குத் தெரிந்த சக்தி வாய்ந்த நாடாக அமெரிக்கா எப்போது மாறியது - இங்கிலாந்தில் இருந்து எப்போது சுதந்திரம் அடைந்தது அல்லது 50 மாநிலங்கள் ஒன்றிணைந்த ஒன்றியம் எப்போது ஆனது?
ஒற்றுமையின் அவசியத்தை நம்புவதற்கு, வெளிநாட்டு நாகரிகங்களிலிருந்து எடுத்துக்காட்டுகள் தேவையில்லை. நாங்கள் ஒன்றாக இருந்ததால்தான் ஹிட்லர் தோற்கடிக்கப்பட்டார். சோவியத் ஒன்றியத்திற்கு பதிலாக "சுதந்திர நாடுகள்" ஒரு கொத்து இருந்தால், அவர்களின் சுதந்திரம் மிகவும் சோகமாக முடிந்திருக்கும். ஆனால் எங்கள் மக்களுக்கு கடினமான சூழ்நிலையில் ஒன்றுபடும் திறன் உள்ளது - இது மட்டுமே எங்களுக்கு உயிர்வாழ்வதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உதவியது. ரஷ்ய நாகரிகத்தின் மக்கள் ஒருவரையொருவர் எவ்வளவு விரைவாகக் குழப்பம் மற்றும் சட்டமின்மையின் கடினமான சூழ்நிலையில் கண்டுபிடிக்கிறார்கள், தங்கள் அன்புக்குரியவர்களை தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதில் உள்ள பிரச்சினைகளைத் தீர்க்க அவர்கள் எவ்வளவு விரைவாக ஒன்றாக நிற்க முடிகிறது என்பதை இன்று நாம் பார்ப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல.
நமக்குப் பின்னால் ஒரு பெரிய வரலாறும் கலாச்சாரமும் இருக்கிறது.
எங்களுக்குப் பின்னால் பெரிய மூதாதையர்கள் மற்றும் பெரிய ஹீரோக்கள் உள்ளனர்.
எங்கள் வெற்றிகள் எப்போதும் எங்கள் தோல்விகளை விட பெரியவை; இந்த முறையும் அப்படித்தான் இருக்கும்.
எங்கள் இலக்குகள் தெளிவாக உள்ளன - பெரிய ரஷ்யா. அனைத்து பகுதிகளிலும் உணர்வுகளிலும் சிறந்தது. அளவில் இருந்து சமூகத்தில் நேர்மை நிலை வரை.
நமது புவிசார் அரசியல் எதிரிகள் இதைப் புரிந்துகொள்கிறார்கள். அதனால்தான் உக்ரைனில் நிலைமைக்கான போராட்டம் மிகவும் தீவிரமானது. ஏனெனில் உக்ரைன் ரஷ்ய நாகரிகத்தின் ஒரு பகுதியாகும். இதன் பொருள் மேற்குலகம் நாம் மீண்டும் ஒன்றிணைவதை அனுமதிக்க முடியாது.
ஆனால் கண்டிப்பாக ஒன்றாக இருப்போம். இல்லையெனில் நாம் வெறுமனே இருக்க மாட்டோம்.
எல்லாவற்றிற்கும் மேலாக, இன்றைய உலகமயமாக்கல் அலை இரண்டு பாறைகள் இருப்பதால் உலகம் முழுவதையும் புரட்டிப் போடுவதில்லை. இரண்டு மாநிலங்கள். இரண்டு நாகரீகங்கள். மேற்கு நாடுகளிலிருந்து வேறுபட்டவை மற்றும் விரும்பாதவை மற்றும் ஒன்றாக மாற முடியாது. இது ரஷ்ய உலகம் மற்றும் சீனா. இது மட்டுமே உலகத்தை முழுமையாக உலகமயமாக்குவதைத் தடுக்கிறது, உலக வங்கியாளர்களின் நலன்களுக்கு அதை முழுமையாக அடிபணியச் செய்கிறது.
இதன் பொருள் நாம் நமக்காக மட்டும் நிற்கவில்லை. நாங்கள் முழு உலகத்திற்காக நிற்கிறோம். நாங்கள் இல்லாமல், சீனாவை நசுக்குவது மிகவும் எளிதாக இருக்கும்.
நாங்கள் 1945 இல் அமைதிக்காக நின்றோம். 1812 இல் உலகைக் காப்பாற்றினார். எதுவும் மாறவில்லை. 2014ல் மீண்டும் அமைதிக்காக இருக்கிறோம்.
மேலும் இது எப்போதும் இப்படித்தான் இருக்கும். ஏனென்றால், உலகில் நீதியின் சமநிலையைப் பாதுகாக்க ரஷ்யா அழைக்கப்பட்டது.
குறிப்புகள்
1
/
2
#ixzz2sHqYJwkn
3
உரையைத் தட்டச்சு செய்தல், திருத்துதல் (செயலாக்குதல்): நடால்யா ரிசேவா - கல்வி இணையத் தொலைக்காட்சி.
4
-ஆர்கெஸ்ட்ரேட்டட்-ஆர்ப்பாட்டங்கள்-ஸ்திரமின்மை-உக்ரைன்
5
-gazeta.ru/article/97688/
6
7
எல்லாம் அப்படியே மாறியது என்று நான் சொல்ல வேண்டும். ஐக்கிய மாகாணங்கள் ஏற்கனவே இராணுவ ஆட்சிக்குழுவின் பட்டியலைத் தயார் நிலையில் வைத்திருந்தது மற்றும் மேற்கத்திய இராஜதந்திரம் தயாரித்து ஆதரவளித்த ஆட்சிக் கவிழ்ப்பின் விளைவாக பிப்ரவரி 2014 இல் அதிகாரம் கைப்பற்றப்பட்டது. 2014 வசந்த காலத்தில் உக்ரைனின் தென்கிழக்கில் எதிர்ப்புக்கள் இரத்தக்களரியாக ஒடுக்கப்பட்டதை வாஷிங்டனால் கவனிக்கவே இல்லை. வெளிப்படையாக நாஜி குழுக்கள் மற்றும் கட்சிகளின் இருப்பு மற்றும் செயல்பாடுகள்.
8
9
10
/
பதினொரு
/
12
/
13
-online.ru/armnews/91740.html
14
/
15
அங்கேயே.
16
17
18
19
Shariy A. Institutskaya இல் நடந்த படுகொலையின் போது, துப்பாக்கி சுடும் வீரர்கள் "வேலை செய்தார்கள்"... ஸ்னைப்பர் மீது? // -ua.com/politics/el58b46e2ebb4.html
20
-போகிப்ஷிம்-ஆக்டிவிஸ்டம்-மைதானா- ப்ரிஸ்வோயத்-ஸ்வானி-ஜெரோய்-உக்ரைன்யி.எச்.டி.எம்.எல்.
21
-krim-vtorie-sutki-zhivyot-sam- banderovsko-demokraticheskiy-kiev-prosit-35-mlrd/
22
-139773.html
23
24
25
/3
26
27
/
28
. Lru/Politics/World/US/RF/d.226403.html
29
-v-krymu-snajper-otkryl-strelbu-po-bojcam-samooborony/
முப்பது
-gazprom-otpravit-gaz-vmesto-evropy-v-kitaj
31
#ixzz2xAp2rIV4
32
-illyuziy-_.html
33
-illyuziy-_.html
34
-msk.org/material/news/10302016.html
35
36
/
37
38
39
தட்டச்சு, உரை எடிட்டிங்: நடாலியா ரிசேவா - கல்வி இணைய தொலைக்காட்சி.
40
41
?!ang=l&article_id=7179
42
43
44
45
-tragedy-yavlyaetsya-chastyu-plana-rf-po-destabilizatsii-03052014144000
46
/
47
/
48
தட்டச்சு: Natalya Malygina. ஆசிரியர்: நடால்யா ரிசேவா.
49
ஸ்டாரிகோவ் என். ஷெர்ஷெலா எண்ணெய். நமது நிலைப்படுத்தல் நிதி ஏன் இருக்கிறது? - செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், தலைவர், 2010, பக். 145–153.
50
-tass.com/ekonomika/1093126
51
partygreatfatherland.rf
52
? ஐடி=47
53
/
